ஸ்ரீசத்ய த 
த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ 


ஆண்டு: 2018 

பக்கங்கள்‌: 200 

விலை: ரூ.100 

கன்னட மூலம்‌: மலகி ஜயதீர்த்தாச்சார்‌ 
தமிழில்‌: ஜகன்னாத கேசவ சத்ய நாராயணன்‌ 
கைப்பேசி: 89044 58276 

வெளியீடு: 


ஜகன்னாத கேசவ பப்ளிகேஷன்ஸ்‌, பெங்களூரு 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீ திக்விஜயராமோ விஜயதே 
ஸ்ரீமத்‌ ஜகத்குரு ஸ்ரீமத்வாசார்ய மூலமஹாசம்ஸ்தானம்‌ 
உத்தராதி மடம்‌ 


ஜகத்குரு ஸ்ரீமன்மத்வாசார்ய மூலமஹாசம்ஸ்தானம்‌ 


ஸ்ரீமத்‌உத்தராதி மடாதீசரான ஸ்ரீஸரீ 1௦௦௧ ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்த 
ஸ்ரீபாதங்களவரின்‌ 


அனுக்கிரக செய்தி 


இந்த நூற்றாண்டின்‌ யுகபுருஷர்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌. ஹம்ஸ 
நாமக பரமாத்மனின்‌ முக்கிய பீடமான, மூலபிடமான ஸ்ரீமத்‌ 
உத்தராதி மடத்தின்‌ சம்ஸ்தானாதிபதியாகி வைஷ்ணவ சித்தாந்த 
பிரசாரத்திற்கு முக்கிய காரணரான யதிசக்ரவர்த்திகள்‌ 
ஸ்ரீத்யத்யான தீர்த்தர்‌. இன்று ஸ்ரீமதானந்த தீர்த்தரின்‌ பாட 
பிரவசனம்‌ எங்கு நடந்தாலும்‌ அது ஸ்ரீசத்யத்யானரின்‌ வித்யா 
பரம்பரையினராலேயே ஆகும்‌. அவரது புகழ்‌ அளவிடமுடியாதது. 
அவரது வாக்யார்த்த நடை உலகப்‌ புகழ்பெற்றது. அத்வைதிகளின்‌ 
கிரந்தங்களிலிருந்தே த்வைத சித்தாந்தத்தை எடுத்தவர்‌. 
அவர்களது கிரந்தங்கள்‌ மூலமாகவே அவர்களை கண்டித்தவர்‌. 
மூல கிரந்தங்களிலிருந்தே மூல கிரந்தங்களை புரிய வைப்பவர்‌. 


13 பேர்‌ பீடாதிபதிகளுக்கு பாடம்‌ எடுத்த யதிசார்வபெளமர்‌ 
ஸ்ரீசத்யத்யானர்‌. நூற்றுக்கும்‌ மேற்பட்ட பண்டிதர்களை 
உருவாக்கியவர்‌. மூன்று மடத்து பண்டிதர்களையும்‌ 
கெளரவித்தவர்‌. தினந்தோறும்‌ ஆயிரக்கணக்கானவர்களுக்கு 
அன்னதானம்‌ செய்தவர்‌. அவர்‌ செய்த தங்க, வெள்ளி 
தானங்களுக்கு எண்ணிக்கையே இல்லை. சம்ஸ்கிருதம்‌, 
கன்னடம்‌, இந்தி, மராத்தி, தமிழ்‌, தெலுங்கு, ஆங்கில மொழிகளில்‌ 
கிரந்தங்களை இயற்றி வெளியிட்டு அனைவரின்‌ வீட்டிற்கும்‌ 
அடையச்‌ செய்தவர்‌. ஒவ்வொரு ஆண்டும்‌ மகாசமாராதனையை 
செய்து பாரதத்தின்‌ ஆன்மிக உலகத்திற்கு புதிய ஒளியை 
பாய்ச்சியவர்‌. ஸ்ரீமடத்தை நன்கு வளர்த்தவர்‌. அவர்‌ செய்த 
உதவிகளை மாத்வ சமூகம்‌ என்றும்‌ மறக்கலாகாது. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





அத்தகைய நம்‌ பரமகுருகளான ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ 
திவ்யமான சரித்திரம்‌ வெளியாவதைக்‌ கண்டு நமக்கு மிகவும்‌ 
மகிழ்ச்சி உண்டாகிறது. இதை எழுதிய நம்‌ சிஷ்யரான பண்டிதர்‌ 
மலகி ஜயதீர்த்தாச்சாருக்கும்‌ இதற்கு உதவி செய்த 
அனைவருக்கும்‌ நாம்‌ வணங்கும்‌ ஸ்ரீமூலராம ஸ்ரீதிக்விஜயராம 
ஸ்ரீவேதவியாஸரின்‌ அருள்‌ கிடைக்கட்டும்‌ என்று வேண்டிக்‌ 
கொள்கிறோம்‌. 


முகாம்‌: நவபிருந்தாவனம்‌, ஸ்ரீ நாராயணனை வணங்கும்‌ 
ஸ்ரீசத்யத்யானரின்‌ 
புண்ய தினம்‌ ஸ்ரீசத்யாத்ம தீர்த்த ஸ்ரீபாதங்களவர்‌ 


10-4-2004 ஸ்ரீமத்‌ உத்தராதி மடம்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





முன்னுரை 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌, இந்த யுகத்தில்‌ பிறந்த, பகவந்தனின்‌ 
விபூதி ரூபம்‌. சென்ற நூற்றாண்டு கண்ட திவ்ய ஆன்மிக சக்தி. 
புகழ்‌, பாண்டித்யம்‌, தெளிவான அறிவு ஆகியவற்றால்‌ மிக 
உயரமான இடத்தில்‌ இருந்தவர்‌. வேதாந்த கிரந்தங்களைப்‌ பற்றிய 
ஒரு புதிய பார்வையையே கொடுத்தவர்‌. மாத்வ சமாஜத்திற்கு 
ஒரு புதிய வழியைக்‌ காட்டியவர்‌. ஆன்மிக உலகத்திற்கு 
பொற்காலம்‌ என்று அவரது காலத்தை சொல்லலாம்‌. பாட, 
பிரவசன, பாண்டித்ய வாத, வாக்யார்த்த, கிரந்தங்களை 
இயற்றுவது, வெளியிடுவது ஆகிய வேலைகளை தொடந்து 
பல்லாண்டுகள்‌ செய்தவர்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌. 


உபநிஷத்திலிருந்தே உபநிஷத்தை விளக்குவது, கீதையிலிருந்தே 
கீதைக்கு உரை, சூத்திரங்களிலிருந்தே சூத்திரங்களுக்கு விளக்கம்‌, 
அத்வைத மதத்திலிருந்தே அத்வைத மதத்தை கண்டிப்பது, 
சங்கரரின்‌ பேச்சிலிருந்தே த்வைத கண்டனம்‌ ஆகியவை 
ஸ்ரீசத்யத்யானர்‌ நமக்குக்‌ கொடுத்த பரிசுகள்‌. அவரது புதிய நவீன 
பார்வை, ஒவ்வொரு அறிவுஜீகளுக்கும்‌ புதிய வழியைக்‌ 
காட்டுகிறது. எதிரணியினரையும்‌ மாற்றுகிறது. புகழ்பெற்ற சிறந்த 
பண்டிதர்களுக்கும்‌ புரியாத விஷயங்களை அனாயாசமாக 
விளக்கும்‌ திறன்‌ இவரது. அவரது கிரந்தங்கள்‌, வேதாந்த உலகில்‌ 
ஒரு மைல்கற்கள்‌. 


அபினவ ஆனந்ததீர்த்தர்‌ என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீசத்யத்யானரின்‌ 
அன்பு சிஷ்யராகி, பாட பிரவசன வாத வாக்யார்த்த 
திறமைகளைப்‌ பெற்று, முன்னர்‌ அவற்றை மிகச்சிறப்புடன்‌ 
செய்து வந்த நம்‌ குருகளான பூஜ்ய. மஹாஹுலி ஆசார்யர்‌ நம்‌ 
அனைவரின்‌ வாழ்க்கையில்‌, குரு ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ அதிக பக்தி 
செலுத்துமாறு செய்தவர்‌. ஸ்ரீசத்யத்யானரின்‌ அருள்‌ என்னும்‌ 
கவசமே இன்றும்‌ ஸ்ரீசத்யத்யான வித்யாப்டத்தை நடத்தி 
வருகிறது. 2௦0 மாணவர்களை காப்பது, பராமரிப்பது, பாட 
பிரவசனங்களுக்கு ஒரு சிறந்த இடமாக திகழ்கிறது. இத்தகைய 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பரமகுருகளான ஸ்ரீசத்யத்யானரின்‌ திவ்ய பவ்ய சரித்திரத்தை நம்‌ 
பூஜ்ய தந்தையரின்‌ மற்றும்‌ நம்‌ ப்ரிய சிஷ்யரான பண்டிதர்‌ மலகி 
ஜயதீர்த்தாச்சார்‌ தொகுத்து வெளியிட்டிருப்பதைக்‌ கண்டு 
மகிழ்ச்சியடைகிறோம்‌. இன்னும்‌ பற்பல கிருதிகள்‌ அவர்‌ 
மூலமாக வெளிவரவேண்டும்‌ என்று விரும்புகிறோம்‌. 


பண்டிதராஜ பண்டிதரத்ன சாஸ்திர வாசஸ்பதி 


சர்வமூலநிதி 
வித்யாசிம்மாச்சார்‌ மஹாஹுலி 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மூல ஆசிரியர்‌ உரை 


ஸ்ரீசத்யத்யானர்‌ அனைத்து மக்களின்‌ மனதில்‌ நிற்கும்‌ பெயர்‌. 
அவர்‌ ஒரு தொடுவானம்‌. நாம்‌ தொடப்போனால்‌ இன்னும்‌ 
முன்னே போகும்‌. அவர்‌ வானத்தைப்‌ போன்றவர்‌. நம்மால்‌ 
தொடவே முடியாது. பார்த்து ரசிக்கலாம்‌. அவர்‌ ஒரு ஆளுமை. 
அவரை கையில்‌ பிடிப்பதற்கு சாத்தியமே இல்லை. 
ஸ்ர்சத்யத்யானரை சிந்திக்க நினைத்தேன்‌. ஆனால்‌ மேரு 
மலையில்‌ ஒரே ஒரு பக்கத்தை மட்டும்‌ பார்த்த அனுபவம்‌ 
கிட்டியது. அவரின்‌ பேச்சு, கிருதி, வாழ்க்கை, கிரந்தங்களைப்‌ 
பார்த்தால்‌ மலைப்பு. இங்கு சொன்னதை விட சொல்லாததே 
அதிகம்‌. அறிந்ததைவிட அறியாததே அதிகம்‌. புரிந்தது குறைவு. 
புரியாததே அதிகம்‌. தெரிந்ததை எழுதத்‌ தொடங்கினேன்‌. 
கிடைத்த தகவல்களை தொடுத்து வந்தேன்‌. ஆனால்‌ 
அனைத்தையும்‌ எழுத முடியவில்லை. கை வலித்து அமர்ந்தேன்‌. 
மேலும்‌ எழுத ஆசை. ஆனால்‌ அனைத்தையும்‌ படிக்க முடியுமோ 
மக்களால்‌? என்று நினைத்தேன்‌. 


ஸ்ரீீத்பத்யானரின்‌ வாழ்க்கை ஹனுமந்தனின்‌ வால்‌. நீளமாக 
வளர்கிறது. இது ஐந்தாவது பதிப்பு. மேலும்‌ பல தகவல்களை 
சேர்த்திருக்கிறோம்‌. ஸ்ரீசத்யத்யானரின்‌ வித்யா பரம்பரை, மூன்று 
வித்யாபீடங்களால்‌ வளர்கிறது. மாத்வ சமாஜம்‌ நன்கு வளர்ந்து 
வந்திருக்கிறது. சித்தாந்த தீக்ஷை, சதாசாரம்‌, பக்தி ஜீவனம்‌, 
உபாசனை, பாட பிரவசனங்களினால்‌ வளர்ந்திருக்கிறது. அதற்கு 
பல ஊர்களில்‌ வேலை செய்யும்‌ பண்டிதர்களே காரணம்‌. 


ஸ்ரீசத்யத்யானர்‌ சனாதன தர்மத்தின்‌ சகபுருஷர்‌. அவரது ஞானம்‌ 
விசாலமானது. அதிக வைராக்கியம்‌. திடமான பக்தி. அபாரமான 
சிஷ்ய வாத்ஸல்யம்‌. வித்வாம்சர்கள்‌ மேல்‌ இருந்த அன்பு, 
அன்றாட நடைமுறை செயல்களின்‌ அறிவு, கடமை தவறாமை, 
சனாதன தர்மத்தின்‌ மேலும்‌, மத்வ சித்தாந்தத்தின்‌ மேலும்‌ அதிக 
நிஷ்டை / நம்பிக்கை, அதை பலவிதங்களில்‌ பிரசாரம்‌, 
பிரவசனம்‌, அதையே நடைமுறைகளிலும்‌ பின்பற்றுவது. கர்வம்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





இல்லாமை. த்வைத துந்துபியை அனைத்து இடங்களிலும்‌ பரப்பும்‌ 
நோக்கம்‌, அதற்காக பிற அனைத்தையும்‌ தியாகம்‌ செய்யும்‌ 
மனப்பான்மை, தெளிவான சிந்தனை - பேச்சு. வறியவர்களின்‌ 
மேல்‌ அவர்‌ காட்டும்‌ கருணை. தானம்‌ செய்யும்‌ மனம்‌. 
அனைவருக்கும்‌ உதவி செய்யும்‌ சிந்தனை. எப்போதும்‌ தொடர்ந்து 
படிக்கும்‌ ஆர்வம்‌. இவை அனைத்தின்‌ சங்கமமே ஸ்ரீசத்யத்யானர்‌. 


இவை அனைத்தும்‌ எனது வித்யாகுருவான 
ஸ்வரூபோத்தாரகரான பூஜ்ய மஹாஹுலி ஆசார்யர்‌ 
அனுபவித்து சொன்னது. எனது குருவிற்கு அனைத்தும்‌ 
ஸ்ரீசத்யத்யானரே. அத்தகைய குருகளின்‌ அருள்‌, உபதேசங்களே 
இந்த கிருதியை எழுத உதவியிருக்கிறது. அவரின்‌ பிறந்த நாள்‌ 
நூற்றாண்டு விழா சந்தர்ப்பத்தில்‌ இந்த கிருதி நான்‌ அவருக்கு 
அர்ப்பிக்கும்‌ துளசிதளம்‌. 


ஸ்ரீவிஜயீந்திரரின்‌ புண்ய தினம்‌, 12-8-2008 தார்வாட்‌ மலகி 
ஜெயதீர்த்தாச்சார்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ வாழ்க்கை வரலாறு 


அபினவ ஆனந்ததீர்த்தர்‌ 

என்று அழைக்கப்படும்‌ 

ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ 

ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ யுகபுருஷர்‌. பாரதம்‌ முழுவதும்‌ 
உச்சரிக்கப்படும்‌ பெயர்‌ இவரது. வேதாந்த சாம்ராஜ்யத்தில்‌ 
என்றும்‌ நிலைத்திருக்கும்‌ பெயர்‌. பண்டித பரம்பரை தினந்தோறும்‌ 
நினைக்கும்‌ பெயர்‌. பாமரர்கள்‌ அனைவரும்‌ எந்நாளும்‌ 
கொண்டாடும்‌ பெயர்‌. மத்வமதத்தை மறுபடி நிலைநிறுத்திய 
ஸ்ரீசத்யத்யானர்‌ ஒரு சாதாரண மனிதரல்ல. அசாமான்ய சக்தி 
கொண்டவர்‌. ஞான பலங்களின்‌ ரூபத்தைக்‌ கொண்டவர்‌. 


தேவோ வா தேவாம்ஷோ வா த்யானதீர்த்தோ ந மானவ: 


ஸ்ரீசத்யத்யானர்‌ தேவதையாகவோ தேவாம்சராகவோ 
இருக்கவேண்டும்‌. ஆனால்‌ சாதாரண மனிதர்‌ மட்டும்‌ இல்லை 
என்பது அவரது சமகாலத்திய பீடாதிபதிகளின்‌ வாக்கு. இனி 
அவரைப்‌ போன்றவர்‌ மறுபடி பிறப்பது அசாத்தியம்‌ என்கின்றனர்‌. 
மக்களின்‌ வீடுகளில்‌ மனங்களில்‌ இன்றும்‌ தவறாது 
நினைக்கப்படுபவர்‌. அவர்‌ பேசிய பேச்சுகள்‌, செய்த செயல்கள்‌, 
கூறிய பிரவசனங்கள்‌, செய்து காட்டிய மகிமைகள்‌, நிறுவிய 
நிறுவனங்கள்‌, பெற்ற மரியாதைகள்‌, எழுதிய புத்தகங்கள்‌, 
வெளியிட்ட கிரந்தங்கள்‌ அபாரம்‌. அதற்கு துவக்கமும்‌ இல்லை. 
முடிவும்‌ இல்லை. அவர்‌ செய்த அன்னதானம்‌, ஞானதானம்‌, 
பொருள்‌ தானம்‌, பூதானம்‌, க்ருஹதானம்‌ ஆகியவை 
மகாபாரதத்தைப்‌ போன்று விசாலமானவை. 


ஸ்ரீசத்யத்யானர்‌ அவதரித்து இன்றைக்கு 146 ஆண்டுகள்‌ (1872ம்‌ 
ஆண்டு) ஆகிவிட்டன. மார்கசிர சுத்த தசமி சிக்கோடியில்‌ 
அவதரித்தார்‌. பிறந்த வம்சம்‌ கொர்லஹள்ளி. இயற்பெயர்‌ 
சேதுராமன்‌. தந்தை ஜயாசார்யர்‌. ஏறிய பீடம்‌ ஸ்ரீமத்‌ உத்தராதி 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மடம்‌. அப்போது பெற்ற பெயர்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌. ஆசிரமம்‌ 
அளித்த குரு ஸ்ரீசத்யஞான தீர்த்தர்‌. 


வாயுதேவரின்‌ அருள்‌ 


பண்டிதர்‌ கொர்லஹள்ளி ஜயாசார்யர்‌ வியாகரண 
வேதாந்தங்களில்‌ சிறந்த வித்வாம்சர்‌. அவருக்கு முதலில்‌ ஏழு 
பெண்‌ குழந்தைகள்‌ பிறந்தனர்‌. பிறகு ஒரு மகன்‌ பிறந்தான்‌. 
அவனுக்கு ராகவேந்த்ர என்று பெயர்‌ வைத்தனர்‌. மகன்‌ பிறந்து 
பெரியவனானான்‌. உபநயனம்‌ ஆயிற்று. சில நாட்களுக்குப்‌ பிறகு 
ராகவேந்திரன்‌ இவ்வுலகை விட்டு நீங்கினான்‌. தந்தை 
ஜயாசார்யருக்கு மிகவும்‌ துக்கம்‌ உண்டாயிற்று. மறுபடி 
ஸீறரியை வேண்டினார்‌. மூன்று ஆண்டுகளுக்குப்‌ பிறகு 
இன்னொரு மகன்‌ பிறந்தான்‌. மகனுக்கு சேதுராமன்‌ என்று பெயர்‌ 
வைத்தார்‌. மகனுக்கு அப்போது மூன்று வயது. பிறந்ததிலிருந்தே 
நோய்வாய்ப்பட்ட குழந்தை. ஏதோ ஒரு பிரச்னையில்‌ 
வாடியிருந்தது. அப்போது சேதுராமனின்‌ அக்கா ஒரு 
ஸ்லோகத்தை இயற்றி அர்ப்பித்தாராம்‌. 


சேதுராம இதீரிதோ ஜயசுதோ சர்வோக்ர ரோகான்வித: 


ஜயாசார்யரின்‌ மகன்‌ சேதுராமன்‌ எப்போதும்‌ எந்நேரமும்‌ ரோகி - 
என்று நகைச்சுவைக்காக சொல்வார்களாம்‌. மூன்று வயதான 
சேதுராமனுக்கு உடல்நிலை மோசமடைந்தது. பெற்றோர்‌ மிகுந்த 
துயரத்துடன்‌ குழந்தை முன்‌ அமர்ந்திருந்தனர்‌. முதல்‌ 
குழந்தையின்‌ வழியையே இந்த குழந்தையும்‌ பின்பற்றுமோ 
என்று நினைத்தனர்‌. பார்த்த தெய்வங்களையெல்லாம்‌ 
தொழுதனர்‌. தூங்கிக்‌ கொண்டிருந்த குழந்தையின்‌ அருகில்‌ 
அமர்ந்து தந்தை, மத்வமுனிகளின்‌ பாஷ்ய பாராயணத்தை செய்து 
அர்ப்பித்தார்‌. வாயுஸ்துதி பாராயணத்தை தொடங்கினார்‌. 


இரவு கழிந்தது. பகல்‌ வந்தது. ஜயாசார்யர்‌ எழுந்து ஸ்னானம்‌ 
செய்து பூஜையில்‌ அமர்ந்தார்‌. சகோதரிகள்‌ சேதுராமனின்‌ 


அருகில்‌ அமர்ந்திருந்தனர்‌. திடீரென்று ஒரு பிராமணன்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





வாயிலுக்கு வந்தான்‌. களையான முகம்‌, உயரமான உருவம்‌, 
செம்மையான நிறம்‌, ஊர்த்வ புண்ட்ரம்‌ அணிந்த மேனி. 
பார்த்தவர்களுக்கு பயபக்தி உண்டாயிற்று. இவ்வாறு கூறினான்‌. 
நாம்‌ பிரபல வைத்தியர்‌ மற்றும்‌ ஜோசியர்‌. உம்‌ குழந்தைக்கு 
நோய்‌ வந்திருக்கிறது என்று அறிந்தோம்‌. அதற்கே வந்தோம்‌. 


இதைக்‌ கேட்ட ஜயாசார்யருக்கு சற்று நிம்மதி உண்டாயிற்று. 
வந்த பிராமணரை வணங்கி உள்ளே அழைத்தார்‌. குழந்தையைக்‌ 
காட்டினார்‌. வந்த பிராமனன்‌ படுத்திருந்த குழந்தை மேல்‌ கை 
வைத்தான்‌. முகத்தை தொட்டான்‌. புன்னகை செய்தான்‌. 
'ஆசார்யரே, இந்த குழந்தை நல்ல ஆரோக்யத்துடன்‌ இருப்பான்‌. 
ஞான தானத்தில்‌ இவன்‌ ஒரு சக்ரவர்த்தி என்று பெயர்‌ 
பெறுவான்‌. இவனின்‌ துக்கம்‌ இன்றோடு முடிந்தது. கவலைப்பட 
வேண்டாம்‌. இவன்‌ உலகப்புகழ்‌ பெற்ற பண்டிதன்‌ ஆவான்‌. 
ஸ்ரீமதாசார்யரின்‌ மூல சம்ஸ்தானாதிபதி ஆவான்‌. 
சந்தேகமில்லை' என்று சொல்லி உடன்‌ புறப்பட்டான்‌. 


ஜயாசார்யருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இறந்துவிடும்‌ என்று 
நினைத்த குழந்தை, பிரச்னையின்று உயிர்‌ பிழைத்து வேதாந்த 
சாம்ராஜ்பத்தையே ஆளப்போகிறது என்று நினைத்து மிகவும்‌ 
மகிழ்ந்தார்‌. நல்வார்த்தை கூறிய அந்த பிராமணனுக்கு தட்சிணை 
அளித்து, மரியாதை செலுத்தி, உணவு உண்டு செல்லுமாறு 
கூறினார்‌ ஜயாசார்யர்‌. குழந்தையின்‌ தாய்‌ கிருஷ்ணாபாயும்‌, 
ஜயாசார்யருடன்‌ சமையலறைக்கு விரைந்தார்‌. ஏழ்மை நிறைந்த 
விட்டில்‌, ஒரு வெள்ளி நாணயத்தைத்‌ தேடி எடுத்து வெளியில்‌ 
வந்து பார்த்தால்‌, அந்த பிராமணன்‌ அங்கு இல்லை. எங்கு 
தேடியும்‌ அவர்‌ கிடைக்கவில்லை. யாரிடம்‌ கேட்டாலும்‌ அவரைப்‌ 
பற்றி தெரியவில்லை. இருந்த இடத்திலிருந்தே காணாமல்‌ 
போய்விட்டார்‌. சஞ்சீவன கிரிதர முக்யபிராண. ஜகத்தின்‌ 
ஜீவர்களின்‌ த்ராணன்‌. 


ஜயாசார்யரின்‌ உபாஸ்ய பிராணதேவர்‌ அருளிவிட்டு, 
மறைந்துவிட்டால்‌, அவரை ஊரில்‌ தேடினால்‌ எப்படி கிடைப்பார்‌? 
விட்டுக்கு வந்து பார்த்தால்‌, குழந்தை தூக்கத்திலிருந்து விழித்து 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சிரித்துக்‌ கொண்டிருந்தான்‌. பெற்றோரை அழைத்தான்‌. ஜயாசார்ய, 
கிருஷ்ணாபாய்‌ அவர்களுக்கு கண்களிலிருந்து ஆனந்தபாஷ்பம்‌ 
வழிந்தது. இது பாஷ்ய பாராயணத்தின்‌ பலன்‌ என்றார்‌. 
வாயுஸ்துதியின்‌ மகிமை என்றார்‌. வாயுதேவரின்‌ அருளே இது 
என்று கூறினார்‌. ஆரோக்யம்‌ பெற்ற சேதுராமன்‌, தன்‌ மொத்த 
வாழ்க்கையில்‌ மறுபடி நோய்வாய்ப்‌ படவேயில்லை. 
ஸ்ரீசேதுராமனே முன்னர்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ ஆனார்‌. 


விளையும்‌ பயிர்‌ முளையிலே 


சேதுராமன்‌ வளர்ந்து பெரியவனானார்‌. 8 வயது நிரம்பியது. 
உபநயனம்‌ ஆனது. வீட்டில்‌ ஏழ்மை. பெரிய குடும்பம்‌. 
படிப்பதற்காக வரும்‌ மாணவர்களின்‌ கூட்டம்‌. அப்படியே 
கஷ்டத்தில்‌ வாழ்க்கை நடந்தது. அந்த ஏழ்மையிலும்‌ ஜயாசார்யர்‌ 
கஷ்டப்பட்டு ஒரு நிலத்தை வாங்கினார்‌. அப்போது ஒரு நாள்‌ 
இரவு மணி ஒன்பது. ஜந்து அக்காமாரும்‌ சேதுராமனுடன்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. 


சேதுராமன்‌ : அக்கா! இனி அப்பா சஞ்சாரத்திற்கு ஏன்‌ 
போகவேண்டும்‌? 


அக்கா: ஆம்‌. நம்‌ நிலம்‌ இருக்கிறது. அதன்‌ விலை ரூ.150ஆம்‌. 
பத்து பேர்‌ மாணவர்கள்‌ மற்றும்‌ நம்‌ அனைவருக்கும்‌ போதுமான 
அளவு தானியம்‌ வரும்‌. அதன்பின்‌ ஏன்‌ அவர்‌ சஞ்சாரம்‌ 
செய்யவேண்டும்‌? தேவையில்லை. 


ராஜி: நம்‌ இந்த புதிய நிலத்திலிருந்து எவ்வளவு தானியம்‌ வரும்‌? 
அக்கா: மேலும்‌ பத்து மாணவர்கள்‌ வந்தாலும்‌, அவர்களுக்கும்‌ 
சேர்த்து பார்த்துக்‌ கொள்ளும்‌ அளவிற்கு தானியம்‌ வரும்‌. 
அப்பாவின்‌ ஆசை நிறைவேறியது. இனி ஒரு இடத்தில்‌ அமர்ந்து, 


பாடம்‌ சொல்லலாம்‌. 


இப்படியே பேசிக்‌ கொண்டிருக்கின்றனர்‌. யாருக்கும்‌ தூக்கம்‌ 
வரவில்லை. புதிய நிலம்‌ வாங்கியபின்‌, விட்டில்‌ எப்போதும்‌ பாட 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பிரவசனம்‌ நடக்க வேண்டும்‌. மாணவர்களுக்கு அன்னதானம்‌ 
செய்ய வேண்டும்‌ என்பதே அனைவரின்‌ விருப்பம்‌. பேச்சு 
முடியவில்லை. 


தாய்‌ கிருஷ்ணாபாய்‌ அதட்டினார்‌. ராஜி, சோனி, சேதுராம 
அனைவரும்‌ படுங்கள்‌. நாளை மறுபடி பேசுவீர்களாம்‌. 
அனைவரும்‌ உறங்கினர்‌. 


சேதுராமனுக்கு அந்த வயதிலேயே - விட்டிற்கு மாணவர்கள்‌ 
வரவேண்டும்‌, உண்ண வேண்டும்‌, படிக்க வேண்டும்‌ என்று ஆசை 
இருந்தது. விளையும்‌ பயிர்‌ முளையிலே என்பதுபோல அன்று 
சிறுவயதில்‌ தோன்றிய இந்த எண்ணமே பிறகு அவர்‌ 
ராஜகோபாலபுரம்‌, தேம்ப்ரே முதலான கிராமங்களைக்‌ 
கொள்வதற்கு காரணமாயிற்று? 


தந்தையிடம்‌ பெற்ற காணிக்கை 


பண்டிதர்‌ கொர்லஹள்ளி ஜயாசார்யரை அழைத்து ஸ்ரீசத்யவீர 
தீர்த்தர்‌, ஆசிரமம்‌ வழங்கினார்‌. ஜயாசார்யர்‌, ஸ்ரீசத்யதீர தீர்த்தராகி 
ஸ்ரீஉத்தராதி மடத்து பீடத்தை அலங்கரித்தார்‌. சேதுராமன்‌, 
ஸ்ரீபாதபுத்ர சேதுராமாசார்யர்‌ ஆனார்‌. நிரந்தரமாக பாடம்‌ படிப்பது, 
பண்டிதர்களுடன்‌ வாக்யார்த்தங்களில்‌ பங்கு பெறுவது என சில 
நாட்களிலேயே அபாரமான பாண்டித்யத்தைப்‌ பெற்றார்‌. அதனுடன்‌ 
ஸ்ரீமடத்து பல பொறுப்புகளையும்‌ வகிக்கத்‌ துவங்கினார்‌. 


கார்த்திக மாதம்‌ வந்தது. த்வாதசியன்று ஸ்ரீசத்யவீரரின்‌ 
மகாசமாரதனை மகாசபை. நூற்றுக்கும்‌ மேற்பட்ட பண்டிதர்கள்‌ 
வந்திருந்தனர்‌. வாக்யார்த்தம்‌, சர்ச்சை, தேர்வுகள்‌ என நடந்தன. 
மகாசமாராதனைக்கு இன்னும்‌ 1௦ நாட்கள்‌ இருந்தன. நீதிமன்ற 
வேலைக்காக ஸ்ரீபாதபுத்ர சேதுராமாசார்யர்‌, ஹைதராபாத்திற்கு 
வந்தார்‌. வேலைக்கு நடுவில்‌, மகாசமாராதனைக்கு வரும்‌ 
பண்டிதர்களுக்கு கொடுக்கவேண்டி ஒரு நூறு ஜரிகை 
சால்வைகளை வாங்கி, தாம்‌ மடத்திற்கு செல்ல இன்னும்‌ 
நாளாகும்‌ என்பதால்‌, அவற்றை முன்னரே அனுப்பிவைத்தார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





இந்த சால்வைகளின்‌ மூட்டை மடத்திற்கு வந்தது. இறக்கி 
வைத்தனர்‌. 


ஸ்ரீசத்யதீர தீர்த்தர்‌ அன்றிரவு ஓய்வெடுத்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
என்றும்‌ போல பலரும்‌ ஸ்ரீபாதரின்‌ பாதவேவை செய்ய வந்தனர்‌. 
சமையல்காரர்‌ ராஜப்பாவும்‌ வந்தார்‌. எவ்வளவு பேர்‌ வந்தாலும்‌, 
தனியாக சமையல்‌ செய்து மதியம்‌ 12 மணிக்கே பரிமாறும்‌ 
அளவுக்கு திறமைசாலி ராஜப்பா. ஸ்ரீகளவரின்‌ கால்களை பிடித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. மற்றவர்கள்‌ எழுந்து சென்றனர்‌. திடீரென்று 
ராஜப்பா அழத்‌ தொடங்கினான்‌. ஸ்ரீகளவர்‌ கேட்டார்‌. 'ஏன்‌ ராஜப்பா 
அழுகிறாய்‌? என்ன ஆயிற்று? ராஜப்பா பதில்‌ சொல்லாமல்‌ 
மறுபடி அழத்‌ துவங்கினான்‌. ஸ்ரீகளவர்‌ மறுபடி கேட்டார்‌. 
அப்போது ராஜப்பா, 'ஒன்றுமில்லை ஸ்வாமி, இவ்வளவு நாட்கள்‌ 
உங்கள்‌ சேவை செய்திருக்கிறேன்‌. என்‌ வாழ்க்கையிலும்‌ ஒரு 
ஆசை உள்ளது. ஒரு முறையாவது ஒரு சால்வையை போர்த்திக்‌ 
கொள்ளவேண்டும்‌ என்று ஆசை இருக்கிறது' என்றான்‌. 


ஸ்ரீகளவரின்‌ மனம்‌ கருணையில்‌ நிறைந்தது. பாவம்‌, ஏழ்மையில்‌ 
வந்திருக்கும்‌ ஆசை என்று நினைத்தார்‌. உடனே ராஜப்பாவிடம்‌ 
கூறினார்‌ இங்கே பார்‌ ராஜப்பா. அந்த மூலையில்‌ ஒரு சால்வை 
மூட்டை இருக்கிறது. அதிலிருந்து உனக்கு வேண்டிய ஒரு 
சால்வையை எடுத்துக்‌ கொள்‌. யாரிடமும்‌ கேட்காதே. போய்‌ எடு 
என்றார்‌. 


தன்‌ ஆசை நிறைவேறுவதைக்‌ கண்டு ராஜப்பா மகிழ்ந்தார்‌. 
உடனே அந்த மூட்டையின்‌ அருகில்‌ சென்றார்‌. மூட்டையை 
அவிழ்த்துப்‌ பார்த்தார்‌. பல வண்ணம்‌. பல ரகங்களில்‌ 
சால்வைகள்‌. அனைத்துமே அற்புதம்‌. அவற்றிலிருந்து ஒன்றை 
தேர்ந்தெடுக்க மிகவும்‌ கஷ்டப்பட்டார்‌. பிறகு ஒன்றை 
தேர்ந்தெடுத்து, ஸ்ரீகளவரிடம்‌ வந்தார்‌. அவரிடம்‌ கொடுத்தார்‌. 
ஸ்ரீகளவர்‌ அவனுக்கு அந்த சால்வையைக்‌ கொடுத்து இப்போதே 
யாரிடமும்‌ சொல்லவேண்டாம்‌' என்று சொல்லி அனுப்பினார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ராஜப்பாவுக்கு மிகவும்‌ மகிழ்ச்சி. அதை அடக்க முடியவில்லை. 
வெளியே வந்தவுடன்‌, தன்‌ உடன்‌ வேலை பார்ப்பவர்களிடம்‌ 
சால்வையைக்‌ காட்டி ஸ்வாமிகள்‌ கொடுத்தார்‌ என்று கூறினான்‌. 
அதைக்‌ கேட்ட அவர்கள்‌ தங்களுக்கும்‌ இதைப்‌ போன்று ஒன்று 
வேண்டுமென்று நினைத்தனர்‌. அனைவரும்‌ கூடிப்‌ பேசினர்‌. 
ஒன்றாக ஸ்வாமிகளிடம்‌ சென்றனர்‌. நின்றனர்‌. அவர்கள்‌ 
அனைவரையும்‌ ஒருசேர பார்த்த ஸ்ரீகளவருக்கு புரிந்துவிட்டது. 
அனைவரும்‌ சால்வைக்காக வந்திருக்கிறனர்‌ என்று ஊகித்தார்‌. 
அந்த மூட்டையை கொண்டு வரும்படி கூறினார்‌. தண்ணீர்‌ 
நிரப்புபவர்‌, உதவியாளர்‌, இடபல சேவை செய்பவர்‌ என 
அனைவருக்கும்‌ ஒவ்வொரு சால்வையைக்‌ கொடுத்தார்‌. நூறு 
சால்வைகளும்‌ தீர்ந்தன. அனைவரும்‌ மகிழ்ந்தனர்‌. ஸ்ரீகளவரும்‌ 
நிம்மதி அடைந்தார்‌. 


அடுத்த நாள்‌ மதியம்‌ ஸ்ரீபாதபுத்ர சேதுராமாசார்‌ வந்தார்‌. 
தூரத்திலிருந்து வரும்போதே பளபளக்கும்‌ சால்வைகளை 
அணிந்து பலர்‌ நடமாடுவதை கண்டார்‌. மகாசமாராதனைக்கு 
அனைத்து பண்டிதர்களும்‌ வந்துவிட்டனரோ என்று நினைத்தார்‌. 
மடத்திற்கு வந்து பார்த்தால்‌, சமையல்காரர்‌, நீர்‌ பரிமாறுபவர்‌, 
இடபல சேவை செய்பவர்‌ என அனைவரும்‌ தம்‌ புதிய 
சால்வைகளை போர்த்திக்‌ கொண்டிருப்பதை பார்க்கிறார்‌. 
சேதுராமாசார்யருக்கு கோபம்‌ வருகிறது. தாம்‌ கொண்டு வந்த 
சால்வைகள்‌ இவர்கள்‌ எப்படி எடுத்துக்‌ கொண்டனர்‌ என்று கத்தத்‌ 
துவங்குகிறார்‌. யார்‌ கொடுத்தனர்‌, எப்படி எடுத்தீர்கள்‌ என்று 
கேட்டார்‌. அனைவரும்‌ பயந்துவிட்டனர்‌. 


மேலே படித்துக்‌ கொண்டிருந்த ஸ்ரீசத்யதீரருக்கு இந்த கூச்சல்‌ 
கேட்டது. உடன்‌ கீழே இறங்கி வந்தார்‌. 'சேதுராமா! கோபப்படாதே. 
இவர்கள்‌ அனைவரும்‌ நம்மிடம்‌ பல நாட்களாக எதையும்‌ 
எதிர்பார்க்காமல்‌ வேலை செய்பவர்கள்‌. ஸ்ரீராமரின்‌ சேவையுடன்‌, 
வரும்‌ பக்தர்களின்‌ சேவையையும்‌ நாள்‌ முழுவதும்‌ 
செய்கிறார்கள்‌. ஏனோ ஆசைப்பட்டுவிட்டனர்‌. நான்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுத்தேன்‌. பண்டிதர்களுக்கு என்றைக்காக இருந்தாலும்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





கொடுப்போம்‌. இவர்களுக்கும்‌ ஒரு நாள்‌ கொடுத்தால்‌ என்ன? 
இவர்களுக்கும்‌ நாம்‌ கருணை காட்டவேண்டும்‌' என்றார்‌. 


ஸ்ர்களவரின்‌ பேச்சைக்‌ கேட்டதும்‌ சேதுராமாசார்யரின்‌ மனம்‌ 
மாறியது. கண்களிலிருந்து கண்ணீர்‌ தளும்பியது. சாத்விகரின்‌ 
நிலையே இதுதான்‌. ஏழைகளைப்‌ பற்றி மனம்‌ நினைத்தது. அன்று 
ஸ்ரீகளவர்‌ விதைத்த கருணையானது பின்னர்‌ 
சேதுராமாசார்யரிடம்‌ (ஸ்ரீரத்யத்யானரிடம்‌) இறுதி வரை 
நிலைத்திருந்தது. ஏழை எளியவர்களால்‌ நிறைந்த சமூகத்தினரை 
திருப்திப்படுத்தினார்‌. இந்த கருணையே இவர்‌ தந்தையிடமிருந்து 
பெற்ற காணிக்கை. பெரியவர்களிடமிருந்து வந்த வரம்‌. இதுவே 
அவரது வாழ்க்கை முழுவதும்‌ பின்பற்றியதாகும்‌. 


ஸ்ரீடீகாசார்யரின்‌ திவ்ய தரிசனம்‌ 


ஸ்ரீசத்யதீர தீர்த்தர்‌ ஆதகூரில்‌ பிருந்தாவன பிரவேசம்‌ செய்தார்‌. 
ஸ்ரீசத்யக்ஞான தீர்த்தர்‌ அவரது உத்தராதிகளாகி பீடத்தில்‌ 
அமர்ந்தார்‌. அபாரமான வைராக்கியம்‌. நிரந்தர ஜபதபம்‌. பாட 
பிரவசனங்களுடன்‌ ஸ்ரீசத்யஞான தீர்த்தர்‌ பீடத்தை அலங்கரித்தார்‌. 
பயணம்‌ செய்து வந்த சம்ஸ்தானம்‌, மலகேடவுக்கு வந்தது. 
ஸ்ரீரீத்பஞான தீர்த்தர்‌ மற்றும்‌ அவருடன்‌ கொர்லஹள்ளி 
சேதுராமாசார்யர்‌ வந்திருந்தனர்‌. ஸ்ரீடீகாராயரின்‌ 
பிருந்தாவனத்திற்கு எதிரில்‌ ஸ்ரீமூலராமசந்திரனின்‌ பூஜை 
துவங்கியது. 


ஸ்ரீவியாச முஷ்டிகள்‌ கூடிய சன்னிதாத்திற்கு அபிஷேகம்‌ 
துவங்கியது. மங்களாரத்தி செய்யும்‌ சமயம்‌. அப்போது 
டீகாராயரின்‌ கர்ப்பகுடியிலிருந்து ஒரு பெரிய பாம்பு வந்தது. 
அதைப்‌ பார்த்து அங்கிருந்த மக்கள்‌ அனைவரும்‌ பயந்து 
ஓடிவிட்டனர்‌. ஸ்ரீசத்யஞான தீர்த்தர்‌ மட்டுமே பயமின்றி 
நின்றிருந்தார்‌. தேவரபூஜையில்‌ கவனம்‌ செலுத்தியிருந்தார்‌. 
அவருடன்‌ அங்கிருந்தவர்‌ சேதுராமாசார்யர்‌ மட்டுமே. அந்த 
பாம்பு, பூஜா மண்டபத்தின்‌ அருகில்‌ வந்து இருந்தது. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பாம்பு சென்றபிறகு பூஜை செய்யலாம்‌. இப்போது அங்கிருந்து 
எழுந்துவிடுங்கள்‌ என்று சேதுராமாசார்யர்‌, ஸ்ரீசத்யஞானரிடம்‌ 
கூறினார்‌. ஆனால்‌, ஸ்ரீசத்யஞானரோ, பக்தியுடன்‌ டீகாராயரை 
வணங்கியவாறு -ஆசார்யரே, சாக்ஷாத்‌ ஸ்ரீடீகாராயரே பாம்பு 
ரூபத்தில்‌ வந்து நமக்கு தரிசனம்‌ கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்‌ 
என்றார்‌. பாம்பின்‌ முன்னிலையிலேயே பூஜை நடந்தது. 
பாம்பிற்கு தீர்த்த பால்‌ கொடுத்தார்‌. அனைவரும்‌ 
பார்த்திருக்கும்போதே பாம்பு, ஸ்ரீடீகாராயரின்‌ பிருந்தாவனம்‌ பக்கம்‌ 
சென்று மறைந்தது. குருசிஷ்யர்கள்‌ ஸ்ரீடீகாராயரை 
பிரத்யக்ஷமாக கண்டதில்‌ மகிழ்ந்து வணங்கினர்‌. 


ஸ்ரீயாதவாசார்யர்‌ மூலமாக ஸ்ரீசத்யத்யானரின்‌ ஸ்வரூபத்தை 
விளக்குதல்‌ 


மலாபஹாரி நதி தீரம்‌. யக்குந்தி க்ஷேத்திரம்‌. யாதவார்யரின்‌ 
தபோபூமி. பகவான்‌ பாதராயணரை சாக்ஷாத்காரமாக தரிசனம்‌ 
செய்த தலம்‌. ஸ்ரீத்யஞான தீர்த்தர்‌ அங்கு வந்தார்‌. 
ஸ்ரீயாதவார்யரின்‌ கட்டெயில்‌ அமர்ந்து ஸ்ரீமன்‌ நியாயசுதா பாடம்‌ 
கூறினார்‌. ஸ்ரீசேதுராமாசார்யர்‌ அமர்ந்திருந்தார்‌. இரவு வெகு நேரம்‌ 
வரையில்‌ பாடம்‌ நடந்தது. பாடத்தில்‌ ஒரு இடத்தில்‌ 
ஸ்ரீகளவருக்கு சரியான விளக்கம்‌ மனதிற்கு ஒப்புமாறு 
தெரியவில்லை. பற்பல டிப்பணிகளை பார்த்தார்‌. பாடம்‌ 
முடிந்தபிறகும்‌ வெகு நேரம்‌ சிந்தித்தார்‌. சிறிது நேரம்‌ 
ஓய்வெடுத்துக்‌ கொண்டார்‌. 


காலை சுமார்‌ 4 மணிக்கு நதிக்கரைக்கு காலைவிதிகளுக்காக 
செல்ல வேண்டியிருந்தது. சிஷ்யர்களை அழைத்தார்‌. ஆழ்ந்த 
உறக்கத்திலிருந்த சிஷ்யர்கள்‌ வரவில்லை. பூர்வாசிரமத்து 
வித்யாகுருவான சேதுராமாசார்யர்‌ தாமே ஒரு சொம்பினை 
எடுத்துக்‌ கொண்டு புறப்பட்டார்‌. தாமே நதிக்கு வருவதாகக்‌ 
கூறினார்‌. ஸ்ரீகளவர்‌ தயங்கினார்‌. ஆனாலும்‌ இருவரும்‌ 
நதிக்கரைக்குச்‌ சென்றனர்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீகளவர்‌ கால்‌ அலம்புவதற்கு நதியில்‌ இறங்கினார்‌. 
சேதுராமாசார்யர்‌ படித்துறையில்‌ அமர்ந்தார்‌. ஸ்ர்ீகளவர்‌ நடந்து 
நதியில்‌ நடுவில்‌ வந்தார்‌. திடீரென்று எதிரில்‌ ஒரு ஒளிப்பிழம்பு 
தோன்றியது. கூர்ந்து கவனித்தால்‌, நல்ல தேஜஸ்ஸுடன்‌ ஒரு 
பிராமணர்‌, ஆற்றில்‌ நடந்து வருவது தெரிந்தது. ஸ்ரீகளவர்‌ 
வியப்படைந்தார்‌. மகிழ்ச்சியடைந்தார்‌. “தாங்கள்‌ யார்‌? என்று 
கேட்டார்‌. புன்னகைத்தவாறு அந்த பிராமணர்‌ சொன்னார்‌. 'நான்‌ 
யாதவார்ய:. ஸ்ரீகளவருக்கு மெய்‌ கூச்செறிந்தது. மகாஞானிகளான 
யாதவார்யரை நேரடியாகக்‌ கண்டு மனம்‌ மகிழ்ந்தார்‌. மெய்‌ 
மறந்தார்‌. 


ஸ்ரீயாதவார்யரே தொடர்ந்து பேசினார்‌ நேற்றிரவு சுதா 
வாக்கியத்தை வெகு நேரம்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தீர்‌. அதன்‌ 
பொருள்‌ இதுவே... என்று விவரித்தார்‌. நீங்கள்‌ அங்கு கரையில்‌ 
அமர்ந்திருக்கும்‌ மகாஞானியை கேட்டிருக்கலாம்‌. அந்த ஆளுமை 
சாதாரணமானவரல்ல. உம்முடைய ஞானம்‌, பக்தி, வைராக்யங்கள்‌ 
மிகவும்‌ அற்புதமானவை. நீங்கள்‌ இருவரும்‌ ஹரிவாயுகளின்‌ 
பரிபூரண அருளைப்‌ பெற்றிருக்கிறீர்கள்‌. அவரே உங்களது 
உத்தராதிகாரிகள்‌' என்று கூறி யாதவார்யர்‌ மறைந்தார்‌. அவ்வளவு 
நேரமும்‌ கண்ணில்‌ நீர்‌ வழிய ஸ்ரீகளவர்‌ அங்கேயே நின்றிருந்தார்‌. 
கரையில்‌ இருந்த சேதுராமாசார்யர்‌ அழைத்த பிறகே, சுய 
நினைவுக்கு வந்து கரைக்கு வந்தார்‌. ஸ்ரீசேதுராமாசார்யரைப்‌ பற்றி 
யாதவார்யர்‌ கூறியது நினைத்து நினைத்து மிகவும்‌ மகிழ்ந்தார்‌. 


ஸ்ரீசத்யத்யானரின்‌ சித்தாந்த தீக்ஷை 


ஸ்ரீசத்யத்யானர்‌ மத்வமதத்தின்‌ மேருமலை. தத்வ உலகின்‌ 
சூரியன்‌. அவர்‌ ஒருமுறை பயணத்தில்‌ காசிக்கு வந்தார்‌. 
பண்டிதர்கள்‌ நிறைந்த இடம்‌. காசியின்‌ பிரபலமான பண்டிதர்‌ 
வசித்த ஊர்‌. ஸ்ர்ீகளவர்‌ ஹனும காட்டில்‌ உத்தராதி மடத்தில்‌ 
தங்கினார்‌. வாரணாசியின்‌ சிறந்த வித்வாம்சர்கள்‌ அனைவரையும்‌ 
வாதம்‌, வாக்யார்த்தத்திற்கு வரவழைத்தார்‌. ஹாராண சாஸ்திரி, 
வாமாசரண பட்டாசார்ய, ககண்ட சாஸ்திரி, லக்ஷ்மண சாஸ்திரி 
ஆகியோர்‌ வந்தனர்‌. தமக்கு தெரிந்த சாஸ்திரங்களில்‌ வாதம்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





செய்தனர்‌. சந்தேகம்‌ கேட்டனர்‌. கேள்விகளைக்‌ கேட்டனர்‌. 
அனைத்திற்கும்‌ சரியான பதில்களைப்‌ பெற்றனர்‌. வந்தவர்கள்‌ 
அனைவரும்‌ ஸ்ரீசத்யத்யானரின்‌ பேச்சின்‌ இனிமையில்‌, 
மொழியின்‌ திறனில்‌, ஆளுமையைக்‌ கண்டு வியப்படைந்தனர்‌. 
கை நிறைய தக்ஷிணை, தலை நிறைய ஞானம்‌ பெற்றனர்‌. 


அப்போது பரிதாவி சம்வத்ஸரம்‌ ஆஸ்வின மாதம்‌. ஸ்ரீமடத்தில்‌ 
நவராத்திரி உற்சவம்‌ துவக்கம்‌. காசியின்‌ அனைத்து மதத்து 
வித்வாம்சரும்‌ வந்து வாதம்‌ செய்தனர்‌. அனைத்து இடங்களிலும்‌ 
த்வைத துந்துபி முழங்கிற்று. ஸ்ரீமடத்தில்‌ வேதவியாசரின்‌ 
ஸ்தாபனை, நவராத்திரி உற்சவம்‌ ஆகவேண்டும்‌. 


அனைவரும்‌ உற்சாகமாக இருந்தனர்‌. ஸ்ரீசத்யத்யானருக்கு ஒரே 
ஒரு ஆசை. காசியில்‌ மத்வமதத்தை வெற்றி கொள்ளச்‌ 
செய்யவேண்டும்‌, ஹரி சர்வோத்தமத்வத்தை அனைவருக்கும்‌ 
தெரியப்படுத்தி, அனைவரின்‌ ஒப்புதலின்‌ பேரிலேயே 
சரஸ்வதியை நிர்மாணிக்க வேண்டும்‌ என்னும்‌ ஆசை. 
அனைவருடனும்‌ வாக்யார்த்தம்‌ செய்து ஜெயித்தார்‌. ஒருவர்‌ 
மட்டும்‌ வரவில்லை. அவர்‌ சாதாரண ஆள்‌ இல்லை. அவர்‌ 
பிறந்தபோதே அவர்‌ நாக்கில்‌ த்ரிதலம்‌ இருந்ததால்‌, அவர்‌ 
சாக்ஷாத்‌ ருத்ரதேவரின்‌ அவதாரமே என்று காசியில்‌ 
அனைவரும்‌ நினைத்தனர்‌. வாதத்தில்‌ திறமை, பேர்‌ புகழ்‌ என 
அனைத்தையும்‌ பெற்று காசியில்‌ பட்டம்‌ சூட்டப்படாத மன்னனாக 
இருந்தார்‌. 


அவர்‌ நல்ல உயரம்‌. விசாலமான நெற்றி. மூன்று புண்ட்ர 
நாமங்கள்‌. ருத்ராக்ஷை. காம்பீர்யம்‌, என இவரைக்‌ 
கண்டவர்களுக்கு பயபக்தி உண்டாயிற்று. இந்த மனிதருடன்‌ 
போட்டி போடுவது கடினம்‌, எதிரில்‌ நிற்பதே அசாத்தியம்‌, அவர்‌ 
முன்னே நின்று பேசுவதே முடியாது என்பது காசி மக்களின்‌ 
பேச்சு. இத்தகைய மனிதரை வென்றுவிட்டே, சரஸ்வதியை 
ஸ்தாபிக்க வேண்டும்‌ என்பது ஸ்ரீசத்யத்யானரின்‌ விருப்பம்‌. பல 
முறை அவருக்கு அழைப்பு விடுத்தும்‌, அந்த பண்டிதர்‌ அதை 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஏற்கவில்லை. ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ வாதிட்டு தோற்ற அனைத்து 
பண்டிதர்களும்‌ சேர்ந்து, அந்த மகா பண்டிதரிடம்‌ வந்தனர்‌. 


அத்வைத மதத்தை கண்டித்து, த்வைத துந்துபியை கொட்ட 
இருக்கிறார்‌ இந்த யதிவரேண்யர்‌. காசியின்‌ பிரபல பண்டிதர்கள்‌ 
அனைவரும்‌ இவரிடம்‌ வாதிட்டு தோற்றிருக்கின்றனர்‌. தற்போது 
நீர்‌ ஒருவரே மிச்சம்‌ இருக்கிறீர்‌. உம்மால்‌ மட்டுமே நமது மானம்‌ 
மரியாதை எஞ்சியிருக்கிறது. அதற்காக, அவருடன்‌ வாக்யார்த்தம்‌ 
செய்யுங்கள்‌, அத்வைத மதத்தை காப்பாற்றுங்கள்‌ என்றதும்‌ அந்த 
மகாபண்டிதர்‌ மிகவும்‌ பயந்துவிட்டார்‌. ஸ்ரீசத்யத்யானரின்‌ சாஸ்திர 
பாண்டித்யம்‌, வாக்வைபவம்‌, கிரந்தம்‌ இயற்றும்‌ திறன்‌, தர்க்கம்‌ 
செய்யும்‌ திறன்‌ ஆகியவற்றை அறிந்து பின்வாங்கினார்‌. மடத்தின்‌ 
அழைப்பு, ஸ்ரீகளவரின்‌ அழைப்பு, மக்களின்‌ வேண்டுகோள்‌ 
ஆகியவற்றை ஏற்று, அங்கு சென்றால்‌ தோற்பது நிச்சயம்‌. தனது 
மானம்‌ மரியாதை அனைத்தும்‌ போய்விடும்‌ என்ற பயம்‌. 
ஆகையால்‌ ஒரு தந்திரம்‌ செய்ய நினைத்தார்‌. 


சன்யாசி, அதுவும்‌ பீடாதிபதிகளுக்கு கெளரவம்‌ முக்கியம்‌. ஆகவே 
வாக்யார்த்தத்திற்கு வர வேண்டுமெனில்‌, சில நிபந்தனைகளை 
விதித்தார்‌. “காசியின்‌ சிறந்த அறிஞனான நான்‌, உங்கள்‌ 
ஸ்ரீீளவருடன்‌ வாதம்‌ செய்ய வேண்டுமென்றால்‌, அவருக்கு 
சரிசமமான ஆசனத்தை வழங்க வேண்டும்‌. கிருஹஸ்தன்‌ 
ஆனாலும்‌ நான்‌ அவரை வணங்க மாட்டேன்‌. எனக்கும்‌ என்‌ நூறு 
சிஷ்யர்களுக்கும்‌ தக்க சம்பாவனை கொடுக்க வேண்டும்‌. 
சபைக்கு நாங்கள்‌ பல்லக்கில்‌ வந்து, எங்கள்‌ ஆசனத்தில்‌ 
அமர்வோம்‌' என்றார்‌. 


ஸ்ரீசத்யத்யானரே இதெல்லாம்‌ வேண்டாம்‌ என்று 
சொல்லிவிடுவார்‌ என்று ஆசைப்பட்டார்‌. ஆனால்‌, அவர்‌ 
சாமான்யரா? மடத்தின்‌ கெளரவத்தைவிட மதத்தின்‌ கெளரவம்‌ 
பெரியது. தத்வபிரதிஷ்டைக்கு எதிரில்‌ ஆத்ம பிரதிஷ்டை 
சிறியதே, என அந்த அனைத்து நிபந்தனைகளுக்கும்‌ 
ஒப்புக்கொண்டார்‌. அன்று மாலையே வாக்யார்த்தம்‌ என நிச்சயம்‌ 
செய்தனர்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஆஸ்விஜ சுத்த சஷ்டி மாலையில்‌ அந்த ஊரின்‌ நகரசபையில்‌ 
வாதம்‌ தொடங்கியது. இரு பெரிய பண்டிதர்கள்‌ வாதம்‌ 
செய்வதை பார்க்க மக்கள்‌ அனைவரும்‌ ஆவலுடன்‌ வந்து 
அமர்ந்தனர்‌. வாதம்‌, எதிர்வாதம்‌, ஆதாரங்கள்‌ என இவை 
அனைத்தையும்‌ கேட்பதற்கு காசி ராஜனே அங்கு வந்து 
அமர்ந்திருந்தார்‌. சபையில்‌ இரு சமானமான ஆசனங்கள்‌ 
போடப்பட்டிருந்தன. ஒன்றில்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌ அமர்ந்து, 
இன்னொன்றை அந்த பண்டிதருக்காக ஏற்பாடு செய்திருந்தார்‌. 
அந்த பண்டிதரும்‌ வந்தார்‌. கூடவே ஹர ஹர மகாதேவா என்று 
அனைவரும்‌ கூச்சலிட்டனர்‌. பெரிய சால்வை போர்த்திக்‌ 
கொண்டு, பல்லக்கில்‌ வந்தார்‌ அந்த பண்டிதர்‌. பின்‌, 
பல்லக்கிலிருந்து இறங்கி தனது ஆசனத்தில்‌ அமரவேண்டும்‌. 
ஆனால்‌ அந்த பண்டிதருக்கு ஆச்சரியம்‌. 'தனது அனைத்து 
நிபந்தனைகளுக்கும்‌ ஒப்புக்கொண்டாரே, எத்தகைய ஜகத்குரு 
இவர்‌? என்ன தேஜஸ்‌? முகத்தில்‌ அமைதி தாண்டவமாடுகிறது. 
பெரிய அங்கார அக்ஷதை, ஜடாதாரி இவற்றைக்‌ கண்டு இவர்‌ 
ருத்ரரின்‌ அவதாரமோ என்று நினைத்தார்‌. தேகம்‌ குறுகியது. 
மனம்‌ தெளிந்தது. 


தனது ஆசனத்தில்‌ அமராமல்‌, ஸ்ரீசத்யத்யானரை சாஷ்டாங்கமாக 
விழுந்து வணங்கினார்‌. அவருடன்‌ வந்த பண்டிதர்‌, சபையினர்‌ என 
அனைவரும்‌ ஸ்ரீசத்யத்யானரை வணங்கினர்‌. இதுவே 
ஸ்ரீசத்யத்யான குருவின்‌ தரிசன ஸ்வரூபம்‌, குருகள்‌ சிரித்தவாறு 
அவர்களது ஆசனத்தைக்‌ காட்டினாலும்‌, அதில்‌ அமராமல்‌, தாம்‌ 
போட்ட விதிகளை நினைத்து மன்னிப்பு கேட்டார்‌. வாதம்‌ 
துவங்கிற்று. 


ஸ்ரீசத்யத்யானரின்‌ வாக்கின்‌ தரம்‌, ஆதாரங்களின்‌ வலிமை, 
சாஸ்திர தர்க்கத்தின்‌ வாக்கியங்களில்‌ தாம்‌ தோல்வி 
அடைந்ததை ஒப்புக்கொண்டு, வெற்றிப்பத்திரிக்கையைக்‌ கொடுத்து 
விட்டார்‌. அவரே சிவகுமார மிஸ்ரர்‌. நிறைந்த சபையில்‌, 
அன்றைய காசியின்‌ அரசு கல்லூரியில்‌ தலைமையாசிரியராக 
இருந்த சிவகுமார்‌ மிஸ்ரா அவர்கள்‌ தமது சிஷ்யரான 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மஹாதேவ சாஸ்திரிகளுக்கு ஒரு ஸ்லோகம்‌ எழுதிக்‌ 
கொடுத்தார்‌. 


வாதே ௪ சார்த்தம்‌ ந ஹி தேன கோபி சக்தோ புத: ஸ்யாதிதி மே 
மனீஷா | 
விஸ்மீரதாமாப யத: சதீமான்‌ குமார மிஸ்ர: சிவஷப்தபூர்வ: || 


பாகல்கோட்டையில்‌ மகாசமாராதனை 


ஸ்ரீசத்யத்யானர்‌ நடத்திய அனைத்து மகாசமாராதனைகளும்‌ 
அற்புதமானவைகளே. அவற்றில்‌ பாகல்கோட்டையின்‌ 
மகாசமாராதனை அனைத்தையும்விட சிறப்பானவை. மாக சுத்த 
ஏகாதசியன்று ஸ்ரீசத்யத்யானரின்‌ ஆசிரமகுருகளான ஸ்ரீசத்யஞானர்‌ 
வைகுண்டத்திற்கு பிரயாணம்‌ செய்த நாள்‌. மத்வ 
நவமியிலிருந்தே மகாசமாராதனை, சபை துவங்கிவிட்டது. வந்த 
மாணவர்களின்‌ தேர்வுகளுக்கு, பண்டிதர்களின்‌ வாதத்திற்கு, பத்து 
பன்னிரெண்டு நாட்கள்‌ கொடுத்தாலும்‌ போதாமல்‌ இருந்தது. ஒரு 
நாளைக்கு 14 மணி நேரங்கள்‌ வரை இடைவிடாமல்‌ நிகழ்ச்சிகள்‌, 
தேர்வுகள்‌ நடந்தாலும்‌, பத்து நாட்களில்‌ நேரம்‌ போதவில்லை. 
நூற்றுக்கும்‌ மேற்பட்ட பண்டிதர்கள்‌, ஆயிரக்கணக்கான வைதிக 
புரோகிதர்கள்‌, நான்காயிரத்திற்கும்‌ மேற்பட்ட மாணவர்கள்‌ 
வந்திருந்தனர்‌. அங்கு பத்து பதினைந்து நாட்கள்‌ சாப்பிட்ட 
அத்வைத விசிஷ்டாத்வைத பண்டிதர்களுக்கு, அடுத்த ஆறு 
மாதங்கள்‌ வரை இந்த பதார்த்தங்கள்‌ நினைவில்‌ இருந்தன. இதை 
இன்றைக்கும்‌ ஸ்ரீவைஷ்ணவ ஸ்மார்த்த வித்வாம்சர்களின்‌ 
வாயிலிருந்து கேட்கலாம்‌. 


தேர்வுகளுக்கே இவ்வளவு நாள்‌ ஆனதென்றால்‌, சம்பாவனை 
கொடுக்க பகலிரவு தொடர்ந்து 8-10 நாட்கள்‌ முடிந்தன. இப்படியாக 
அவர்‌ செய்யும்‌ மகாசமாராதனை, நடத்தும்‌ சபை ஆகியவை 
குறைந்த பட்சம்‌ 1௦ நாட்களாவது ஆகிக்‌ கொண்டிருந்தன. 
அவ்வளவு நாட்களும்‌ வந்தவர்களுக்கெல்லாம்‌ இரு வேளையும்‌ 
உணவும்‌ கிடைத்து வந்தன. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பாகல்கோடெயில்‌ மகாசமாராதனை. 40,000 பேரின்‌ சங்கமம்‌. 
இவ்வளவு பேருக்கும்‌ சமைப்பதற்கும்‌, சமைத்ததை 
பரிமாறுவதற்கும்‌ பாத்திரங்களை ஊரில்‌ அனைத்து 
வீடுகளிலிருந்து சேகரித்தனர்‌. அத்தகைய பாத்திரங்களை அடுக்கி 
வைத்தால்‌, ஒரு மலையளவு உயரம்‌ வருமாறு இருந்தன. 
அவ்வளவு பேருக்கும்‌ மதியம்‌ சரியாக 12 மணிக்கு 
தீர்த்தபிரசாதம்‌ நடைபெற்று வந்தது. இது ஆண்டுக்கு ஒருமுறை 
அல்ல, ஸ்ரீசத்யத்யானரின்‌ வாழ்க்கையில்‌ தினமுமே நடைபெறும்‌ 
விஷயமாக இருந்தது. இதற்கான செலவும்‌ லட்சக்கணக்கில்‌ 
ஆனது. அனைவருக்கும்‌ வெள்ளி, தங்கம்‌, வஸ்திரம்‌ என 
தானங்களும்‌ கொடுத்து வந்தார்‌. இவற்றை கவனித்தால்‌, 
ஸ்ரீசத்யத்யானரின்‌ தேவாம்சம்‌ தெரிய வருகிறது. இந்த 
நூற்றாண்டின்‌ தலைசிறந்த புருஷர்‌ இவர்‌. சமூகத்தில்‌ இன்றும்‌ 
அனைவரின்‌ மனதில்‌ அமரராக வீற்றிருக்கிறார்‌. அபிவன 
ஆனந்ததீர்த்தர்‌ என்று பெயர்‌ பெற்று, அற்புத கிரந்தங்களை 
இயற்றி, மிகச்‌ சிறந்த பண்டிதராக நம்மிடையே வாழ்ந்தவர்‌. 
நூற்றுக்கும்‌ மேற்பட்ட பண்டிதர்களை தயார்‌ செய்தவர்‌. 


பானக கிணறு 


பாகல்கோடெயின்‌ மகாசமாராதனை. அன்று மாக சுத்த த்வாதசி. 
காலையில்‌ அனைவரின்‌ பாரணை ஆயிற்று. மதியம்‌ ஆனபோது 
வெயிலின்‌ தாக்கம்‌ அதிகரித்திருந்தது. சூரியன்‌ தனது வம்சத்தில்‌ 
பிறந்த தேவரை பார்ப்பதற்காக பாகல்கோட்டேயில்‌ இறங்கியது 
போலாயிற்று. ஸ்ரீசத்யத்யானர்‌ பார்த்தார்‌. பண்டித பாமரர்கள்‌ 
அனைவரும்‌ தாகத்தினால்‌ தவிப்பதைக்‌ கண்டார்‌. அனைவருக்கும்‌ 
பானகம்‌ செய்யுமாறு கூறினார்‌. திவானை அழைத்து 
ஆணையிட்டார்‌. திவானும்‌ நிர்வாகியும்‌ சேர்ந்து ஆலோசித்தனர்‌. 
இருப்பதோ 40 ஆயிரம்‌ பேர்‌. இவ்வளவு பேருக்கு பானகம்‌ 
செய்வது எப்படி? சர்க்கரை, எலுமிச்சையை வாங்கி விடலாம்‌. 
ஆனால்‌ பானகம்‌ செய்ய அவ்வளவு பெரிய பாத்திரத்திற்கு எங்கே 
போவது? என்று நினைத்தனர்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீகளவருக்கு இது தெரிந்தது. பிரச்னை புரிந்தது. இங்கும்‌ அங்கும்‌ 
பார்த்தார்‌. நதிதீரத்தில்‌ கட்டிய ஒரு சிறு கிணறைக்‌ கண்டார்‌. 
சுவையான நீர்‌ என்று அறிந்தார்‌. அந்த கிணற்றில்‌ பானகம்‌ 
செய்யுமாறு கூறினார்‌. உடனே அதில்‌ 30 கிலோ சர்க்கரையைப்‌ 
போட்டனர்‌. 1 கிலோ ஏலக்காய்‌, 10,000 எலுமிச்சையைப்‌ போட்டு 
கலக்கினர்‌. நான்கு குடங்களைக்‌ கட்டி, கிணற்றில்‌ இருந்த 
பானகத்தை இறைத்தனர்‌. பண்டித பாமரர்கள்‌ குடிப்பதற்கேற்ற 
பானகம்‌ கிடைத்துவிட்டது. குளிர்ந்த பானகத்தைக்‌ குடித்து 
அனைவரும்‌ திருப்தி அடைந்தனர்‌. பானக கிணற்றையே 
உருவாக்கிய ஷீர்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌. 


அழுதவருக்கு இஷ்டார்த்தங்களைக்‌ கொடுத்தார்‌ 


பாகல்கோட்டேயின்‌ அருகில்‌ உள்ள கிராமம்‌ சேதிமுனி. 
கிருஷ்ணா நதிக்கரையில்‌ இருந்த அந்த ஊரில்‌ நூற்றுக்கும்‌ 
மேற்பட்ட பிராமண குடும்பங்கள்‌ இருந்தன. அதில்‌ ஏழை 
பிராமணரின்‌ குடும்பம்‌ ஒன்று. அம்மா, மகன்‌, மருமகள்‌ என்ற 
குடும்பம்‌. பாகல்கோட்டேயிலிருந்து தினம்‌ வந்து போகும்‌ 
மக்களிடமிருந்து மகாசமாராதனையைப்‌ பற்றிய விஷயங்களை 
அறிந்தனர்‌. அந்த மருமகளுக்கு, தானும்‌ அந்த 
மகாசமாராதனையை பார்க்க வேண்டும்‌ என்று ஆசை வந்தது. 


ஸ்ரீகளவரின்‌ சன்னிதானம்‌, ஆயிரக்கணக்கான மக்களின்‌ சங்கமம்‌. 
ஸ்ரீராமதேவரின்‌ தரிசனம்‌, தீர்த்தபிரசாதம்‌, முத்ரா தாரணம்‌ 
ஆகியவற்றை பார்க்க / பெற வேண்டுமென்று விரும்பினாள்‌. தன்‌ 
மாமியாரிடம்‌ இதுபற்றி கேட்டாள்‌. கோபப்பட்ட மாமியார்‌ 
போகவேண்டாம்‌ என்றார்‌. மறுபடி அவர்‌ காலைப்‌ பிடித்து 
கெஞ்சினாள்‌. ஓரிரு நாளில்‌ போய்‌ வந்துவிடுவேன்‌ என்று 
வேண்டினாள்‌. வேண்டா வெறுப்பாக மாமியார்‌ அனுமதி 
கொடுத்ததால்‌, அவரின்‌ ஒரு சேலையை வாங்கிக்கொண்டு, 
பாகல்கோட்டே வந்து சேர்ந்தார்‌. 


அங்கு ஆன்மிக சூழ்நிலை. மக்களின்‌ கூட்டம்‌. வயிறு நிறைய 
உணவு ஆகியவை அந்தப்‌ பெண்ணுக்கு ஸ்வர்க்கமாகத்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





தெரிந்தது. இரண்டு சேலைகளே இருந்தன. ஒன்று உடுத்தியது. 
இன்னொன்று மாமியாருடையது - தோளில்‌ இருந்தது. பூஜை 
வேளை. மக்களின்‌ தள்ளுமுள்ளில்‌ முன்னர்‌ சென்று 
ஸ்ரீராமதேவரின்‌ தரிசனத்தைப்‌ பெற்றாள்‌. 


பெரிய தங்க மண்டபம்‌. அதில்‌ சிறிய வைர மண்டபங்கள்‌. தங்க 
பாத்திரங்கள்‌. ஸ்ரீமூலராமனின்‌ வைபவமான பூஜை 
ஆகியவற்றைக்‌ கண்டு மகிழ்ந்தாள்‌. வந்த காரியம்‌ திருப்தியாக 
நடந்தது என்று நினைத்தாள்‌. பூஜை முடிந்தது. தீர்த்தம்‌ 
கொடுக்கும்‌ வேளை. ஆயிரக்கணக்கான மக்கள்‌ வரிசையாக 
தீர்த்தம்‌ வாங்குவதற்கு நின்றனர்‌. நெரிசல்‌ துவங்கிற்று. 
ராமதேவரின்‌ பூஜை, முத்ரா தாரணம்‌ ஆயிற்று. இன்னும்‌ 
ஸ்ரீகளவரிடமிருந்து தீர்த்தம்‌ பெற்றுக்கொண்டால்‌ பிறவிப்பயனை 
அடைந்துவிடுவோம்‌ என்று எண்ணி அந்தப்‌ பெண்ணும்‌ 
வரிசையில்‌ நின்றார்‌. கூட்டத்தில்‌, தீர்த்தமும்‌ கையில்‌ விழுந்தது. 
இவ்வளவுக்கிடையே, தோளில்‌ கிடந்த சேலை தொலைந்து 
போனது. திடுக்கிட்டாள்‌. பலரை விசாரித்தாள்‌. ஆனால்‌ சேலை 
கிடைக்கவில்லை. பயம்‌ கொண்டாள்‌. இந்த விஷயம்‌ 
மாமியாருக்குத்‌ தெரிந்தால்‌, தன்‌ கதி அதோகதிதான்‌ என்று 
மருண்டாள்‌. 


அதற்குள்‌ சாப்பிடுவதற்கு இலை போடத்‌ துவங்கினர்‌. தன்‌ 
நிலையை எண்ணி வருந்திய அந்தப்‌ பெண்‌, தீர்த்தபிரசாதத்திற்காக 
ஒரு இலையில்‌ அமர்ந்தார்‌. தலை குனிந்தவாறு அழத்‌ 
தொடங்கினாள்‌. பந்தி தொடங்கியது. பரிமாறத்‌ துவங்கினர்‌. சாதம்‌, 
குழம்பு, பொரியல்‌, சட்னி, ஊறுகாய்‌ அனைத்தையும்‌ பரிமாறினர்‌. 
சாப்பிடத்‌ துவங்கினர்‌. தொலைந்து போன சேலை நினைவுக்கு 
வந்தது. மாமியாரின்‌ கோப முகத்தை நினைத்தாள்‌. பயத்தால்‌ 
நடுங்கினாள்‌. “ஸ்வாமிகள்‌ வந்துவிட்டார்‌ என்றனர்‌. தலை 
குனிந்து நின்றிருந்தாள்‌. சிஷ்யன்‌ தட்டில்‌ வெள்ளிக்‌ காசுகளை 
ஏந்தி நின்றிருந்தார்‌. ஸ்ரீகளவர்‌ அனைவருக்கும்‌ ஒவ்வொன்றாக 
கொடுத்துக்கொண்டே வந்தார்‌. இவளின்‌ கையிலும்‌ ஒரு காசு 
விழுந்தது. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ர்களவர்‌ அனைவருக்கும்‌ காசு கொடுத்தவாறு பந்தியில்‌ வந்தார்‌. 
இவள்‌ இலையில்‌ உள்ள அன்னத்தைத்‌ தொடாமல்‌, தலை 
குனிந்து அமர்ந்திருந்ததைக்‌ கண்டார்‌. முன்னர்‌ சென்ற 
சிஷ்யரிடம்‌ கேட்டார்‌. 'இவள்‌ ஏன்‌ அழுது கொண்டிருக்கிறாள்‌”. 
தனது சேலை தொலைந்து போனதைக்‌ கூறினாள்‌. சிஷ்யன்‌ 
அதை ஸ்ரீகளவரிடம்‌ தெரிவித்தான்‌. ஏழ்மை, மாமியாரிடம்‌ பயம்‌. 
ஸ்ரீகளவர்‌, சிஷ்யரிடம்‌ இரு சேலைகளைக்‌ கொண்டு வருமாறு 
தெரிவித்தார்‌. அடுத்த பத்து நிமிடங்களில்‌ திவான்‌ எங்கிருந்தோ 
இரு சேலைகளை வாங்கி வந்தார்‌. 


ஸ்ர்களவர்‌ அங்கேயே தக்ஷிணை கொடுப்பதை நிறுத்திவிட்டு, 
உடன்‌ அந்த பெண்ணிடம்‌ வந்தார்‌. அந்த சேலைகளை அவள்‌ 
தலைப்பில்‌ போட்டு, உடன்‌ நகர்ந்தார்‌. தலை குனிந்து 
அமர்ந்திருந்த அந்தப்‌ பெண்‌, தன்‌ மேல்‌ விழுந்த அந்த 
சேலைகளைக்‌ கண்டாள்‌. அத்தகைய விலையுயர்ந்த சேலைகளை 
தன்‌ திருமணத்தில்‌ கூட அவள்‌ பார்த்திருக்கவில்லை. 
மகிழ்ச்சியடைந்தாள்‌. தன்‌ பெற்றோர்‌, உற்றார்‌ உறவினர்‌ என 
யாரிடமும்‌ பார்க்காத, கிடைக்காத இந்த கருணையை 
ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ கண்டாள்‌. 


இதுவே ஸ்ரீசத்யத்யானரின்‌ கருணை. புடவை கிடைத்த 
பெண்ணிற்கு கண்களில்‌ ஆனந்தக்கண்ணீர்‌ வந்தது. ஸ்ரீகளவரை 
மனதார வணங்கினாள்‌. மகிழ்ச்சியில்‌ திக்குமுக்காடினாள்‌. பேச்சு 
வரவில்லை. இப்படியாக ஸ்ரீகளவரின்‌ அருள்‌, கருணை, உதவி 
பெற்றவர்கள்‌ ஆயிரக்கணக்கான பேர்‌ இருக்கின்றனர்‌. 
ஸ்ரீசத்யத்யானரின்‌ சுபாவமே இப்படி. சமூகத்தில்‌ அனைத்து 
வகையான மனிதர்களும்‌ சுகம்‌ பெற வேண்டும்‌. யாருக்கும்‌ 
துக்கம்‌ வரக்கூடாது. பசி தாகம்‌ என்று யாரும்‌ இருக்கக்கூடாது. 
ஏழ்மை இருக்கக்கூடாது. கல்வி பெறமுடியாமல்‌ யாரும்‌ 
இருக்கக்கூடாது. இதுவே ஸ்ரீகளவரின்‌ விருப்பம்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சாதுர்மாஸய விரதம்‌ எங்கே? 


ஒரு நாள்‌ மதிய நேரம்‌. ஸ்ரீமத்‌ உத்தராதி மடத்து கேம்ப்‌. எங்கு 
பார்த்தாலும்‌ அங்கு பிராமணர்களின்‌ சங்கமம்‌. வெவ்வேறு 
ஊரிலிருந்து மடத்தின்‌ பெரிய மதிக்கத்தக்க பிராமணர்கள்‌ 
வந்திருக்கின்றனர்‌. ஸ்ரீகளவரின்‌ சன்னிதியில்‌ சபை நடைபெற்றது. 
தம்‌ ஊருக்கே ஸ்ரீகளவர்‌, அவரது சாதுர்மாச விரதத்திற்கு 
வரவேண்டும்‌ என்று அழைக்க பலர்‌ வந்திருந்தனர்‌. சத்தி 
ஊரிலிருந்து வந்து ஸ்ரீகளவரை வணங்கினர்‌. 'மகாஸ்வாமி, 
சாதுர்மாதம்‌ நம்மூரில்‌ நடக்கட்டும்‌ என்றனர்‌. ஸ்ரீகளவர்‌ 
புன்னகைத்தார்‌. 


நூற்றுக்கணக்கான பிராமணர்கள்‌ உங்கள்‌ ஊருக்கு வந்தால்‌ இடம்‌ 
இருக்கிறதா?” என்று கேட்டார்‌. 'ஸ்வாமி, சுமார்‌ 50௦ பேர்‌ வரை 
எங்கள்‌ ஊரில்‌ வந்து தங்கலாம்‌' என்றனர்‌. இதற்குள்‌ யலகூர்‌ 
மக்கள்‌ வந்து வணங்கினர்‌. அவர்களிடமும்‌ இதே கேள்வியைக்‌ 
கேட்டார்‌ ஸ்ரீகளவர்‌. அவர்களும்‌ 50௦ பேர்‌ தங்கலாம்‌ என்றனர்‌. 
கதக்‌ மக்கள்‌ வணங்கினர்‌. அவர்களுக்கும்‌ இதே கேள்வி. 
அவர்களோ 2000 பேர்‌ வரை சாப்பாட்டிற்கு ஆகலாம்‌ என்றனர்‌. 
பின்னர்‌, பாகல்கோடே மக்கள்‌ வந்து வணங்கினர்‌. அவர்களிடமும்‌ 
ஸ்ரீகீளவர்‌ - உங்கள்‌ ஊரில்‌, பூஜை செய்தால்‌, சாப்பாட்டிற்கு 
எவ்வளவு பேர்‌ வருவர்‌? - என்றார்‌. “ஸ்வாமி, சுமார்‌ 4000 பேர்‌ வரை 
வருவார்கள்‌' என்றனர்‌. 


பிஜாபுரத்து மக்கள்‌ தமது ஊருக்கு சாதுர்மாதத்திற்கு வருமாறு 
வேண்டினர்‌. அவரிடமும்‌ இதே கேள்வியை கேட்டார்‌ ஸ்ரீகளவர்‌. 
'ஸ்வாமி, நம்‌ பகுதியில்‌ ஏழை எளியவர்‌ பலர்‌ உள்ளனர்‌. தினமும்‌ 
சுமார்‌ 7-8 ஆயிரம்‌ பேராவது சாப்பிட வருவர்‌. இரவும்‌ 4-5 ஆயிரம்‌ 
பேருக்கு சமைக்க வேண்டியிருக்கும்‌' என்றார்‌. ஸ்ரீகளவருக்கு 
மகிழ்ச்சி உண்டாயிற்று. “அப்படியென்றால்‌, நாம்‌ இந்த முறை 
பிஜாபுரத்திலேயே சாதுர்மாசத்திற்கு அமர்வோம்‌' என்றார்‌. 
திவானுக்கு பயம்‌ உண்டாயிற்று. வந்து ஸ்ரீகளவரிடம்‌ 
முறையிட்டார்‌. “ஸ்வாமி, இந்த முறை பஞ்சம்‌ வந்திருக்கிறது. 
அதிக மாசம்‌ இருக்கிறது. பிஜாபுரத்தில்‌ 10,000 பேர்‌ ஆகக்கூடும்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மடத்திற்கு செலவு அதிகமாகி விடும்‌. ஆகவே, பிஜாபுரத்தில்‌ 
சாதுர்மாதம்‌ வேண்டாம்‌, ஸ்வாமி' என்றார்‌. 


ஸ்ரீகளவர்‌ புன்னகைத்தார்‌. மக்கள்‌ மடத்திற்கு வருவது ஸ்ரீராமனின்‌ 
பிரசாதம்‌ உண்பதற்காக. சாப்பாடு போடுவது ஸ்ரீராமன்‌. பஞ்சம்‌, 
பட்டினி, ஏழ்மையில்‌ வாடும்‌ எளியவர்களுக்கு உணவு அளித்தால்‌, 
அதுவே பெரிய புண்ணியம்‌. அவர்களை திருப்திப்படுத்தினால்‌ 
ஸ்ரீஹரி மகிழ்வான்‌. இதையே மூன்று மாதங்கள்‌ செய்தால்‌ அதிக 
லாபமல்லவா? மடத்து தங்க, வெள்ளி பாத்திரங்களை அடகுக்கு 
வைத்தாலும்‌ சரி, ஏழை மக்களுக்கு அன்னதானம்‌ நடக்க 
வேண்டும்‌ என்றார்‌. பிஜாபுரத்திலேயே சாதுர்மாசம்‌ என்று 
அறிவித்தார்‌. இத்தகைய கருணையுள்ளம்‌ படைத்த ஸ்ரீகளவர்‌ 
வேறு யார்‌ இருக்கமுடியும்‌? அவரே ஸ்ரீசத்யத்யானர்‌. 


இரவில்‌ விஸ்வாமித்ர ரூபம்‌ 


பிஜாபுரத்தில்‌ சாதுர்மாதம்‌ துவங்கியது. பஞ்சத்தால்‌ வாடும்‌ பகுதி. 
ஏழை எளிவர்கள்‌ இருக்கும்‌ பகுதி. நதிக்கரையில்‌ பூஜை. 
சாலையிலேயே போஜனம்‌. காலை மாலை என 
இருவேளையிலும்‌ உணவிற்கு மக்கள்‌ கூட்டம்‌. பத்தாயிரம்‌ 
மக்கள்‌ இருக்கலாம்‌. ஸ்ரீசத்யத்யானரின்‌ சங்கல்பத்தை ஸ்ரீராமன்‌ 
நிறைவேற்றத்‌ துவங்கினான்‌. அனைத்து ஜாதி மக்களுக்கும்‌ 
அன்னதானம்‌ நடைபெற்றது. அன்று ஒரு நாள்‌ மழைக்காலம்‌. 
மடத்தில்‌ இரவு உணவு முடிந்தது. இரவு 11 மணி. வக்கீல்‌ தமது 
அறையில்‌ ஏதோ ஒரு வழக்கு சம்பந்தமாக வேலை 
செய்துகொண்டிருந்தார்‌. 


ஸ்ரீகளவர்‌ மாடியில்‌ கிரந்தத்தை படித்துக்‌ கொண்டிருந்தார்‌. இந்த 
இருவரிடம்‌ மட்டும்‌ விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மற்ற 
இடங்களில்‌ கும்மிருட்டு. 


இதற்குள்‌ சுமார்‌ 5௦ பேர்‌ கொண்ட கும்பல்‌ அங்கு வந்தனர்‌. 
மழையினால்‌ அங்கங்கு தங்கி மெதுவாக வந்திருக்கின்றனர்‌. 
காலையிலிருந்து எதையும்‌ உண்ணவில்லை. வயதானவர்கள்‌, 
சிறுவர்கள்‌, வாலிபர்கள்‌ என அனைவரையும்‌ கொண்ட பிராமணக்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





குடும்பம்‌ அது. அனைத்து இடங்களிலும்‌ இருட்டு. மக்கள்‌ 
அனைவரும்‌ தூக்கத்தில்‌. வக்கீலின்‌ ஒரு அறையில்‌ மட்டும்‌ ஒரு 
தீபம்‌ எரிந்து கொண்டிருந்தது. 


அதில்‌ ஒருவர்‌ வக்கீலிடம்‌ வந்து - “ஸ்வாமி, நாங்கள்‌ 
அனைவரும்‌ திகோடியிலிருந்து காலையில்‌ புறப்பட்டு, மழையில்‌ 
சிக்கி, பசியால்‌ வாடி, இப்போதே வந்து சேர்ந்திருக்கிறோம்‌. 
ஸ்ரீராமதேவரின்‌ தரிசனம்‌, முத்ரா தாரணம்‌, தீர்த்தபிரசாதத்திற்காக 
வந்திருக்கிறோம்‌. முதியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, 
பெண்களுக்கு ஏதாவது சாப்பிட இருந்தால்‌ கொடுக்கவும்‌' என்றார்‌. 
வக்கில்‌ தலையெடுத்துப்‌ பார்த்தார்‌. 'இப்போது நடுநிசி. இப்போது 
சாப்பாடு எங்கே எப்படி கிடைக்கும்‌? அனைத்தும்‌ தீர்ந்துவிட்டன. 
காலையில்‌ வாருங்கள்‌' என்றுவிட்டார்‌. 


பிராமணன்‌ மறுபடி வேண்டினான்‌. ஸ்வாமி, நாங்கள்‌ 
பெரியவர்கள்‌. எப்படியாவது பசியை தாங்கிக்‌ கொள்வோம்‌. இந்த 
சிறு குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுக்கவும்‌. மடம்‌ என்பது நம்‌ 
அனைவரையும்‌ காப்பாற்றுவதற்காகவே இருக்கும்‌ குருபீடம்‌. 
எங்களை ஏமாற்ற வேண்டாம்‌' என்றெல்லாம்‌ வேண்டினான்‌. 
வக்கிலுக்கு கோபம்‌ வந்துவிட்டது. மடம்‌ என்றால்‌ என்ன 
தர்மசாலையா? வந்த வேளைக்கெல்லாம்‌ சாப்பாடு போடுவதற்கு 
இது என்ன ஹோட்டலா? என்றார்‌. 


வந்த பிராமணன்‌ அமைதியானான்‌. மேலே மாடியில்‌ 
கிரந்தங்களை படித்திருந்த ஸ்ரீகளவருக்கு இந்த விவாதம்‌ 
கேட்டது. படிக்கும்‌ புத்தகத்தை மூடி வைத்தார்‌. உடன்‌ கீழ்‌ 
இறங்கி வந்தார்‌. வக்கீலின்‌ முன்‌ நின்றார்‌. வந்த மக்கள்‌, 
ஸ்ரீகளவரைக்‌ கண்டு சாஷ்டாங்கமாக வணங்கினர்‌. ஸ்ரீகளவர்‌ 
பேசினார்‌. 


'வக்கீலரே, மக்கள்‌ வருவது நமக்காக அல்ல. ஸ்ரீராமனுக்காக. 
பசித்த வயிறை காலியாக அனுப்பினால்‌ அதிலிருந்து வரும்‌ 
பாவம்‌ கொஞ்ச நஞ்சமல்ல. இவர்களை திருப்தி செய்தால்‌, 
அதனால்‌, ஸ்ரீஹரிக்கு ஆகும்‌ மகிழ்ச்சிக்கு அளவில்லை. இது 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீமத்‌ உத்தராதி மடம்‌. ஸ்ரீமதாசார்யரின்‌ மகா சம்ஸ்தானம்‌. 
ஸ்ரீராமன்‌ வாசம்‌ செய்யும்‌ இடம்‌. பக்தர்கள்‌ வரும்போதெல்லாம்‌ 
அவர்களுக்கு வேண்டியதை வழங்குவது நமது கடமை. இது 
உங்கள்‌ வீடு அல்ல. என்‌ வீடும்‌ அல்ல. ஸ்ரீராமனின்‌ வீடு. 
ஏழைகள்‌, மாணவர்களுக்கு இதுவே புகலிடம்‌. எவ்வளவு கஷ்டம்‌ 
இருந்தாலும்‌ ஏழைகளை புறக்கணிக்காதீர்கள்‌. உடனே இவ்வளவு 
பேருக்கும்‌ உணவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள்‌' என்றார்‌. 


திவானையும்‌ உடனே அழைத்தார்‌. சாப்பாடு சமைக்குமாறு 
கூறினார்‌. மழையில்‌ நனைந்தவர்களுக்கு நல்ல உடை 
கொடுக்கவும்‌ ஏற்பாடு செய்தார்‌. திவான்‌ சமையலறைக்குச்‌ 
சென்றார்‌. சமைப்பதற்கு விறகு இல்லை. அவர்களுக்கு கொடுக்க 
உடைகளும்‌ இல்லை. மெதுவாக ஸ்ரீகளவரிடம்‌ சென்று 
விஷயத்தைக்‌ கூறினார்‌. ஸ்ரீகளவருக்கு கோபம்‌ வந்தது. அவருக்கு 
இல்லை, முடியவில்லை என்னும்‌ சொற்களைக்‌ கேட்பதே 
பிடிக்காது. உடனே அந்த சமையலறைக்குச்‌ சென்றார்‌. 
கூரையைப்‌ பார்த்தார்‌. அங்கிருக்கும்‌ கட்டைகளை உடனடியாகப்‌ 
பிரியுங்கள்‌. சமையல்‌ செய்யுங்கள்‌. நாளை புதிதான கூரையை 
அமைத்துக்‌ கொள்ளலாம்‌ என்றார்‌. 


அரிசி, பருப்பு ஆகியவை இல்லையென்றால்‌, கடைக்காரரை 
எழுப்பி அவற்றை வாங்கி வரவும்‌ என்றார்‌. அப்படியே செய்தனர்‌. 
ஸ்ரீசீளவர்‌ அவர்களுக்கு நல்ல உடைகளையும்‌ கொடுத்தார்‌. 
இரவில்‌ அவர்களுக்கு சுடச்சுட சாப்பாடு செய்து பரிமாறினர்‌. 
வந்த பிராமணர்‌ குடும்பம்‌ ஸ்ரீகளவரின்‌ அருளைப்‌ பெற்றனர்‌. 
எங்கும்‌ பார்க்கமுடியாத, பெறமுடியாத அன்பினை, கருணையை 
ஸ்ரீகீளவரிடம்‌ கண்டு மக்கள்‌ தங்கள்‌ இதயபூர்வமாக நன்றி 
தெரிவித்தனர்‌. இதுவே ஸ்ரீசத்யத்யானரின்‌ சமூக சிந்தனை. 
இயல்பு. கருணை. 


பிஜாபுரத்தில்‌ மிகச்‌ சிறப்புடன்‌ சாதுர்மாத விரதம்‌ முடிந்தது. 
அடுத்த பயணத்திற்கு புறப்பட்டார்‌. மக்கள்‌ கண்ணீர்‌ மல்க 
விடைகொடுத்தனர்‌. மூன்று மாதங்களாக தமக்கு அன்னதானம்‌ 
அளித்து, ஞான தானம்‌ அளித்தவருக்கு, இதயம்‌ நிறைந்த 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





வணக்கம்‌ நன்றிகளுடன்‌ வழியனுப்பினர்‌. ஸ்ரீகளவர்‌ 
பிஜாபுரத்திலிருந்து கிளம்பினார்‌. தோர்வி ஊருக்கு செல்லும்‌ 
வழியை அடைந்தார்‌. ஊரிலிருந்து சிறிது தூரம்‌ வந்திருந்தனர்‌. 


வழியில்‌ வழிமறித்தவாறு நூற்றுக்கணக்கான மக்கள்‌ 
நின்றிருந்தனர்‌. திவான்‌ மற்றும்‌ மடத்து ஆட்கள்‌ பயந்தனர்‌. 
ஸ்ரீகளவர்‌ மட்டும்‌ பயப்படவில்லை. அனைத்தையும்‌ அறிந்தவர்‌ 
அவர்‌. கார்‌ நின்றது. தம்மிடம்‌ இருக்கும்‌ செல்வங்களை வழிப்பறி 
செய்வதற்கு கள்ளர்கள்‌ நின்றிருக்கிறார்கள்‌ என்று நினைத்து 
பயந்தனர்‌. ஸ்ரீகளவர்‌ காரிலிருந்து இறங்கினார்‌. அவரைக்‌ 
கண்டதும்‌ அந்தக்‌ கூட்டம்‌ விழுந்து வணங்கியது. அதன்‌ 
தலைவன்‌ பேசத்‌ துவங்கினான்‌. ஸ்வாமி, நாங்கள்‌ இரும்பில்‌ 
சாமான்களை செய்து விற்று பிழைப்பவர்கள்‌. தற்போது மூன்று 
மாதங்களாக உங்கள்‌ தயவில்‌ வயிறு நிரம்பியது. எங்களின்‌ 
வேலை முடிந்து பணம்‌ கிடைப்பதற்கு இன்னும்‌ நான்கைந்து 
நாட்கள்‌ ஆகும்‌. அதுவரை தாங்கள்‌ எங்களை காப்பாற்றுங்கள்‌' 
என்று வேண்டினான்‌. 


ஸ்ீகளவர்‌ தனது வாகனத்தை மறுபடி சபிஜாபுரத்திற்கு 
அனுப்பினார்‌. வண்டி நிறைய அரிசி பொருட்களை 
வரவழைத்தார்‌. அனைவருக்கும்‌ பகிர்ந்தளித்தார்‌. அடுத்த 
நான்கைந்து நாட்களுக்கு அவர்களுக்கு போதுமான 
பொருட்களைக்‌ கொடுத்து, அந்த சூத்திர மக்களுக்கும்‌ கருணை 
காட்டி பயணத்தை தொடர்ந்தார்‌. இதுவே ஸ்ரீசத்யத்யானரின்‌ 
சமாஜ-யக்ஞம்‌. 


மத்வ மதத்தின்‌ அணையாவிளக்கு 


பாகல்கோட்டே அருகில்‌ உள்ள கிருஷ்ணா நதிக்கரையில்‌ ஒரு 
கிராமம்‌. அங்கு உத்தராதி மடத்து கூடாரம்‌. நவராத்திரி சமயம்‌. 
ஸ்ரீமடத்தில்‌ உற்சவம்‌ துவங்கியது. மூலராம, வேதவியாசரை 
வைர மண்டபத்தில்‌ அமர்த்தி பூஜை செய்தார்‌. மூன்று நாட்களும்‌ 
நெய்யில்‌ அணையாவிளக்கு ஏற்றினர்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீராமதேவரின்‌ எதிரில்‌ பெரிய வெள்ளி குத்து விளக்குகள்‌, 
மின்னல்‌ தோற்கும்‌ அளவிற்கு வெள்ளையான விளக்குகளில்‌ 
நெய்‌ ஊற்றி பூஜையறையில்‌ அந்த யஜமானர்‌ கொண்டு வந்து 
வைத்தார்‌. அன்றைய பூஜை முடிந்தது. மாலை நேரம்‌. சிஷ்யர்‌ 
ஒருவர்‌ மடியாக, நெய்‌ நிரப்பி, விளக்கை சரிசெய்வதற்கு 
பூஜையறைக்குள்‌ வந்தார்‌. நெய்‌ ஊற்றினார்‌. தீபம்‌ ஏற்றினார்‌. 
பிறகு அனைத்து மாணவர்கள்‌ இருக்கும்‌ இடத்திற்கு வந்தார்‌. 
அங்கேயே ஒரு ஓரத்தில்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌ கிரந்தம்‌ எழுதிக்‌ 
கொண்டிருந்தார்‌. அதை அறியாத சிஷ்யர்‌, அந்த நெய்யைப்‌ பற்றி 
வர்ணிக்கத்‌ தொடங்கினார்‌. இந்த நெய்யின்‌ வாசனையே 
இவ்வளவு கமகமவென்று அற்புதமாக இருக்கிறதே, இதன்‌ சுவை 
எப்படி இருக்குமோ? என்றான்‌. இது அனைத்தும்‌ ஸ்ரீகளவரின்‌ 
காதுகளில்‌ விழுந்தது. 


அடுத்த நாள்‌ மதியம்‌. பூஜை முடிந்தது. மாணவர்கள்‌, பண்டிதர்கள்‌ 
சாப்பிட அமர்ந்தனர்‌. ஸ்ரீகளவர்‌ பூஜையறைக்கு சென்றார்‌. அந்த 
நெய்‌ பாத்திரத்தை எடுத்தார்‌. அனைவரும்‌ சாப்பிடும்‌ இடத்திற்கு 
வந்தார்‌. அந்தப்‌ பக்கம்‌ யஜமானர்‌, பூஜையறைக்கு சென்றபோது, 
நெய்‌ பாத்திரம்‌ இல்லாததைக்‌ கண்டு பயந்தான்‌. கத்தியவாறு 
அனைவரையும்‌ கேட்கத்‌ துவங்கினான்‌. யஜமானரின்‌ குரல்‌ 
ஸ்ரீகளவருக்கும்‌ கேட்டது. ஸ்ரீகளவர்‌, யஜமானரை மாணவர்கள்‌ 
அமர்ந்திருக்கும்‌ இடத்திற்கு அழைத்து வந்தார்‌. “இதோ இவர்களே 
மத்வ மதத்தின்‌ அணையாவிளக்குகள்‌. ராமதேவரின்‌ எதிரில்‌ 
இருக்கும்‌ விளக்குகள்‌ மூன்று நாட்கள்‌ எரிந்தால்‌, இவை 
வாழ்க்கை முழுவதும்‌ எரியும்‌ தத்வஞான அணையாவிளக்குகள்‌. 
மத்வ மதத்தின்‌ ஞான ஒளியை அனைத்திடங்களுக்கும்‌ பரப்ப 
வேண்டுமென்ற நோக்கத்துடன்‌, இந்த அணையாவிளக்குகளுக்கு 
நெய்‌ ஊற்றவேண்டும்‌ என்று நெய்க்‌ குடத்தை எடுத்து பரிமாறத்‌ 
துவங்கினார்‌. ஸ்ரீசத்யத்யானருக்கு மாணவர்கள்‌ மேலான 
கருணை, அன்பு மகத்தானது. நூற்றுக்கும்‌ மேற்பட்டவர்களை 
பண்டிதராக ஆக்கினார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஜடப்பொருட்களுக்கும்‌ உயிர்‌ கொடுத்தார்‌ 


தமது பயணத்தில்‌ அடுத்ததாக ஹொளெஹொன்னூருக்கு வந்தார்‌. 
ஸ்ரீசத்யதர்மரின்‌ தரிசனத்தைப்‌ பெற்றார்‌. அங்கிருந்து ஹனும 
சாகரத்திற்கு வந்தார்‌. மொகலாயர்களின்‌ தேசம்‌. கோடைக்‌ காலம்‌. 
வழியில்‌ 5 மைல்களுக்கு மணல்‌ சாலை. நடூவில்‌ சென்ற கார்‌ 
நின்றுவிட்டது. மதிய நேரம்‌. மேலே வெயில்‌. கீழே மணல்‌. 
அனைவரும்‌ கீழே இறங்கி, வண்டியை மறுபடி கிளப்ப முயன்று 
கொண்டிருந்தனர்‌. ஆனால்‌ கார்‌ கிளம்பவில்லை. வண்டியின்‌ 
ஓட்டுனர்‌ ஸ்ரீபதிராமன்‌. பாண்டூரங்கி ஜயாசார்யர்‌ திவான்‌. 
சிஷ்யர்கள்‌ காரில்‌ ஸ்ரீகளவருடன்‌ இருந்தார்‌. மற்றவர்கள்‌ 
காரிலிருந்து இறங்க, ஸ்ரீகளவர்‌ காரிலேயே இருந்தார்‌. 


ஓட்டுனர்‌ ஸ்ரீபதிராயன்‌ வெகு நேரம்‌ பல வகைகளில்‌ முயன்றான்‌. 
ஆனால்‌, கார்‌ சரியாகவேயில்லை. சுமார்‌ 1மணி நேரம்‌ ஆயிற்று. 
திவான்‌ வந்தார்‌. சிறிது நேரம்‌ வெளியில்‌ நிற்கவும்‌ முடியாத 
வெயில்‌. ஒரு துணி போட்டு, அதன்‌ மேல்‌ நின்று நிலைமையை 
விசாரித்தார்‌. ஒன்றும்‌ நடக்கவில்லை. பின்‌, ஸ்ரீசத்யத்யானரே 
இறங்கி வந்தார்‌. ஸ்ரீபதி, உனக்குத்‌ தெரிந்ததை அனைத்தையும்‌ 
முயன்றாயா?' என்று கேட்க, அவனும்‌ “அனைத்தும்‌ 
செய்துவிட்டேன்‌ என்றான்‌. என்ன செய்தேன்‌ என்றும்‌ 
ஸ்ரீகளவரிடம்‌ கூறினான்‌. ஒரு துணியின்‌ மேல்‌ நின்றிருந்த 
ஸ்ரீகளவர்‌, இன்ஜினின்‌ ஒரு பாகத்தைத்‌ தொட்டவாறு, ஸ்ரீகளவர்‌ 
ஸ்ர்பதியை காரை துவக்குமாறு கூறினார்‌. ஸ்ரீபதியும்‌ ஏறி 
உட்கார்ந்து காரை துவக்க, அது உடனே துவங்கியும்‌ விட்டது. 
அனைவரும்‌ வியந்தனர்‌. 


எவ்வளவோ முயன்றும்‌ இதுவரை சரியாகாத வண்டி, ஸ்ரீகளவர்‌ 
தொட்டதுமே சரியாகிவிட்டதே? எத்தகைய ஜடப்‌ பொருட்களையும்‌ 
உயிர்விப்பத்தில்‌ ஸ்ரீகளவர்‌ வல்லவர்‌. ஆயிரக்கணக்கான 
சிறுவர்களை அழைத்து, தாமே அவர்களுக்கு பெற்றோராக 
இருந்து, அவர்களை பெரிய பண்டிதராக, கிரந்தங்களை 
எழுதுபவர்களாக, வாக்யார்த்தத்தில்‌ வல்லவர்களாக செய்வதே 
ஸ்ரீசத்யத்யானரின்‌ வாடிக்கையானது. அவருக்கு இது லீலாஜாலம்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சிஷ்யரின்‌ கடனை அடைத்த குருகள்‌ 


புனேவிலிருந்து ஸ்ரீகளவர்‌ கொல்லாபுரத்திற்கு வந்தார்‌. 
மகாலட்சுமியின்‌ க்ஷேத்திரம்‌. புராணங்களில்‌ புகழப்பட்ட இடம்‌. 
யாத்திரை ஸ்தலம்‌. அன்றைய பூஜை, பிக்ஷை முடிந்தது. மாலை 
பூஜையும்‌ முடித்துக்கொண்டு சிஷ்யர்கள்‌ அனைவரும்‌ 
மகாலட்சுமியின்‌ தரிசனத்திற்கு புறப்பட்டனர்‌. கோயில்‌ வாசலில்‌ 
பல கடைகள்‌ இருந்தன. அவற்றில்‌ கொல்லாபுரத்தின்‌ புகழ்பெற்ற 
'சூடா' (ஒரு வகை இனிப்பு) கடையும்‌ இருந்தன. அந்த கடையைப்‌ 
பார்த்தமட்டில்‌ சிஷ்யர்களுக்கு நாக்கில்‌ எச்சில்‌ ஊறியது. 
அனைவரும்‌ மடி. ஆகையால்‌ தரிசனம்‌ முடிந்து திரும்பி 
வரும்போது சூடாவை பார்த்தவாறு சாப்பிடாமல்‌ திரும்பி 
வந்துவிட்டனர்‌. 


மடத்திற்கு திரும்பிய சிஷ்யர்கள்‌ அங்கிருந்த பண்டிதர்களிடம்‌ 
கேட்டனர்‌. 'குருகளே, மகாலட்சுமியின்‌ க்ஷேத்திரத்தில்‌, புகழ்பெற்ற 
சூடா என்பது பழங்களைப்‌ போலவே, நாமும்‌ தின்னக்கூடிய 
பொருள்தானே? அல்லது விலக்கக்கூடியதா?' என்று கேள்வி 
கேட்டனர்‌. இதைப்‌ பற்றிய சர்ச்சை நடைபெற்றது. இவை 
ஸ்ரீகளவரின்‌ காதுகளிலும்‌ விழுந்தது. அவர்‌ அனைவரையும்‌ 
அழைத்தார்‌. சூடா என்பது சாப்பிடக்‌ கூடிய பொருள்தான்‌. 
ஆனால்‌ வெளியில்‌ விற்கும்‌ பொருளை நாம்‌ தின்ன முடியுமா? 
அது முடியாது. என்றார்‌. சிஷ்யர்கள்‌ அமைதியாயினர்‌. 


பின்னர்‌ பயணத்தில்‌, ஸ்ரீகளவர்‌ தார்வாடிற்கு வந்தார்‌. அன்று 
துவாதசி நாள்‌. ஸ்ரீகளவர்‌, வைஷ்ணவரின்‌ ஒரு வீட்டில்‌ புடைத்த 
அவல்‌ 3 படி வரவழைத்தார்‌. அதை நெய்யில்‌ நனைத்து 
வைத்தார்‌. அதனுடன்‌ பேரீச்சங்காய்‌, திராட்சை, கொப்பரை ஆகிய 
பொருட்களை சேர்த்தார்‌. சூடா செய்ய வைத்தார்‌. 


சிஷ்யர்களை அழைத்தார்‌. எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு 
எடுத்துக்‌ கொள்ளவும்‌ என்றார்‌. சிஷ்யனிடம்‌ கேட்டார்‌ “உன்‌ 
ஆசை (கடன்‌) தீர்ந்ததா)?'. கொல்லாபுரத்தில்‌ ஏற்பட்ட சிஷ்யனின்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஆசையை, இங்கு நிறைவேற்றினார்‌. சிஷ்யர்கள்‌ மாணவர்களின்‌ 
மேல்‌ அவருக்கு இருக்கும்‌ அன்பினை இது காட்டுகிறது. 


சிஷ்யர்களுக்கு பழம்‌ தமக்கு ஒரு பழம்‌ 


ஸ்ரீகளவர்‌ பெளகாவிக்கு வந்தார்‌. பொத்தார்‌ வீட்டினில்‌ பிக்ஷை. 
ஸ்ரீமூலராமனின்‌ நைவேத்தியத்திற்காக நான்கு நல்ல 
மாம்பழங்களை கொண்டு வைத்திருந்தார்‌. பூஜை முடிந்தது. 
யஜமானனின்‌ விருப்பத்திற்கேற்ப, சிறிய சமையலை செய்பவர்‌, 
அந்த பழங்களிலிருந்து சாறினை எடுத்து, ஸ்ரீகளவருக்கு 
பரிமாறினார்‌. அனைவரின்‌ உணவு முடிந்தபிறகு பாடம்‌ 
துவங்கிற்று. தொடர்ந்து எல்லா நேரமும்‌ வகுப்பு நடந்து 
கொண்டிருந்தது. நடுநடுவே சிஷ்யர்களின்‌ சோர்வினைப்‌ 
போக்குவதற்காக, அவர்கள்‌ நலன்‌, வாழ்க்கை போன்று பொது 
கேள்விகளைக்‌ கேட்டு வகுப்பின்‌ சூழ்நிலையை 
கலகலப்பாக்குவார்‌ ஸ்ரீகளவர்‌. அன்றும்‌ இதுபோலவே “இன்று 
மாம்பழம்‌ எப்படி இருந்தது?' என்று கேட்டார்‌. அன்று யாருக்குமே 
மாம்பழம்‌ போடவேயில்லை. யாரும்‌ அதை தின்னவேயில்லை? 
அப்படியிருக்கையில்‌ என்ன கேள்வி இது? சிஷ்யர்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ பார்த்துக்‌ கொண்டனர்‌. 


ஸ்ரீகளவருக்கு புரிந்தது. பழம்‌ யாருக்கும்‌ வரவில்லை. தனக்கு 
மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள்‌ என்று புரிந்து கொண்டார்‌. 
'உங்களுக்கெல்லாம்‌ கிடைக்காமல்‌ நான்‌ மட்டும்‌ தின்றேன்‌ 
என்றால்‌ அது பழமே இல்லை. கோமயத்திற்கு சமமானது” 
என்றார்‌. யாருக்கும்‌ இல்லாமல்‌ எனக்கு மட்டும்‌ ஏன்‌ 
பரிமாறினாய்‌? என்று கேட்டார்‌. உடனே ஒரு வண்டியை ஏற்பாடு 
செய்து, எல்லா சிஷ்யர்களையும்‌ அதில்‌ ஏறுமாறு கூறினார்‌. ஊர்‌ 
நடுவே இருக்கும்‌ பெரிய சந்தைக்குச்‌ சென்று, அங்கிருந்த மாம்பழ 
வண்டி ஒன்றை அருகில்‌ அழைத்தார்‌. 


'உன்‌ கடையில்‌ சிறந்த மாம்பழம்‌ எவ்வளவு இருக்கிறதோ, அவை 
அனைத்தையும்‌ கொண்டு வா என்றார்‌. அதே போல்‌ மிகச்சிறந்த 
பழங்களை கடைக்காரர்‌ கொண்டு வந்து கொடுத்தார்‌. ஸ்ரீகளவரும்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





வண்டியில்‌ இருந்தவாறு, சிஷ்யர்களுக்கு அந்தப்‌ பழங்களை 
தின்பதற்குக்‌ கொடுத்தார்‌. எவ்வளவு வேண்டுமோ வயிறு நிரம்பும்‌ 
அளவிற்கு தின்னுமாறு கூறினார்‌. அனைவரும்‌ திருப்தியுடன்‌ 
தின்றபிறகு, கை கழுவி நீர்‌ குடிக்குமாறு கூறினார்‌. 
சிஷ்யர்களுக்கு இல்லாமல்‌ தான்‌ மட்டும்‌ தின்றதால்‌, அவர்‌ செய்த 
பிராயச்சித்தம்‌ என்று அனைவரும்‌ அறிந்தனர்‌. அதுவே ஸ்ரீகளவர்‌ 
மாணவர்களின்‌ மேல்‌ வைத்திருந்த கருணை | அன்பு. வீட்டை 
விட்டு வந்த இந்த மாணவர்களின்‌ மேல்‌ அவர்‌ காட்டும்‌ பரிவு. 
இப்படியாக பற்பல மாணவர்கள்‌ அவரிடம்‌ படித்து பெரிய 
பண்டிதர்கள்‌ ஆனார்கள்‌. 


பாலகிருஷ்ணனின்‌ லீலையைக்‌ காட்டிய ஸ்ரீசத்யத்யான 
குருகள்‌ 


ஸ்ரீகளவர்‌ ஜயகண்டிகைக்கு வந்தார்‌. ஹுல்யாளகரின்‌ வீட்டில்‌ 
தங்கியிருந்தார்‌. செல்வந்தரின்‌ வீடு. யஜமான நாராயணராயர்‌ 
சாத்விகர்‌. மதியம்‌ பூஜை, பிக்ஷை ஆகியவை முடிந்தபிறகு 
பாடம்‌ துவங்கியது. கலகலி கூர்மாசார்யர்‌, ராமாசார்யர்‌, 
முத்தாசார்யர்‌ ஆகிய பண்டிதர்கள்‌ பாடத்திற்கு அமர்ந்திருந்தனர்‌. 
பாடத்திற்கு நடுவில்‌ அனைவரும்‌ அடிக்கடி விட்டத்தைப்‌ 
பார்த்தவாறு இருந்தனர்‌. ஸ்ீகளவர்‌ கேட்டார்‌ - என்ன 
பார்க்கிறீர்கள்‌? நெல்லிக்காய்‌ மற்றும்‌ மாமபழச்‌ சாறு ஒரு 
பாத்திரத்தில்‌ நிரப்பி அங்கு வைத்திருந்தனர்‌. பித்தநாசினியான 
அதை அனைவரும்‌ ஆசையுடன்‌ பார்த்திருந்தனர்‌ என்பதை 
ஸ்ரீகளவர்‌ அறிந்தார்‌. 


ஹே கூர்மா வா. இங்கு குனிந்து நில்‌. யார்‌ உன்‌ மேல்‌ 
ஏறினாலும்‌ உனக்கு எதுவும்‌ ஆகாது. நீதான்‌ கூர்மமாச்சே' 
என்றார்‌. குனிந்து நின்ற கூர்மாசார்யர்‌ மேல்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌ ஏறி, 
அந்தப்‌ பாத்திரத்தை இறக்கி அனைவருக்கும்‌ கொடுத்தார்‌. 
அமர்ந்திருந்த அனைத்து மாணவ, பண்டிதர்களுக்கு வழங்கினார்‌. 
அனைவரும்‌ ஆசையுடன்‌ அதை குடித்தனர்‌. ஸ்ரீகளவர்‌, 
யஜமானரை அழைத்தார்‌ - பாருங்கள்‌, உங்கள்‌ பொருளை 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





அனைவரும்‌ திருடிக்‌ குடிக்கின்றனர்‌' என்றார்‌. தனது பொருட்கள்‌ 
இன்றே சரியாகப்‌ பயன்பட்டிருக்கின்றன என்று மகிழ்ந்தார்‌. 


ஸ்ரீகளவர்‌ மறுபடி பாட்த்தை துவக்கினார்‌. "உங்களுடைய ஆசை 
தீர்ந்ததா? இப்போது பாடத்தை கவனிப்போம்‌' என்று கூறினார்‌. 
ஸ்ரீகளவர்‌ அனைவரின்‌ மனதையும்‌ அறிந்தவர்‌. மாணவர்களிடம்‌ 
அன்பு, பரிவினை பொழிபவர்‌. 


பக்தர்களின்‌ இதயங்களை அறிந்த ஸ்ரீசத்யத்யானர்‌ 


ஸ்ரீகளவர்‌ பாகல்கோட்டேயிலிருந்து பிஜாபுரத்திற்கு வந்தார்‌. பாதி 
வழி வந்தாயிற்று. திடீரென்று ஒரு சிறுத்தை வழியை 
மறித்தவாறு நின்றது. காரின்‌ ஓட்டுனர்‌ பயந்துவிட்டார்‌. 
அனைவருமே பயந்தனர்‌. ஸ்ரீகளவர்‌ புன்னகைத்தவாறு 
அமர்ந்திருந்தார்‌. ஸ்ரீகளவர்‌ பேசினார்‌. ஸ்ரீபதி, காரை 
கோல்ஹாரத்திற்கு வண்டியை திருப்பி. அந்த கிருஷ்ணா 
தீரத்திற்கு சென்று, பிறகு இங்கு வருவோம்‌' என்றார்‌. அதே போல்‌ 
வண்டியும்‌ திரும்பியது. அனைவருக்கும்‌ வியப்பு. ஏன்‌ இப்படி 
நாம்‌ மறுபடி கோல்ஹார்க்கு வந்தோம்‌? 


ஸ்ரீகளவரே கூறினார்‌ “இங்கு பிராணதேவரின்‌ பிரதிஷ்டை 
ஆகவேண்டியிருக்கிறது. இதை நிறுவும்‌ உமர்ஜி வியாசாசார்யர்‌ 
ஏழை. ஆனால்‌, இந்த வேலை நம்மால்‌ ஆகவேண்டும்‌ என்று 
பிராணதேவரை வேண்டிக்‌ கொண்டிருக்கிறார்‌. நமக்கு பணம்‌ 
எதுவும்‌ கொடுக்கமுடியாததால்‌, நம்மை அழைக்க தயங்குகிறார்‌. 
ஆகவே, நாமே அங்கு போய்‌ இந்த பிரதிஷ்டாபனையை 
செய்வோம்‌' என்றார்‌. 


ஸ்ரீசீளவர்‌ கோல்ஹாருக்கு வந்தார்‌. ஊர்‌ மக்களுக்கு ஆனந்தம்‌. 
உமர்ஜி வியாசாசார்யருக்கு மிகவும்‌ மகிழ்ச்சி. 
பிரதிஷ்டாபனத்திற்கு ஆகும்‌ செலவைப்‌ பற்றி பயந்திருந்தார்‌. 
ஸ்ரீகளவர்‌ திவானை அழைத்தார்‌. பிரதிஷ்டாபனத்திற்கு 
தேவைப்படும்‌ பொருட்களை தருவிக்குமாறு கூறினார்‌. அன்று 
விதிப்படி அனைத்து வேலைகளும்‌ நடந்தன. ஸ்ரீகளவரே வந்து 
அனைத்து வேலைகளையும்‌ எடுத்துச்‌ செய்வதற்கு என்ன 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





காரணம்‌ என்று அனைவரும்‌ நினைத்தனர்‌. ஏழை பக்தரின்‌ 
மனதை அறிந்தவர்‌ ஸ்ரீகளவர்‌ என்பதை அறிந்து மகிழ்ந்தனர்‌. 


ஸ்ரீகளவர்‌ பிஜாபுரத்திற்கு புறப்பட்டார்‌. அனைவரும்‌ வந்து 
வணங்கினர்‌. உமர்ஜி வியாசாசார்யரும்‌ வந்து வணங்கினார்‌. 
ஸ்வாமி, மிகப்‌ பெரிய உதவியை செய்திருக்கிறீர்கள்‌. இந்தக்‌ 
கடனை அடைக்க எனக்கு வழியேயில்லை' என்று கைகூப்பினார்‌. 
ஸ்ர்களவர்‌ ஹே உமர்ஜி, உன்‌ மூன்று மக்களையும்‌ மத்வ 
சாஸ்திரத்தைப்‌ படிப்பதற்கு அனுப்பு. அதுவே நீ எனக்கு செய்யும்‌ 
உதவி என்றார்‌. போலவே, உமர்ஜி நரசிம்மாசார்யர்‌ சொல்லாபுற, 
த்ரிவிக்ரமாசார்யர்‌ (பிஜாபுர, தாமோதராசார்யர்‌ (பெளகாவி) 
இம்மூவரையும்‌ பண்டிதராக்கினார்‌ ஸ்ரீகளவர்‌. 


தட்டூ தவறி இலையில்‌ விழுந்தது 


அன்று ஸ்ரீசத்யஞானரின்‌ மகாசமாராதனை. மத்ய 
ஆராதனையன்று மதியம்‌ 1மணி. சாப்பாட்டிற்கு 30ஆயிரம்‌ பேர்‌ 
வந்திருக்கின்றனர்‌. அனைவருக்கும்‌ தலா ஒவ்வொரு 
வெள்ளிக்காசுகளை ஸ்ரீகளவர்‌ கொடுத்தவாறு 
வந்துகொண்டிருந்தார்‌. சிஷ்யர்‌ ஒருவர்‌ அந்த தட்டினை பிடித்துக்‌ 
கொண்டு வர, பின்னால்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌ காசுகளை வழங்கியவாறு 
வந்தார்‌. ஆண்களுக்கு வழங்கி முடித்துவிட்டு, பெண்களின்‌ 
வரிசைக்கு வந்தார்‌. திடீரென்று நடுவே அந்த சிஷ்யனின்‌ 
கையிலிருந்து தவறி, தட்டு ஒரு பெண்ணின்‌ இலையில்‌ 
விழுந்தது. சிஷ்யன்‌ பயந்துபோய்‌ இலையில்‌ ' கீழே விழுந்த 
நாணயங்களை சேகரிக்கத்‌ துவங்கினான்‌. ஒரு ஏழை கர்ப்பிணி 
அமர்ந்திருந்த இலை அது. தட்டு விழுந்தது அவளுடைய தவறோ 
என்று எண்ணி அவள்‌ பயந்து அமர்ந்திருந்தாள்‌. 


ஸ்ரீகளவர்‌ சிஷ்யரை தடுத்தார்‌. :ஸ்ரீராமதேவர்‌ அவளது 
பிரவசத்திற்கு உதவவேண்டும்‌ என்று நினைத்திருக்கிறார்‌. ஆகவே 
அந்த பணத்தை எடுக்கவேண்டும்‌. அனைத்தும்‌ அவளுக்கே. வேறு 
காசுகளை எடுத்து தட்டில்‌ போட்டுக்கொண்டு வா' என்றார்‌. அந்த 
நாணயங்கள்‌ அனைத்தும்‌ எடுத்துப்‌ போகுமாறு அந்தப்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பெண்ணிடம்‌ கூறினார்‌. அன்றைய காலத்து 180 ரூபாய்கள்‌ 
இருந்தன. ஆனந்தக்கண்ணீரினால்‌ அவளுக்கு பேச்சே 
வரவில்லை. அடுத்த ஒரு ஆண்டிற்கு அவள்‌ செலவுக்கு அந்தப்‌ 
பணம்‌ உதவியாக இருந்தது. இதுவே ஸ்ரீகளவரின்‌ கருணை. 


ஏழை நாவிதனுக்கு உதவிய கருணாளு 


ஸ்ரீகளவர்‌ தனது பயணத்தில்‌, கொப்பள மற்றும்‌ ஹுலிகி வந்தார்‌. 
அன்று பெளர்ணமி. சன்யாசிகள்‌ தலை மழித்துக்‌ கொள்ளும்‌ 
தினம்‌. நதியில்‌ குளிக்கவேண்டும்‌. அன்றைய பூஜையை முடித்து, 
நதியில்‌ இறங்கினார்‌ ஸ்ரீகளவர்‌. ஊரில்‌ ஒரு நாவிதனை 
தேடுவதற்கு திவான்‌ சென்றார்‌. ஆனால்‌ ஊரிலிருந்த ஒரே 
ஒருவன்‌ மிகச்‌ சாதாரண நாவிதன்‌. ஏழை. எனினும்‌ அவனையே 
அழைத்து வந்தார்‌. 


ஸ்ரீகளவரிடம்‌ முத்ரை பெற்றுக்கொண்ட அவன்‌, தன்‌ வேலையைத்‌ 
துவக்கினான்‌. சுற்றிலும்‌ பண்டிதர்கள்‌, மாணவர்கள்‌ இக்காட்சியைப்‌ 
பார்த்தவாறு நின்றிருந்தனர்‌. இந்த சூழ்நிலையைப்‌ பார்த்த அந்த 
நாவிதன்‌ பயந்துவிட்டான்‌. கை நடுங்கியது. தலையில்‌ ஒரு சிறு 
கீறல்‌ கத்தியால்‌ விழுந்துவிட்டது. “என்ன செய்துவிட்டாய்‌? என்று 
ஸ்ரீகளவர்‌ கேட்டார்‌. “வேறு யாரும்‌ கிடைக்கவில்லையா? என்று 
திவானிடம்‌ கேட்டார்‌. இதற்குள்‌ சுற்றி இருந்தவர்களும்‌ அந்த 
நாவிதனை திட்ட  துவங்கிவிட்டார்கள்‌. அவன்‌ மேலும்‌ 
பயந்துவிட்டான்‌. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. 


ஸ்ரீகளவர்‌ இவ்வாறு கூறினார்‌ “சரி ஆனது ஆயிற்று. வேலையை 
முடி' என்றார்‌. வேலையும்‌ முடிந்தது. உயிர்‌ தப்பினால்‌ போதும்‌ 
என்று அந்த நாவிதன்‌ பணத்தையும்‌ பெற்றுக்கொள்ளாமல்‌, 
அங்கிருந்து உடனடியாக ஓடிப்‌ போனான்‌. சில நாட்களில்‌ 
ஸ்ரீகளவர்‌ தனது பல்லக்கில்‌ அமர்ந்து அடுத்த ஊருக்கு சென்று 
கொண்டிருந்தார்‌. அப்போது ஸ்ரீமடத்தில்‌ கார்‌ இருக்கவில்லை. 
ஸ்ரீகளவர்‌ வெளியில்‌ பார்த்தவாறே சென்றபோது, அருகில்‌ ஒரு 
குடிசையிலிருந்து ஒருவன்‌ வணங்குவதைக்‌ கண்டார்‌. அவனே 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





முன்னர்‌ தனது தலை மழித்த நாவிதன்‌ என்று அடையாளம்‌ 
கண்டு கொண்டார்‌. 


அவனை அழைத்து வரச்சொன்னார்‌. நாவிதன்‌ மறுபடி 
பயந்தவாறு வந்து நின்றான்‌. இங்கு என்ன செய்கிறாய்‌? 
வருமானம்‌ போதுமா? வீட்டில்‌ யார்‌ யார்‌ இருக்கிறீர்கள்‌?” என்று 
கேட்டார்‌. 'விட்டில்‌ 5 பேர்‌ இருக்கிறோம்‌. நாவித தொழிலில்‌ வரும்‌ 
பணத்தில்‌ ஒரு வேளை வயிறு நிரம்புகிறது ஸ்வாமி' என்றான்‌ 
அவன்‌. 'நமக்கு இந்த ஊரில்‌ ஒரு நிலம்‌ இருக்கிறது. அதை உன்‌ 
பெயருக்கே எழுதித்‌ தருகிறேன்‌. அந்த நிலத்தில்‌ விவசாயம்‌ 
செய்து குடும்பத்தினர்‌ இருவேளை வயிறார உண்ணுங்கள்‌. அன்று 
நீ காசு வாங்காமல்‌ போனதற்காக இது. ஊரின்‌ பிராமணர்களுக்கு 
காசு வாங்காமல்‌ சவரம்‌ செய்‌' என்றார்‌. நாவிதனுக்கு 
மகிழ்ச்சியில்‌ ஆனந்தக்கண்ணீர்‌ வந்தது. எப்படி நன்றி 
சொல்வதென்றே தெரியவில்லை. விழுந்து வணங்கினான்‌. 
ஸ்ரீகளவர்‌ முன்னர்‌ பயணத்தை தொடர்ந்தார்‌. 


அன்றிலிருந்து வாழ்க்கையில்‌ நிம்மதி பெற்ற அந்த நாவிதன்‌, 
விட்டில்‌ ஸ்ரீசத்யத்யானரின்‌ படம்‌ ஒன்றை வைத்துக்கொண்டு 
பூஜிக்கத்‌ துவங்கினான்‌. இன்று அவன்‌ இறந்துவிட்டாலும்‌, அவன்‌ 
குடும்பம்‌ ' வாரிசுகள்‌ இந்த சம்பவத்தை நினைத்து, இன்றும்‌ 
ஸ்ரீகளவருக்கு நன்றியுடன்‌ இருக்கின்றனர்‌. இப்படியாக 
ஏழைகளுக்கு உதவிவந்த கருணாளு ஸ்ரீசத்யத்யானர்‌. இப்படியாக 
பிராமணர்‌ அல்லாதோருக்கும்‌ கருணை மழை பொழிந்தவர்‌ 
அவர்‌. 


சீதையின்‌ மூர்த்தி கிடைத்தது 


இரண்டாம்‌ முறையாக ஸ்ரீசத்யத்யானர்‌ காசி யாத்திரை 
மேற்கொண்டார்‌. ஹனுமகாட்டில்‌ உத்தராதி மடத்தில்‌ வாசம்‌. 
பூஜை, பிக்ஷை அனைத்தும்‌ அருகில்‌ இருந்த டொணபெ 
கோபாலாசார்யரின்‌ வீட்டில்‌ நடைபெற்றது. ராமநவமி சந்தர்ப்பம்‌. 
ஸ்ரீராமனுக்கு விசேஷமாக பஞ்சாமிருத அபிஷேகம்‌ நடந்தது. 
மதியம்‌ 2 மணி வரை அபிஷேகங்கள்‌ நடைபெற்றன. அன்று 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீகளவர்‌ சீதாதேவிக்கு வைர மூக்குத்தி செய்திருந்தார்‌. அபிஷேக 
நேரத்திலேயே அதை கொண்டு வருமாறு டொணபே 
ஆசார்யரிடம்‌ சொல்லியிருந்தார்‌. அவரும்‌ ஒரு சிறிய 
கிண்ணத்தில்‌ அதைக்‌ கொண்டு வந்து வைத்திருந்தார்‌. 


சிறிய மூக்குத்தி. அபிஷேகத்தின்‌ சம்பிரமம்‌. இந்த கெடுபிடியில்‌ 
மூக்குத்தி காணாமல்‌ போனது. அபிஷேகம்‌ முடிந்து, மூலராம, 
திக்விஜய, சீதாதேவியருக்கு தங்கக்‌ கவசம்‌, ரத்ன ஆபரணங்களை 
ஸ்ர்களவர்‌ அணிவிக்கத்‌ துவங்கினார்‌. மூக்குத்தி எங்கே என்று 
கேட்டார்‌. ஸ்ரீகளவர்‌, டொணபே ஆசார்யரைக்‌ கூப்பிட்டு, அதை ஏன்‌ 
என்‌ கையில்‌ கொடுக்கவில்லை என்று அதட்டினார்‌. சீதாதேவிக்கு 
மூக்குத்தி அணிவிக்காதவரை, றைவேத்தியம்‌ 
செய்யப்போவதில்லை என்றார்‌. அனைவரும்‌ தேடினர்‌. 


பின்‌, அபிஷேக நீர்‌ செல்லும்‌ பாதையில்‌ மூக்குத்தி கிடைத்தது. 
டொணபே ஆசார்யர்‌, மகிழ்ச்சியுடன்‌ அதை கொண்டு வந்து 
ஸ்ரீகளவரிடம்‌ கொடுத்தார்‌. ஸ்ரீகளவர்‌ அப்போது தேவருக்கு 
சந்தனம்‌ இட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. அந்த சந்தனத்தை அப்படியே 
டொணபே ஆசார்யருக்குக்‌ கொடுத்தார்‌. பிடி, பிழைத்தாய்‌. 
சீதாதேவி உனக்கு மங்களத்தையே கொடுப்பாள்‌' என்றார்‌. 
டொணபே ஆசார்யரும்‌ மிகுந்த பயபக்தியுடன்‌ ஸ்ரீகளவரை 
வணங்கினார்‌. 


ஸ்ர்களவர்‌ ஆசிர்வதத்தைப்‌ போலவே டொணபே ஆசார்யருக்கு 
அன்றிலிருந்து சுக்ர தசை துவங்கியது. வாரிசு, செல்வம்‌, புகழ்‌, 
அதிகாரம்‌, கெளரவம்‌ அனைத்தும்‌ கிட்டியது. காசியின்‌ துணை 
மேயர்‌ ஆனார்‌. பல கட்டிடங்களை வாங்கும்‌ யோகம்‌ வந்தது. 
குருகள்‌ கொடுத்த சந்தன உருண்டையை தங்க சம்புடத்தில்‌ 
வைத்து பூஜிக்கத்‌ துவங்கினார்‌. ஸ்ரீசத்யத்யானரின்‌ காசி விஜயம்‌, 
தனக்கு அவர்‌ செய்த அருள்‌ ஆகியவற்றை நினைத்து மகிழ்ந்தார்‌. 
இதுவே ஸ்ரீசத்யத்யானரின்‌ மகிமை. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பாண்டுரங்கனின்‌ தலையின்‌ மேல்‌ லிங்கமா? 


ஸ்ரீசத்யத்யானர்‌ பண்டரிபுரத்திற்கு வந்தார்‌. ஸ்ரீகிருஷ்ணனின்‌ 
பால்ய ரூபமான விட்டலனின்‌ சன்னிதானம்‌. வைஷ்ணவர்கள்‌ 
அனைவருக்கும்‌ ஆதிதெய்வம்‌ அவன்‌. ஸ்ரீமதாசார்யர்‌ உபாசித்த 
தெய்வம்‌. ஹரிதாசர்கள்‌ ஆராதித்த மூர்த்தி. ஒரு மதிய வேளை. 
ஸ்ர்களவர்‌ பாடத்தை முடித்து ஸ்னானம்‌ செய்ய இறங்கும்‌ 
வேளை. சோலாபுரத்திலிருந்து வந்திருந்த பாளாசார்யர்‌ தமது 
கையில்‌ ஒரு மராத்தி பத்திரிக்கையை எடுத்து வேகமாக வந்தார்‌. 
என்ன? என்ன ஆச்சு? என்று கேட்டார்‌ ஸ்ரீகளவர்‌. ஸ்வாமி, 
பாண்டுரங்கன்‌ தலை மேல்‌ லிங்கம்‌ வைத்திருக்கிறான்‌. அதன்‌ 
எடை தாங்க முடியாமலேயே, இடுப்பில்‌ கை வைத்து 
நின்றிருக்கிறார்‌' என்று இதில்‌ போட்டிருக்கிறார்கள்‌ என்றார்‌. 


உடனடியாக ஸ்ரீகளவர்‌ எழுந்து வந்துவிட்டார்‌. பத்மபுராணம்‌, 
அக்னிபுராணம்‌, தந்த்ரசார மற்றும்‌ சில்ப சாஸ்திரத்திற்கு 
சம்பந்தப்பட்ட அனைத்து கிரந்தங்களையும்‌ எடுத்து, அதன்படி, 
விட்டலனின்‌ தலை மேல்‌ இருப்பது கிரீடம்தான்‌ என்பதாக ஒரு 
கட்டுரையை எழுதினார்‌. மத்வர்‌ உபாசித்த பண்டரிபுரத்து 
பாண்டுரங்கன்‌, உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன்‌, திருப்பதி 
ஸ்ரீவேங்கடரமணன்‌ இந்த மூன்று மூர்த்திகளும்‌ ஸ்ரீகிருஷ்ணனின்‌ 
விக்ரகங்களே. பெயர்‌, நிற்கும்‌ நிலை வெவ்வேறாக இருந்தாலும்‌ 
இம்மூன்றும்‌ ஸ்ரீகிருஷ்ணனின்‌ மூர்த்திகளே என்று அந்த 
கட்டுரையில்‌ விவரித்தார்‌. லிங்கத்தின்‌ சம்பந்தமே இல்லை 
என்று நிரூபித்தபிறகே, ஸ்னானத்திற்கு இறங்கினார்‌. 


இதுவே ஸ்சத்யத்யானரின்‌ சித்தாந்த தீக்ஷை. விஷ்ணு 
சர்வோத்தமத்தைப்‌ பற்றி விசுவாசம்‌, அதை பின்பற்றுதல்‌, 
சன்யாசிகளுக்கு இருக்கும்‌ சாதனை - இதுவே அவரது 
வாழ்க்கையின்‌ நோக்கமாக இருந்தது. இதைப்‌ பற்றி யாராவது 
குறை சொன்னால்‌, ஒரு நொடியும்‌ அவர்‌ அதை 
விரும்புவதில்லை. ஆனந்ததீர்த்தரின்‌ அமர சித்தாந்தத்தில்‌ 
அவருக்கு இருக்கும்‌ விசுவாசம்‌ இது. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





நோய்களை தீர்க்கும்‌ கருணாளு ஸ்ரீசத்யத்யானர்‌ 


ஆந்திரா, மதராஸ்‌, கேரளா, உடுப்பி, மகாராஷ்டிரா என்று 
தென்னிந்தியாவின்‌ பல பகுதிகளிலிருந்து நூற்றுக்கும்‌ மேற்பட்ட 
மாணவர்கள்‌, ஸ்ரீமத்‌ உத்தராதி மடத்திற்கு வந்து, ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தரிடம்‌ பாடம்‌ கற்றுக்‌ கொண்டிருந்தனர்‌. முடித்தபின்‌, 
அவரவர்‌ இடங்களில்‌ பாட பிரவசனம்‌ செய்து வாழ்ந்து வந்தனர்‌. 


குண்டூரைச்‌ சேர்ந்த மார்காபுரம்‌ ஸ்ரீனிவாசாசார்யர்‌, 
ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ படித்த ஒரு இளம்‌ பண்டிதர்‌. அவருக்கு 
முப்பது வயதாகும்போதே அவர்‌ காச நோய்க்கு ஆளானார்‌. 
எவ்வளவு மருத்துவம்‌ பார்த்தாலும்‌, நோய்‌ தீரவில்லை. 
தீவிரமடைந்தது. எழுந்து நடப்பதற்கும்‌ வேலை செய்வதற்கும்‌ 
கூட பிரச்னையாயிற்று. எலும்புக்கூடாக மெலிந்தார்‌. படுத்தவாறே 
இருக்க வேண்டியதாயிற்று. இனி அவர்‌ பிழைப்பார்‌ என்ற 
நம்பிக்கையை அவரது குடும்பத்தினர்‌ இழந்தனர்‌. 


ஆனால்‌ மார்காபுரம்‌ ஆசார்யருக்கு எப்போதும்‌ ஸ்ரீசத்யத்யானரின்‌ 
நினைவாகவே இருந்தது. மனதால்‌ அவரை எப்போதும்‌ வணங்கிக்‌ 
கொண்டே இருந்தார்‌. தான்‌ இறப்பதற்குள்‌ ஒருமுறையாவது 
குருகளை பார்த்து, அவரது அருளைப்‌ பெற்றுவிட வேண்டும்‌ 
என்று எண்ணினார்‌. குடும்பத்தினரிடம்‌ கூறினார்‌. இது முடியாத 
வேலை. எழுந்து நடக்கமுடியாத ஒருவரை, இவ்வளவு தூரம்‌ 
எப்படி அழைத்துப்‌ போவது என்று எண்ணினர்‌. படுக்கையை 
விட்டு எழுந்திருப்பதற்கும்‌ மருத்துவர்‌ அனுமதி 
கொடுக்கவில்லை. ஆனால்‌, என்ன ஆனாலும்‌ குரு தரிசனம்‌ 
ஆகியே தீரவேண்டும்‌ என்று ஆசார்யர்‌ அடம்‌ பிடித்தார்‌. என்ன 
சொன்னாலும்‌ கேட்கவில்லை. 


அப்போது ஸ்ரீசத்யத்யானர்‌ பெளகாவியில்‌, அதணியில்‌, சத்தி 
என்னும்‌ கிராமத்தில்‌ இருந்தார்‌. நூற்றுக்கும்‌ மேற்பட்ட 
பண்டிதர்களுக்கு ஸ்ரீமன்‌ நியாயசுதா பாடத்தை முழுவதும்‌ 
சொல்வதற்கு தயாராக இருந்தார்‌. இது குண்டூரிலிருந்து சுமார்‌ 500 
மைல்கள்‌ தூரம்‌. பல விதமான வாகனங்களில்‌ பிரயாணிக்க 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





வேண்டும்‌. முதலில்‌ குண்டூரிலிருந்து குண்டக்கல்லுக்கு ரெயிலில்‌ 
வர வேண்டும்‌. அங்கிருந்து மும்பை போகும்‌ ரெயிலில்‌ சோலாபுர்‌ 
வழியாக ஹுடுகியில்‌ இறங்கி, இன்னொரு ரெயில்‌ பிடித்து 
பிஜாபுரத்திற்கு வரவேண்டும்‌. அங்கிருந்து பேருந்தில்‌ அதணி. 
அங்கிருந்து மாட்டு வண்டியில்‌ சத்தி வரவேண்டும்‌. ஒரு 
நோயாளியால்‌ இவ்வளவு கஷ்டப்பட்டு பயணிக்க முடியுமா? 
முடியாது என்றே அனைவரும்‌ எண்ணினர்‌. ஆனால்‌ ஆசார்யர்‌ 
விடவில்லை. தனது இறுதி ஆசையை நிறைவேற்றியே 
ஆகவேண்டும்‌ என்று கூறினார்‌. வழியிலேயே இறந்துவிட்டாலும்‌, 
குருகளிடம்‌ அழைத்துப்‌ போய்‌, பின்‌ ஆகவேண்டிய காரியங்களை 
செய்யுங்கள்‌ என்றார்‌. 


அதன்படி எப்படியோ கஷ்டப்பட்டு குடும்பத்தினர்‌ இவரை சத்திக்கு 
அழைத்துவந்து, ஸ்ரீசத்யத்யானரின்‌ எதிரில்‌ நிறுத்தினர்‌. 
ஆசார்யருக்கு பேச்சே வரவில்லை. கண்ணீருடன்‌ குருகளை 
பார்த்தவாறு இருந்தார்‌. ஸ்ரீசத்யத்யானர்‌ கருணைக்கடல்‌. 
சிஷ்யரின்‌ நிலையைக்‌ கண்டு வருந்தினார்‌. அவர்‌ தலையில்‌ கை 
வைத்தவாறு கூறினார்‌. கவலைப்படாதீர்கள்‌. உங்களுக்கு ஒன்றும்‌ 
ஆகாது. ஸ்ரீராமன்‌ உங்களைக்‌ காப்பான்‌. இங்கேயே 
தங்கிக்கொள்ளுங்கள்‌' என்றவாறு மந்திராக்ஷதை கொடுத்தார்‌. 
எழுந்து ஸ்ர்சீளவரை வணங்கும்‌ சக்தியும்‌ ஆசார்யருக்கு இல்லை. 
அப்படியே கைகூப்பி வணங்கினார்‌. 


ஸ்ரீகளவர்‌ தாம்‌ தினமும்‌, கூர்ம சாலிகிராமத்திற்கு அபிஷேகம்‌ 
செய்த பாலினை இவருக்குக்‌ கொடுத்து குடிக்கச்‌ சொன்னார்‌. 
ஸ்ரீராமனுக்கு அர்ப்பித்த சந்தனத்தை தினமும்‌ கை, கால்களில்‌ 
தடவிக்‌ கொள்ளுமாறு கொடுத்தார்‌. ஓரிரு நாட்களிலேயே அவர்‌ 
நிலை முன்னேறியது. எழுந்து அமர்ந்தார்‌. பேசவும்‌ 
தொடங்கினார்‌. நடக்கவும்‌ தொடங்கிவிட்டார்‌. பாடத்திற்கு வந்து 
பல மணி நேரங்கள்‌ அமரவும்‌ முடிந்தது. 


ஓரிரண்டு மாதங்களில்‌ காச நோய்‌ வந்ததற்கான அடையாளமே 
இல்லாதவாறு உடல்‌ நலம்‌ பெற்றார்‌. ஸ்ரீகளவருக்கு பாதபூஜை 
செய்து, பக்தி மரியாதைகளை செலுத்தி, பின்‌ குண்டூருக்குத்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





திரும்பினார்‌ ஆசார்யர்‌. அடுத்த அவர்‌ வாழ்ந்த 75 ஆண்டுகாலம்‌ 
அவருக்கு எவ்வித நோய்களும்‌ வரவில்லை. இந்த சம்பவத்தை 
ஸ்ரீனிவாசார்யரே இன்றைய உத்தராதி மடாதீசரிடம்‌ கண்ணீர்‌ 
மல்க விவரித்து, பின்‌ அங்கு நடந்த மகாசமாராதனையில்‌ 
அனைத்து வித்வாம்சர்கள்‌ முன்னிலையிலும்‌ விளக்கினார்‌. 
இதுவே ஸ்ரீசத்யத்யானரின்‌ மகிமை. தன்வந்திரியின்‌ பிரதிநிதியாக 
பக்தர்களின்‌ நோய்களை தீர்த்து வைத்தார்‌. அவர்களுக்கு வந்த 
ஆபத்துகளை போக்கிய மகாபுருஷர்‌ இவர்‌. 


சன்யாசிகளின்‌ ஸூதகம்‌ 


ஸ்ரீசத்யத்யானர்‌ திருப்பதியில்‌ இருந்தார்‌. திருச்சானூரில்‌ சுமார்‌ 
ஆறு ஆண்டு காலம்‌ இருந்து, பல்வேறு பாடங்களை 
அனைவருக்கும்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. மடத்தில்‌ சுமார்‌ 
300க்கும்‌ மேற்பட்ட மாணவர்கள்‌. 


ஒரு நாள்‌ மதியம்‌ 11 மணி இருக்கும்‌. காலை பாடங்கள்‌ முடிந்து 
ஸ்ரீகளவர்‌ ஸ்னானத்திற்கு இறங்கினார்‌. சங்கல்பம்‌ செய்தவாறு 
இருந்தபோது, குட்டி என்னும்‌ சிஷ்யர்‌ ஒருவர்‌ ஒரு புத்தகத்தை 
படித்துக்‌ கொண்டு வருவதைப்‌ பார்த்தார்‌. அது என்ன புத்தகம்‌ 
என்று அவரிடம்‌ கேட்டார்‌. ஸ்வாமி, இது சந்திரிகா கண்டனம்‌ 
என்னும்‌ புத்தகம்‌ என்றார்‌ குட்டி. உடனடியாக குளிக்கும்‌ 
சொம்பை அங்கேயே வைத்துவிட்டு, உடனே எழுந்து வந்தார்‌ 
ஸ்ரீகளவர்‌. அந்தப்‌ புத்தகத்தை வாங்கி, அப்படியே பூஜையறைக்குச்‌ 
சென்று, கதவு தாளிட்டுக்‌ கொண்டு, அதை படிக்கத்‌ துவங்கினார்‌. 


கும்பகோணத்தின்‌ மகாமகோபாத்யாய ராமசுப்ரமண்ய 
சாஸ்திரிகள்‌ சந்திரிகா கண்டனம்‌ என்னும்‌ கிரந்தத்தை எழுதி, 
அச்சடித்து, ஸ்ரீசத்யத்யானருக்கு பயந்து அதை வெளியிடாமல்‌, 
சிதம்பரத்தில்‌ ஒரு சிஷ்யரின்‌ விட்டில்‌ அனைத்து பிரதிகளையும்‌ 
வைத்திருந்தார்‌. அதன்‌ ஒரு பிரதி திருப்பதியில்‌ குப்புராயர்‌ 
என்னும்‌ வக்கீலின்‌ வீட்டில்‌ இருந்தது. மடத்து சிஷ்யர்‌ குட்டி 
அவ்வப்போது அவர்‌ விட்டிற்குச்‌ சென்று வந்திருந்தார்‌. அப்படியே 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





அவருக்கு அந்தப்‌ புத்தகம்‌ கிடைத்து, தற்போது ஸ்ரீகளவருக்கும்‌ 
கிடைத்தது. 1 மணி நேரத்தில்‌ படித்து முடித்தார்‌. 


நேரம்‌ ஆகிக்கொண்டிருக்கிறது. பூஜை துவக்குவதற்கான 
அறிகுறியே இல்லை. வெயில்‌ ஏறிக்‌ கொண்டிருக்கிறது. மக்கள்‌ 
தவிக்கின்றனர்‌. பாண்டுரங்கி கிருஷ்ணாசார்யர்‌ முதலான 
பண்டிதர்களுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. 
தைரியத்துடன்‌ பூஜையறையின்‌ கதவைத்‌  தட்டுகின்றனர்‌. 
சந்திரிகா கண்டனத்தை எதிர்த்து, சந்திரிகா மண்டனம்‌ 
எழுதுவதில்‌ தீவிரமாக இருந்த ஸ்ரீசத்யத்யானர்‌, அதிலிருந்து 
எழுந்து கதவைத்‌ திறந்தார்‌. 'ஸ்வாமி, மதியம்‌ ஆயிற்று. பூஜை, 
தீர்த்தபிரசாதத்திற்கு நேரம்‌ ஆயிற்று” என்றனர்‌. 


நம்‌ பூஜ்ய குருகளான வியாசராஜரின்‌ கிரந்தம்‌ 
கண்டிக்கப்பட்டிருக்கிறது. என்றால்‌ அது நமக்கு ஸூதகம்‌ ஆகும்‌. 
ஸூூதகம்‌ இருக்கையில்‌ ஸ்ரீராமன்‌ பூஜையை எப்படி செய்வது? 
இதற்கு பதிலடியாக சந்திரிகா மண்டனம்‌ எழுதி, அதை 
அனைவருக்கும்‌ படித்துக்‌ காட்டியபிறகு, ஸூதகம்‌ கழிந்தபிறகு, 
பூஜைக்கு அமர்வோம்‌; என்றார்‌. சாஸ்திரங்களை, பிர 
கிரந்தங்களைப்‌ படித்து, மண்டனம்‌ எழுதத்‌ துவங்கினார்‌. 
மங்களாசரணம்‌ எழுதினார்‌. அல்பபுத்தியான அவரின்‌ அனைத்து 
வாக்கியங்களையும்‌ கண்டித்தார்‌. அதில்‌ இருக்கும்‌ பிரச்னைகளை 
விளக்கினார்‌. 


மதியம்‌ சுமார்‌ 4மணிக்கு சந்திரிகா மண்டனத்தை முடித்து, 
அனைத்து பண்டிதர்களையும்‌ அழைத்து, கண்டனத்தை விளக்கி, 
அவர்களின்‌ கேள்வி பதில்களுக்கு விளக்கம்‌ அளித்தார்‌. 
அப்போதே தமக்கு வந்த ஸுூதகம்‌ நீங்கியது என்று சொல்லி, 
ஸ்னான பூஜைக்கு புறப்பட்டார்‌. இதுவே ஸ்ரீசத்யத்யானரின்‌ 
தீக்ஷை. த்வைத மதத்தின்‌ கிரந்தங்களில்‌ அவர்‌ வைத்திருக்கும்‌ 
மரியாதை.  ஆனந்ததீர்த்தரின்‌ மதத்தின்‌ மேல்‌ அவர்‌ 
வைத்திருக்கும்‌ பக்தி. விசுவாசம்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீகீளவர்‌ ராமசுப்பராய சாஸ்திரிகளுக்கு கடிதம்‌ எழுதினார்‌. 
தங்களின்‌ சந்திரிகா மண்டன கிரந்தத்திற்கு எதிராக சந்திரிகா 
கண்டனம்‌ இயற்றியிருக்கிறோம்‌. தாங்கள்‌ இங்கு வரவேண்டும்‌. 
தங்களின்‌ எதிரில்‌ இதை விவரித்து விவாதிப்போம்‌. தாங்கள்‌ 
காரில்‌ வாருங்கள்‌. சிஷ்யர்களோடு வாருங்கள்‌. அனைத்து 
செலவும்‌ எங்களுடையதே. சந்திரிகா கண்டத்தை காட்டி 
உங்களை வீழ்த்திவிட்டு, அந்த கிரந்தத்தை யானை மேல்‌ 
அம்பாரியில்‌ வைத்து, ஊர்வலம்‌ செய்யவேண்டும்‌. தாங்கள்‌ வந்து 
தங்களின்‌ அபிப்பிராயத்தை சொல்லவேண்டும்‌' என்றார்‌. 


இதைக்‌ கண்ட சாஸ்திரிகள்‌ பயந்துவிட்டார்‌. ஒரு பதில்‌ கடிதம்‌ 
எழுதினார்‌. “சந்திரிகா மண்டனம்‌ நாம்‌ என்‌ இள வயதில்‌ 
எழுதியது. ஆனால்‌, அதற்குப்‌ பிறகு நிறைய படித்ததில்‌ நான்‌ 
தெரிந்து கொண்டது என்னவென்றால்‌ - வேத, உபநிஷத்கள்‌, 
புராணங்கள்‌ என அனைத்தும்‌ த்வைத சித்தாந்தத்தையே 
வலியுறுத்துகின்றன. இத்துடன்‌ எனது இரு கிரந்தங்களான 
'மஹாசைவ மதமர்தன, பாஷ்ய காம்பீர்ய புத்தககங்களை 
அனுப்பியிருக்கிறேன்‌. படித்துப்‌ பார்க்கவும்‌. பாஷ்ய காம்பீர்யத்தில்‌ 
எனது முதல்‌ ஸ்லோகம்‌ இவ்வாறாக இருக்கிறது. 


சாஸ்திராணாம்‌ பேத ஏவ ஸ்ருதி ஷிகரகிராம்‌ ஆகமானாம்‌ ச 
நிஷ்டாம்‌ 

சாகம்‌ சர்வப்ரமாணை: ஸ்ம்ருதினிகர முக்தை: பாரதாதி 
ப்ரபந்தை: | 

தத்ரைவ வியாசசூத்ராண்யகுடில விதயா பாந்தி தாத்பர்யவந்தி 
ப்ரத்யைகாசார்ய ரத்னைரபி பரிஜக்ருஹெ ஷங்கரார்யை: ச சாபி: 
|| 


ஆகையால்‌ நீங்கள்‌ சொல்வதையே நான்‌ ஒப்புக்கொள்கிறேன்‌. 
அங்கு வரும்‌ சந்தர்ப்பம்‌ தற்போது இல்லை என்று எழுதிவிட்டார்‌. 
ஸ்ர்சத்யத்யானரின்‌ த்வைத சித்தாந்த தீக்ஷை இப்படியிருந்தது. 
மத்வ கிரந்தங்களின்‌ மேல்‌ அவர்‌ வைத்திருந்த மரியாதை, 
அவற்றிற்கு இழுக்கு வந்தால்‌, உடனடியாக அதை நிவர்த்தி 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





செய்வதில்‌ அவர்‌ எடுக்கும்‌ முடிவுகள்‌ நம்‌ அனைவருக்குமான 
பாடம்‌. 


பீடத்தை மறந்து, கால்களைப்‌ பிடித்தார்‌ 


ஸ்ரீமத்‌ வியாசராஜர்‌ தமது வட இந்திய பயணத்தின்போது காசிக்கு 
வந்தார்‌. அப்போது அங்கு புகழ்பெற்ற வம்சத்தின்‌ பண்டிதர்‌ 
ஒருவர்‌ அவரின்‌ சிஷ்யரானார்‌. வைஷ்ணவ சம்பிரதாயத்தவர்‌. 
தர்க்க வியாகரண வேதாந்தங்களில்‌ சிறந்தவர்‌. வியாசராயருடன்‌ 
வாக்யார்த்தம்‌ செய்தார்‌. தோற்றும்‌ போனார்‌. அவரது வம்சத்தில்‌ 
வந்தவரே, கோஸ்வாமி தாமோதரலால்‌ சாஸ்திரிகள்‌. அவர்‌ 
கிருஹஸ்தரானாலும்‌, சைதன்ய சம்பிரதாயத்தின்‌ ஜகத்குருகள்‌. 
மகாபீடாதிபதிகளின்‌ பாண்டித்யம்‌ மற்றும்‌ பீடத்தின்‌ மூலம்‌, 
காசியில்‌ அனைவராலும்‌ மதிக்கப்பட்டவராக இருந்தார்‌. 


கதாதர பச்சாசார்யர்‌ இயற்றிய சக்திவாத என்னும்‌ மிகச்சிறந்த 
கிரந்தத்திற்கு “வினோதினி என்னும்‌ வியாக்யானத்தை எழுதினார்‌. 
இவர்‌ மத்வ மதத்தை பின்பற்றுபவர்‌. தமது வினோதினி 
கிரந்தத்தின்‌ முதல்‌ ஸ்லோகத்தில்‌, ஸ்ரீமன்‌ மத்வாசார்யரை 
துதிக்கிறார்‌. ஸ்ரீசத்யத்யானர்‌ இரண்டாம்‌ முறையாக காசிக்கு 
வந்தபோது இவர்‌ சிறந்த பண்டிதராக இருந்தார்‌. முன்னர்‌ 
காசியில்‌ இருந்த அனைத்து பண்டிதர்களும்‌, ஸ்ரீகளவரிடம்‌ வாதம்‌ 
செய்து தோற்றதை அறிந்திருந்தார்‌. 


ஸ்ரீகீளவர்‌ காசிக்கு வந்தபோது, தமது சிஷ்யர்‌ வர்கேடி 
நரசிம்மாசார்யர்‌ மூலம்‌ சொல்லியனுப்பி, இவரை வாதம்‌ மற்றும்‌ 
வாக்யார்த்தத்திற்கு அழைத்தார்‌. அதற்கு கோஸ்வாமி 
ஒப்பவில்லை. நான்‌ ஒரு பீடாதிபதி. வைஷ்ணவ 
சம்பிரதாயத்தின்‌ கரு. ஜகத்குரு. நான்‌ யாரையும்‌ 
வணங்குவதில்லை. மற்ற சன்யாசிகளின்‌ சமான ஆசனத்திலேயே 
அமர்வோம்‌. இதற்கு ஒப்பினால்‌ நாம்‌ வருகிறோம்‌' என்றார்‌. 
ஸ்ரீசீளவரும்‌ அனைத்திற்கும்‌ சரியென்று சொல்லி, வாதத்திற்கு 
வருமாறு அழைத்தார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





அதற்கேற்ப ஸ்ரீகளவர்‌ தமக்கு சரிசமமாக இன்னொரு ஆசனத்தை 
ஏற்பாடு செய்தார்‌. மாலையில்‌ கோஸ்வாமி வந்தார்‌. அவர்‌ 
பல்லக்கில்‌ வருவதே ஒரு ஊர்வலத்தைப்‌ போன்றிருந்தது. 
மகாமகா பண்டிதரான கோஸ்வாமியின்‌ சிஷ்யர்கள்‌ அவர்‌ 
பாதங்களை ஆசனங்களை பிடித்து உடன்‌ வந்தனர்‌. மடத்து 
வாயிலில்‌ திவான்‌ அவர்களை வரவேற்றார்‌. தமது ஆசனத்தில்‌ 
அமரும்முன்‌ ஒரு முறை ஸ்ரீசத்யத்யானரை பார்த்தார்‌. அந்த 
அற்புதமான தேஜஸ்ஸை அவரால்‌ ஏறெடுத்து பார்க்க 
முடியவில்லை. தலைகுனிந்தார்‌. இத்தகைய சன்யாசியின்‌ 
சரிசமமாக அமர அவர்‌ மனம்‌ ஒப்பவில்லை. 


ஒரு பூமாலையை ஸ்ரீகளவரின்‌ கழுத்தில்‌ போட முன்வந்தார்‌. 
ஸ்ர்களவர்‌ அதை தன்‌ கையில்‌ வாங்கி, முன்னிருந்த 
ஸ்ரீவேதவியாச தேவரின்‌ பீடத்திற்கு அணிவித்தார்‌. ஸ்ரீகளவரின்‌ 
காலடியிலேயே கோஸ்வாமி அமர்ந்துவிட்டார்‌. ஸ்ரீகளவர்‌ 
கோஸ்வாமியின்‌ நலன்களை விசாரித்து, பின்‌ மத்வ 
சித்தாந்தத்தின்‌ சிறப்புகளை விவரித்தார்‌. அன்றிலிருந்து 
கோஸ்வாமி தினமும்‌ ஸ்ரீகளவரிடம்‌ வந்து மத்வமதத்தின்‌ 
கிரந்தங்களைப்‌ பற்றி படிப்பதற்கு, விவாதிப்பதற்கு வரலானார்‌. 
நகரசபையில்‌ பொதுமக்களுக்காக ஸ்ரீகளவர்‌ சம்ஸ்கிருதத்தில்‌ 
செய்யும்‌ உபதேசங்களை, தாமே பேசுமொழியில்‌ 
மொழிபெயர்க்கலானார்‌. ஸ்ரீகளவரை விட்டு ஒருகணமும்‌ அகலாத 
சிஷ்யரானார்‌. “வித்யாபீடேபி காஷ்யாம்‌ சகல புவ ஜனா: 
சிஷ்யபாவம்‌ ப்ரசன்னா: என்று எழுதி ஜயபத்திரிக்கை கொடுத்தார்‌. 
இப்படியாக இருந்தது ஸ்ரீசத்யத்யானரின்‌ தேஜஸ்‌. 


அறிவுஜீவிகள்‌ மதிப்பது, ஸ்ரீசத்யத்யானரை மட்டுமே 


1954ம்‌ ஆண்டு. மும்பை மரீன்லைன்ஸில்‌ அகில பாரத 
வித்வாம்சர்களின்‌ சம்மேளனம்‌. சஹஸ்ர சண்டியாகம்‌. 
செய்தவரும்‌ சாமான்யரில்லை. மகா வித்வாம்சரான கரபாத்ரி 
ஸ்வாமிகள்‌. பெரிய மைதானத்தை யாகசாலையாக மாற்றி, 1000 
யக்ஞ குண்டங்கள்‌, 5000 ௬த்விஜர்கள்‌. அந்த பெரிய சபையின்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





நிர்வாகி, மகாமகோபாத்யாய அனந்தகிருஷ்ண சாஸ்திரிகள்‌. 
மூன்று லட்சத்திற்கும்‌ மேலான மக்கள்‌ வந்திருந்தனர்‌. 

த்வாரகா பீடத்து சங்கராசார்யர்‌, புரி பீடத்து சங்கராசார்யர்‌, வல்லப 
பீடத்து ஜகத்குருகள்‌ ஆகியோர்‌ வந்திருந்தனர்‌. இவர்களைக்‌ 
காணவும்‌, இவர்கள்‌ பேச்சைக்‌ கேட்கவும்‌, ஏராளமான பண்டிதர்கள்‌, 
மக்கள்‌ என வந்திருந்தனர்‌. அனந்தகிருஷ்ண சாஸ்திரிகள்‌ 
மிகச்சிறந்த அத்வைத பண்டிதர்‌. அவர்‌ அருகில்‌ வெங்கடேச 
தீக்ஷிதர்‌ அமர்ந்திருந்தார்‌. பத்ரி ஜோஷி மடத்தின்‌ பீடாதிபதிகள்‌ 
தங்க பல்லக்கில்‌ அங்கு வந்து சேர்ந்தார்‌. ஹரஹர மகாதேவ 
என்னும்‌ சத்தம்‌ வானைப்‌ பிளந்தது. மக்கள்‌, பண்டிதர்கள்‌ என 
அனைவரும்‌ எழுந்து நின்றனர்‌. பண்டிதர்‌ கோபாலசார்யரும்‌ 
எழுந்து நிற்க முயன்றார்‌. அப்போது அங்கிருந்த அனந்தகிருஷ்ண 
சாஸ்திரிகள்‌ அவர்‌ கையைப்‌ பிடித்து அவரை உட்கார வைத்தார்‌. 
'என்ன வைஷ்ணவாசார்யரே. சார்வபெளம ஸ்ரீசத்யத்யானரின்‌ 
ப்ரிய சிஷ்யரான நீங்கள்‌, கண்டவரெல்லாம்‌ வரும்போது எழுந்து 
நின்று மரியாதை செய்வது உசிதமல்ல” என்றார்‌. 


கோபாலாசார்யர்‌ அமர்ந்து சாஸ்திரிகளை கேட்டார்‌. 
சாஸ்திரிகளே. அத்வைத பண்டிதரான நீங்கள்‌, உங்கள்‌ 
மடாதிபதிக்கு ஏன்‌ மரியாதை தரவில்லை? என்று கேட்டார்‌. 
அதற்கு சாஸ்திரிகள்‌ 'ஆசார்யரே, நான்‌ சம்பிரதாயங்களை 
பின்பற்றுவதில்லை. ஆனால்‌ புத்திஜீவி. பலதரப்பட்ட மத 
மடாதிபதிகள்‌, பண்டிதர்கள்‌ என பலருடன்‌ பழகியிருக்கிறேன்‌. 
அவர்களின்‌ ஞானம்‌, அறிவு எவ்வளவு என்பதை 
அறிந்திருக்கிறேன்‌. அனைத்தும்‌ கீழ்மட்டமே. இந்த பிறவியில்‌, 
மிகச்‌ சிறந்த வகையில்‌, அனைத்தும்‌ அறிந்த எல்லா 
கேள்விகளுக்கும்‌ ' சந்தேகங்களுக்கும்‌ பதில்‌ அளிக்கவல்ல, 
அத்வைத சாஸ்திரங்களை நன்று அறிந்த மகானுபாவர்‌ என்றால்‌ 
அது ஸ்ரீசத்யத்யானர்‌ மட்டுமே என்‌ தந்தை, வித்யாகுரு 
இவர்களைத்‌ தவிர நான்‌ வேறு யாருக்கும்‌ தலை 
வணங்கியதில்லை. எழுந்து நின்று மரியாதையும்‌ அளிப்பதில்லை. 
ஆகவே நீங்களும்‌ எழவேண்டாம்‌' என்றார்‌. இப்படியாக அன்றைய 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





புத்திஜீவிகள்‌ மதிக்கும்‌ ஒரே அறிஞராக / மடாதிபதியாக 
இருந்தவர்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌. 


அபினவ ஆனந்ததீர்த்தர்‌ 


1944ம்‌ ஆண்டு மும்பையில்‌ ஸ்ரீமத்வநவமி உற்சவம்‌. 
ஆயிரக்கணக்கான மக்களின்‌ சங்கமம்‌. மிகப்பெரிய பந்தல்‌. 
வேறொரு வேலையாக மும்பைக்கு வந்திருந்த அனந்தகிருஷ்ண 
சாஸ்திரிகள்‌ மாதுங்கா சங்கரமடத்தில்‌ தங்கியிருந்தார்‌. பற்பல 
மக்கள்‌ பரபரப்பாக இயங்குவதைக்‌ கண்டு அன்று ஸ்ரீமத்வநவமி 
என்று அறிந்தார்‌. மும்பைக்கு வரும்போதெல்லாம்‌ சாஸ்திரிகள்‌, 
வாணிவிஹார்‌ வித்யாலயாவிற்கு வந்து பண்டிதர்‌ 
கோபாலாசார்யரைப்‌ பார்த்து பேசிவருவது வழக்கம்‌. அன்றும்‌ 
மாலையில்‌ தாம்‌ சபைக்கு வந்து உபன்யாசம்‌ செய்வதாக 
சொல்லி அனுப்பினார்‌. மத்வநவமியன்று ஒரு அத்வைத பண்டிதர்‌ 
என்ன பேசப்போகிறார்‌ என்று எண்ணி ஆயிரக்கணக்கான மக்கள்‌ 
அங்கு வந்து சேர்ந்தனர்‌. மாலையில்‌ அவரது உபன்யாசமும்‌ 
துவங்கியது. தமிழில்‌ பேசத்‌ துவங்கினார்‌ சாஸ்திரிகள்‌. 


"இன்று மத்வநவமி. நான்‌ என்ன பேசப்‌ போகிறேன்‌ என்று நீங்கள்‌ 
ஆவலுடன்‌ காத்திருக்கிறீர்கள்‌. நான்‌ மத்வரை கண்டதில்லை. 
ஆனால்‌ அபினவ ஆனந்ததீர்த்தரைக்‌ கண்டிருக்கிறேன்‌. அவரிடம்‌ 
ஸ்ரீமத்வரைப்‌ பற்றி கேட்டு அறிந்திருக்கிறேன்‌. ஆகையால்‌ இன்று 
அபினவ ஆனந்ததீர்த்தரைப்‌ பற்றியே பேசப்‌ போகிறேன்‌ என்று 
சொல்லி, ஸ்ரீசத்யத்யானரின்‌ பாண்டித்யம்‌, ஆளுமை, அறிவு, வாதத்‌ 
திறன்‌ ஆகியவற்றை சுமார்‌ 2 மணி நேரம்‌ வரை விளக்கி, 
இத்தகைய அபினவ ஆனந்ததீர்த்தரைப்‌ பெற்றது அந்த 
ஆனந்ததீர்த்தரின்‌ அருளினாலேயே என்று சொல்லி, இதுவே 
ஸ்ரீமத்வரின்‌ மகிமை என்று முடித்தார்‌. 

'அபினவ ஆனந்ததீர்த்த மகாஸ்வாமிக்கு ஜே' என்று சொல்லி, 
வந்திருந்த மக்களாலும்‌ ஜெயகோஷம்‌ சொல்ல வைத்தார்‌. அன்று 
இருந்த அனைத்து மதத்து புகழ்பெற்ற பண்டிதர்களின்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பார்வையில்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌, அபினவ ஆனந்ததீர்த்தர்‌ ஆனார்‌. 
இது அவர்கள்‌ ஸ்ரீகளவருக்குக்‌ கொடுத்த மரியாதை, பரிசு. 


துவங்கிய சண்டையை உடனே நிறுத்தினார்‌ 


ஹனுமசாகர. நன்கு படித்த வித்வாம்ச பிராமணர்கள்‌ நிறைந்த 
ஊர்‌. எப்போதோ ஒரு முறை நடந்த ஒரு சண்டையில்‌ பிராமண 
கும்பல்‌ இரண்டாகப்‌ பிரிந்து, அவற்றில்‌ ஒரு அணி, ஊரைவிட்டு 
சற்று வெளியே தங்கியிருந்தது. ஒரு முறை பயணத்தில்‌ 
ஸ்ரீசத்யத்யானர்‌ ஹனுமசாகரத்திற்கு வந்தார்‌. ஊரில்‌ இருந்த 
அணியினரின்‌ தயவில்‌ பிக்ஷை நடந்தது. 12 நாட்கள்‌ வரை 
அங்கு தங்கியிருந்த ஸ்ரீகளவர்‌ பின்‌ அடுத்த ஊருக்குப்‌ 
பயணமானார்‌. அப்போது ஊருக்கு வெளியே தோப்பில்‌ தங்கியிந்த 
மற்றொரு அணியினர்‌ - பிராமணர்கள்‌ பலர்‌ வந்து ஸ்ரீகளவரை 
வணங்கினர்‌. 


ஸ்ரீகளவருக்கு ஆச்சரியம்‌. "இவ்வளவு நாட்கள்‌, இங்கு 
அருகிலேயே ஸ்ரீமூலராமனின்‌ பூஜை, முத்ராதாரணம்‌, 
அன்னதானம்‌ ஆகியவை நடந்தும்‌ ஏன்‌ நீங்களெல்லாம்‌ அங்கு 
வரவில்லை? என்று கேட்டார்‌. முன்னர்‌ நடந்த விஷயம்‌ 
தெரியவந்தது. அவர்கள்‌ ஊரை விட்டு ஒதுக்கி 
வைக்கப்பட்டிருப்பதை அறிந்தார்‌. ஸ்ரீகளவர்‌ அங்கேயே தங்கினார்‌. 
அடுத்த நாள்‌ அங்கேயே பூஜை நடைபெற்றது. அந்த மக்கள்‌ 
அவருக்கு மிகவும்‌ நன்றியுடன்‌, கண்ணீருடன்‌ பூஜையைக்‌ கண்டு 
மகிழ்ந்தனர்‌. இரு நாட்கள்‌ அங்கு தங்கினார்‌. ஊர்ப்‌ பிரச்னையை 
முடித்து வைக்க எண்ணினார்‌. 


இரு அணியினரையும்‌ அழைத்து சமாதானம்‌ செய்தார்‌. "எவ்வித 
சண்டையும்‌ தேவையில்லை. அனைவரும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
உதவி செய்து இருங்கள்‌' என்றார்‌. பிரச்னையும்‌ தீர்ந்தது. இரு 
அணியினரும்‌ ஒருவருக்கொருவர்‌ விட்டுக்கொடுத்து பிக்ஷை 
ஸ்வீகரித்தனர்‌. அன்றிலிருந்து அங்கு எவ்வித சண்டையும்‌, 
கலகமும்‌ வரவில்லை. ஒன்றாக இருந்தனர்‌. இதுவே 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீசத்யத்யானரின்‌ சமூக அக்கறை. இதற்காகவே அத்வைத 
பண்டிதர்கள்கூட ஸ்ரீசத்யத்யானரைக்‌ காண சாரிசாரியாக வந்தனர்‌. 


அக்னி தேவதையை அமைதிப்படுத்தினார்‌ 


தென்னிந்தியாவின்‌ பிரபல க்ஷேத்திரம்‌ ஸ்ரீமுஷ்ணம்‌. எட்டு 
ஸ்வயம்வியக்த ஸ்தலத்தில்‌ ஸ்ரீமுஷ்ணமும்‌ ஒன்று. பூவராக 
தேவர்‌ இந்த இடத்தின்‌ மூர்த்தி. மிகவும்‌ பழமையான ஆலயம்‌. 
ஸ்ரீமதாசார்யரின்‌ காலத்திலிருந்து இன்று வரை, உத்தராதி 
மடத்திற்கு இந்த கோயிலில்‌ ஒரு சிறப்பு மரியாதை இருந்து 
வருகிறது. இங்கு பூஜை செய்பவர்கள்‌ ராமானுஜ மதத்தவர்கள்‌. 
ஸ்ரீமத்‌ உத்தராதி மடாதிபதி இங்கு மடத்திற்கு வரும்போது, 
ஆலயத்தின்‌ சார்பில்‌ பலவித மரியாதைகளுடன்‌ அவரை 
வரவேற்று, ப்ரம்மரால்‌ பூஜிக்கப்பட்ட உற்சவ மூர்த்திகளை 
ஊர்வலமாகக்‌ கொண்டு சென்று அவரிடம்‌ ஒப்படைப்பர்‌. 
உத்தராதி மடத்தில்‌ ஸ்ரீகளவர்‌, ஸ்ரீமூலராமனுடன்‌ 
வராகதேவருக்கும்‌ பூஜை நடத்தி, நைவேத்தியம்‌ சமர்ப்பித்து, 
ஆபரணங்களை அணிவித்து, பின்‌ மாலையில்‌ மறுபடி வராகதேவ 
உற்சவ மூர்த்திகளை ஆலயத்திடம்‌ ஒப்படைப்பார்‌. 


இந்த விஷயமாக மிகப்பழமையான ஒரு வெள்ளி சாசனம்‌ 
இருந்தது. ஸ்ரீசத்யவர தீர்த்தரின்‌ காலத்தில்‌ சந்தெபிதனூரில்‌ 
நடந்த தீவிபத்தில்‌, அந்த சாசனம்‌ எரிந்து போனது. ஆகவே, 
ஸ்ரீமுஷ்ணத்திற்கு சென்றால்‌, மேற்சொன்ன மரியாதை 
கிடைக்குமோ கிடைக்காதோ என்று, எந்த பீடாதிபதியும்‌ 
ஸ்ரீமுஷ்ணத்திற்கு வரவேயில்லை. ஸ்ரீசத்யத்யானர்‌ 
ீமுஷ்ணத்திற்கு செல்வதாக தீர்மானித்தார்‌. மடத்தில்‌ இருந்த 
ஆவணம்‌ எரிந்துபோனாலும்‌, அந்த ஆலயத்தில்‌ அந்த 
ஆவணத்தின்‌ நகல்‌ இருக்கலாம்‌ என்று, ஸ்ரீமுஷ்ணத்திற்கு பக்கத்து 
ஊருக்கு வந்தார்‌. 

ஆலயத்தின்‌ சார்பில்‌ மடத்திற்கு செய்ய வேண்டிய வரவேற்பை 
செய்யுமாறு சொல்லி அனுப்பினார்‌. ஆனால்‌ கெட்ட புத்தியுள்ள 
அர்ச்சகர்கள்‌, நிர்வாகியின்‌ மனதை மாற்றினர்‌. எப்படியும்‌ மடத்தில்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





இந்த ஆவணம்‌ இல்லை. ஆகையால்‌ ஆலயத்திலும்‌ இத்தகைய 
ஆவணம்‌ எதுவும்‌ இல்லை. ஆகவே, ஸ்ரீமடத்திற்கு மரியாதை, 
வரவேற்பு எதுவும்‌ தரமுடியாது என்று சொல்லிவிடுங்கள்‌ 
என்றனர்‌. இன்னொரு முறை திவான்‌ வந்தபோது, ஒரு 10-12 
நாட்களில்‌ தங்கள்‌ முடிவை சொல்வதாக சொல்லி அனுப்பினர்‌. 
ஸ்ரீகீளவரும்‌ ஸ்ரீமுஷ்ணத்திற்கு புறப்பட்டார்‌. ஆனால்‌ மறுபடி 
அப்படியெல்லாம்‌ மரியாதை செய்யமுடியாது என்று 
ஆலயத்தினர்‌ சொல்லிவிட, ஸரீகளவர்‌ வெயிலில்‌ தான்‌ 
இறங்கியிருந்த இடத்திற்கே திரும்பி வந்துவிட்டார்‌. 


திடீரென்று மதியத்தில்‌ அந்த அர்ச்சகர்‌, நிர்வாகியின்‌ வீடுகளில்‌ தீ 
பிடித்தது. பலமாக காற்று அடித்து, தீ வேகமாக பரவிற்று. 
அனைவரும்‌ அந்த பயங்கர தீயை அணைக்க முயன்றனர்‌. 
தீயணப்பு துறையினரும்‌ வந்து பலமணி நேரங்கள்‌ முயன்றனர்‌. 
ஆனால்‌ என்ன செய்தாலும்‌, அந்த தீயை அணைக்கவே 
முடியவில்லை. அனைவருக்கும்‌ வியப்பு. ஸ்ரீமடத்திற்கு செய்ய 
வேண்டிய மரியாதையை செய்யாமல்‌ விட்டதற்கே இத்தகைய 
தண்டனை நமக்கு என்று அறிந்த அந்த நிர்வாகி, அர்ச்சகர்களிடம்‌ 
இவ்வாறு கூறினார்‌. 


'ஆசார்யரே, ஸ்ரீமடத்திற்கு நாம்‌ மரியாதை செய்யத்‌ தவறியதால்‌ 
வந்த ஆபத்து இது. ஆகவே இது பற்றி அவரிடம்‌ சென்று 


மன்னிப்பு (/ யோசனை கேட்பதே நலம்‌' என்றார்‌. ஆலயத்து 
அதிகாரிகள்‌, அர்ச்சகர்கள்‌ மற்றும்‌ ஜில்லா அதிகாரிகள்‌ 
அனைவரும்‌ ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ சென்று - ஒரு ஆவணம்‌ 


கிடைத்துள்ளது என்று சொல்லி, அவரை மன்னிக்குமாறு வேண்டி, 
அந்த அக்னியை அமைதிப்படுத்துமாறு வேண்டினர்‌. 


ஸ்ரீகீளவரும்‌ மந்திராக்ஷதை கொடுத்து அந்த அக்னியின்‌ மேல்‌ 
தூவுமாறு கூறினார்‌. அப்படியே செய்ததும்‌, சில நிமிடங்களிலேயே 
அந்த நெருப்பு அணைந்தது. ஆலயத்தில்‌ இருந்த ஆவணத்தின்‌ 
நகலை ஸ்ரீகளவரிடம்‌ ஒப்படைத்தனர்‌. அதன்பிறகு, ஜில்லா 
அதிகாரி, அர்ச்சகர்கள்‌, மற்றும்‌ நிர்வாகி அனைவரும்‌ சேர்ந்து, 
ஸ்ர்களவரை / சம்ஸ்தானத்தை !' ஸ்ீமூலராமனை மிகவும்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மரியாதையுடன்‌ ஊர்வலமாக அழைத்து வந்தனர்‌. ஸ்ரீகளவர்‌ 
்ர்மூலராமனுடன்‌ வராக தேவரை பூஜித்தார்‌. அன்று தொடங்கிய 
பூஜை, இன்று வரை தொடர்ந்து நடந்துவருகிறது. 
அக்னிதேவரும்கூட ஸ்ரீசத்யத்யானரின்‌ பிரார்த்தனையை ஏற்று 
அமைதியானார்‌. இதுவே ஸ்ரீசத்யத்யானரின்‌ மகிமை. 


சாம்ஷ தேவதைகளான ஸ்ரீசத்யத்யானர்‌ 


கொப்பளத்தில்‌ ஒரு சத்‌ கிருஹஸ்தர்‌. சதாசாரி. சாஸ்திரங்களைப்‌ 
படித்தவர்‌. ஸ்ரீசத்யத்யானரின்‌ மேல்‌ அதிக பக்தி கொண்டவர்‌. 
திடீரென்று ஒரு நாள்‌ அவருக்கு பேச்சு நின்றுவிட்டது. என்ன 
செய்தாலும்‌ பேச்சு வரவில்லை. நாக்கு உள்ளே இழுத்துக்‌ 
கொள்ளத்‌ துவங்கியது. உணவு உண்ண முடியவில்லை. 
அனைவரும்‌ பயந்தனர்‌. ஸ்ரீசத்யத்யானரை நிரந்தரமாக நினைக்கத்‌ 
துவங்கினார்‌. அப்போது ஸ்ரீகளவர்‌ திருப்பதி பத்மசரோவரத்தில்‌ 
இருந்தார்‌. சுதா பாடத்தை துவக்கும்‌ நேரம்‌. அங்கிருந்தே அந்த 
கிருஹஸ்தரை ஆசிர்வதித்தார்‌. 


அடுத்த நாள்‌ காலை. அந்த கிருஹஸ்தரின்‌ விட்டின்‌ முன்‌ ஒரு 
கார்‌ நின்றது. அதிலிருந்து ஸ்ரீகளவர்‌, அவரது சிஷ்யர்களுடன்‌ 
இறங்கினார்‌. கிருஹஸ்தருக்கு ஆச்சரியம்‌. மரியாதையுடன்‌ 
அவரை விட்டிற்குள்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. பாதபூஜை செய்து, 
தீர்த்த மந்திராக்ஷதையைப்‌ பெற்றார்‌. இன்னும்‌ 24 நாட்களில்‌ 
அவரது பிரச்னை தீரும்‌ என்று ஸ்ரீகளவர்‌ கூறினார்‌. மறுபடி கார்‌ 
புறப்பட்டது. அந்த ஊரில்‌ ஸ்ரீகளவர்‌ எங்கு தங்கியிருக்கிறார்‌, பூஜை 
எங்கு நடைபெறுகிறது என்று தேட புறப்பட்டனர்‌. ஆனால்‌, 
அவரோ அந்த ஊருக்கே வரவில்லை, அவர்‌ திருப்பதியில்‌ 
இருக்கிறார்‌ என்று தெரிய வந்தது. 


ஆனால்‌, ஸ்ரீகளவர்‌ தமது விட்டிற்கு வந்தது உண்மை. அதாவது 
ஸ்ரீகளவர்‌ தனது ஒரு அம்சத்துடன்‌ அங்கு வந்து அந்த பக்தரை 
அருளியிருக்கிறார்‌. இன்னொரு ரூபத்தில்‌ திருப்பதியில்‌ இருந்து 
சுதாபாடத்தை சொல்லியிருக்கிறார்‌. அடுத்த சில நாட்களில்‌ 
முழுமையாக குணமடைந்த அந்த கிருஹஸ்தர்‌, தனது 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





குடும்பத்தினருடன்‌ திருப்பதிக்கு வந்தார்‌. தனக்கு ஏற்பட்ட 
அனுபவத்தை ஸ்ரீகளவரிடம்‌ கூறினார்‌. ஸ்ரீகளவர்‌ தனது வாயில்‌ 
விரல்‌ வைத்து, அமைதியாக இருக்குமாறு கூறினார்‌. இப்படி தனது 
பல அம்சங்களுடன்‌ பலரையும்‌ அருளும்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌ ஒரு 
சாம்ஷ தேவதையே ஆவார்‌. 


மூன்று நாமம்‌ அணிந்தவர்களின்‌ மரியாதையைப்‌ பெற்றார்‌ 


வட இந்திய அனைத்து ராமானுஜ மதத்தவரும்‌ சேர்ந்து காசியில்‌ 
ஒரு மிகப்பெரிய விஷ்ணு யாகத்தை செய்ய நினைத்தனர்‌. அங்கு 
சுதர்சன ஹோமம்‌ செய்து, தப்த முத்ரா தாரணம்‌ செய்து, ஒரு 
பசுவை பலி கொடுப்பதாக தீர்மானித்தனர்‌. சுமார்‌ 30,000 பேர்‌ 
வந்து தங்குவதற்கான ஏற்பாடுகள்‌ நடந்தன. மிகப்பெரிய 
யாகசாலை தயாரானது. நாளை யாகம்‌ துவக்கவேண்டுமெனில்‌, 
இன்று மிகப்பெரிய ஒரு தடை வந்தது. 


காசியில்‌ சைவர்கள்‌ அதிகம்‌. அந்த பண்டிதர்கள்‌ அனைவரும்‌ 
சேர்ந்து, விஷ்ணு-பசு யாகம்‌ மற்றும்‌ தப்தமுத்ரா தாரணம்‌ ஆகிய 
இரண்டும்‌ சாஸ்திரத்திற்கு விரோதமானவை. அவைதிகம்‌ 
என்றனர்‌. ஆகவே இங்கு அவைதிக யக்ஞம்‌ செய்வதற்கு நாம்‌ 
ஒப்புவதில்லை என்றனர்‌. இவை வேதத்திலேயே 
சொல்லப்பட்டிருக்கிறது, அதன்படியே செய்கிறோம்‌ என்று 
நிரூபியுங்கள்‌. வாக்யார்த்தம்‌ நடத்துங்கள்‌. பின்னர்‌ யாகத்தை 
நடத்துங்கள்‌ என்று விட்டனர்‌. ஸ்ரீவைஷ்ணவர்கள்‌ பயந்தனர்‌. 
தங்கள்‌ அனைத்து பண்டிதர்களையும்‌ அழைத்து பேசினர்‌. 
இதுவரை இப்படி யாரும்‌ நம்மை கேட்டதில்லை. ஆகவே அது 
பற்றி யோசிக்கவேயில்லை என்றனர்‌. பின்‌ அனைவரும்‌ சேர்ந்து 
ஒரு முடிவுக்கு வந்தனர்‌. 


பசுயாகம்‌ மற்றும்‌ தப்தமுத்ரா தாரணம்‌ ஆகியவற்றை நம்மைப்‌ 
போலவே பின்பற்றுபவர்‌ - மத்வாசார்ய மதத்தினர்‌. அவர்கள்‌ 
இந்த விஷயத்தில்‌ பல ஆராய்ச்சிகளை செய்திருக்கின்றனர்‌. இந்த 
சமயத்தில்‌ அவர்களது உதவியை பெறலாம்‌ என்றனர்‌. அங்கு 
இருந்த காசியின்‌ பிரபல பண்டிதரான, காசியின்‌ சம்ஸ்கிருத 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





கல்லூரியில்‌ பேராசிரியராக இருந்த வர்கேடி நரசிம்மாசார்யரிடம்‌ 
சென்றார்‌. தமது பிரச்னையை தெரிவித்தனர்‌. நான்‌ வந்து 
வாக்யார்த்தம்‌ செய்து வாதிடுகிறேன்‌. ஆனால்‌ என்னை விட 
சிறந்த என்‌ குருவான ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ அனுமதி கேட்டுவிட்டு, 
பின்‌ வருகிறேன்‌' என்றார்‌. 


உடனடியாக திருப்பதியில்‌ இருந்த ஸ்ரீசத்யத்யானருக்கு இது பற்றி 
தந்தி கொடுத்தார்‌. ஸ்ரீகளவரும்‌ பதிலுக்கு - அனைத்து வேத, 
சாஸ்திர, புராண, இதிகாச கிரந்தங்களை குறிப்பிட்டு, எந்தெந்த 
பக்கங்களில்‌ இது பற்றிய விஷயங்கள்‌ வந்திருக்கின்றன என்று 
தெரியப்படுத்தி பதில்‌ தந்தி கொடுத்தார்‌. அன்றைய தேதியில்‌ 
அந்த பதில்‌ தந்திக்கு ரூபாய்‌ ஆனதாம்‌. இத்தனை பெரிய தந்தி 
இதுவரை அனுப்பியதில்லை என்று அங்கு தெரிவித்தனர்‌. தாம்‌ 
மூன்று நாட்களில்‌ காசிக்கு வருவதாகவும்‌, அதுவரை இந்த 
தகவல்களை வைத்து வாதம்‌ செய்யுமாறும்‌ கூறினார்‌. அப்படியே 
ஸ்ரீகளவர்‌ காசிக்கு வந்தார்‌. 


ராமானுஜ மதத்தவர்‌, ஸ்ரீசத்யத்யானரையும்‌, 
ஸ்ரீநரசிம்மாசார்யரையும்‌ மிகுந்த மரியாதையுடன்‌, யானை மேல்‌ 
அம்பாரி வைத்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர்‌. ஊரின்‌ 
அனைத்து அத்வைதிகளுடன்‌, அவர்களே ஒப்புக்கொள்ளும்படியான 
சங்கர திக்விஜயத்தின்‌ வெவ்வேறு பாஷ்யங்களில்‌, பற்பல 
கிருதிகளில்‌, ஸ்கந்த, லிங்க, பிரம்மாண்ட புராணங்களை, 
மகாபாரதத்தில்‌ இருக்கும்‌ பற்பல ஆதாரங்களை, வேத ரிக்களை, 
உதாரணம்‌ கொடுத்து, பிஷ்டபசு யாகம்‌ நடைமுறையில்‌ உள்ளது, 
சாஸ்திரங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கிறது என்று நிரூபித்தார்‌. 


போலவே தப்தமுத்ரா தாரணம்‌, ஊர்த்வ புண்ட்ர தாரணம்‌ 
ஆகியவையும்‌ வேதத்திற்கேற்பவே உள்ளன. பஸ்ம தாரணம்‌ 
என்பது சங்கராசார்யரின்‌ வாக்கிற்கேற்பவே விலக்கப்பட 
வேண்டியது என்றார்‌. காசியின்‌ அத்வைதிகள்‌ அனைவரும்‌ 
இவரின்‌ ஆதாரங்கள்‌, விவாதங்கள்‌, வாதத்‌ திறன்‌, பாண்டித்யம்‌, 
ஆளுமை ஆகியவற்றைக்‌ கண்டு வியந்தனர்‌. பேச்சே 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





வரவில்லை. மேற்கொண்டு எதுவும்‌ பேசாமல்‌ அவர்‌ சொன்னதை 
ஏற்றனர்‌. 


பின்னர்‌ ராமானுஜ மதத்தவர்‌ அனைவரும்‌ சேர்ந்து 
ஸ்ரீீத்யத்யானரை அழைத்தனர்‌. யக்ஞம்‌ எவ்வித தடை, 
பிரச்னைகளுமின்றி மிக அற்புதமாக நடைபெற்றது. 
ஆயிரக்கணக்கான ஸ்ர்வைஷ்ணவர்கள்‌ தமது 
சம்பிரதாயத்திற்கேற்ப தப்தமுத்ரா தாரணத்தை ஸ்வீகரித்தனர்‌. 
இப்படி ஸ்ரீசத்யத்யானர்‌, ்ரீவைஷ்ணவர்களின்‌ மரியாதையைப்‌ 
பெற்றார்‌. வைஷ்ணவ மதத்தின்‌ வெற்றிக்கொடியை உலகெங்கும்‌ 
நாட்டினார்‌. பண்டிதர்களின்‌ பார்வையில்‌ சர்வக்ஞ கல்பரென்று 
போற்றப்பட்டார்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌. 


வைர மண்டபத்தை காட்டில்‌ இறக்கிய சிஷ்யர்கள்‌ 


ஸ்ரீசத்யத்யானரின்‌ காலம்‌ அதுவொரு பொற்காலம்‌. மாத்வ 
சமூகத்தில்‌ 14 மடத்தைச்‌ சேர்ந்த 300க்கும்‌ அதிகமான 
பண்டிதர்களை உருவாக்கினார்‌. மாணவர்கள்‌ என்றால்‌ 
ஸ்வாமிகளுக்கு மிகவும்‌ பிரியம்‌. ஸ்ரீகளவர்‌ ராய்ச்சூர்‌ ஜில்லா 
ஹைதராபாத்‌ பகுதியில்‌ பயணம்‌  செய்துகொண்டிருந்தார்‌. 
நூறுக்கும்‌ மேற்பட்ட மாணவர்கள்‌, ஸ்ரீகளவரின்‌ குதிரையின்‌ சாரட்‌ 
கார்‌, பேருந்து ஆகியவை அப்போது மடத்தில்‌ 
வந்திருக்கவில்லை), யானை, குதிரை, பல்லக்கு ஆகியவை 
பயணத்தில்‌ வந்துகொண்டிருந்தன. நான்கைந்து மாணவர்களுக்கு 
ஒரு மாட்டுவண்டி என கொடுத்திருந்தார்‌. மலகி 
வேதவியாசாச்சார்‌, சிஞ்சோள கிருஷ்ணாசார்‌, வரகேடி 
நரசிம்மாசார்‌ மற்றும்‌ யக்ஞவிட்டலாசார்‌ ஆகியோருக்கு தனியான 
ஒரு வண்டி கொடுத்திருந்தார்‌. 


ஒரு முறை முகலாயர்களின்‌ ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு 
கிராமத்திற்கு செல்லவேண்டியதாக இருந்தது. ஸ்ரீகளவர்‌ தமது 
பல்லக்கில்‌ முன்‌ சென்றுகொண்டிருந்தார்‌. மற்றவர்கள்‌ பின்‌ 
தொடர்ந்தனர்‌. இறுதியாக திவான்‌ வந்துகொண்டிருந்தார்‌. வைர 
மண்டபம்‌, தங்க பொருட்கள்‌, மரப்பெட்டிகள்‌ ஆகியவை கொண்டு 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





வந்துகொண்டிருந்த வண்டியின்‌ அச்சு முறிந்தது. அந்தப்‌ 
பொருட்களை மற்ற வண்டிகளில்‌ ஏற்றினார்‌. 
வேதவியாசாசார்யரின்‌ வண்டியில்‌ வைர மண்டப பெட்டியை 
வைத்தார்‌. அவர்களோ வண்டியில்‌ இடம்‌ இல்லை என்று வேறு 
மாணவர்களின்‌ வண்டியில்‌ அதை மாற்றினர்‌. 


அந்த மாணவர்களோ தமது கெட்ட புத்தியினால்‌ அந்தப்‌ 
பெட்டியை நடுவழியிலேயே இறக்கிவிட்டு, முன்‌ சென்றுவிட்டனர்‌. 
ஒரு மணி நேரத்திற்குப்‌ பிறகு திவானின்‌ வண்டி அங்கு வந்தது. 
கீழே கிடந்த வைர மண்டப பெட்டியைக்‌ கண்டு கோபம்‌ 
கொண்டார்‌. அந்தப்‌ பெட்டியை தனது வண்டியில்‌ ஏற்றிக்‌ 
கொண்டார்‌. மடத்திற்கு வந்தபிறகு அந்த மாணவர்களை 
அழைத்து திட்டினார்‌. உடனடியாக, மடத்தை விட்டு வெளியே 
போகுமாறு கூறினார்‌. 


ஒருவித பயத்தில்‌ அவர்கள்‌ ஸ்ரீகளவரிடம்‌ வந்தனர்‌. திவான்‌ 
தங்களை மடத்தை விட்டுப்‌ போகச்சொன்னதாகவும்‌, அதற்காக 
அவரிடம்‌ மந்திராக்ஷதை பெற்றுக்‌ கொள்ள வந்ததாகவும்‌ 
கூறினர்‌. என்ன நடந்தது என்று ஸ்ரீகளவர்‌ கேட்டு 
தெரிந்துகொண்டார்‌. புன்னகைத்தவாறு, ஏன்‌ அந்தப்‌ பெட்டியை 
கீழே இறக்கினீர்கள்‌ என்று கேட்டார்‌. “ஸ்வாமி, நாங்கள்‌ 
நால்வரும்‌ சரியாக அமர்ந்து நியாயாம்ருத சிந்தனை செய்வதற்கு 
அந்தப்‌ பெட்டி பிரச்னையாக இருந்தது. நாம்‌ வேண்டாம்‌ என்று 
சொன்னாலும்‌, திவான்‌ அவர்கள்‌ நம்‌ வண்டியில்‌ அதை 
ஏற்றிவிட்டார்‌. ஆகவே அதை கீழே தள்ளிவிட்டோம்‌' என்றனர்‌. 


ஸ்ர்களவர்‌ திவான்‌ அவர்களை அழைத்தார்‌. 'திவானரே, இந்த 
மண்டபத்தை நீங்கள்‌ இன்னொரு வண்டியை வாடகைக்கு எடுத்து, 
அதில்‌ போட்டிருக்கலாமே. ஸ்ரீராமனுக்கு இன்னும்‌ ஏழ்மை 
வரவில்லை. இத்தகைய ரத்னங்கள்‌ (மாணவர்கள்‌) 
சென்றுவிட்டால்‌, மறுபடி அவர்களை எப்படி தேடுவீர்கள்‌? வைர 
மண்டபம்‌ போனால்‌ இன்னொரு மண்டபம்‌ செய்துகொள்ளலாம்‌. 
இந்த பண்டித ரத்னங்கள்‌ சென்றால்‌, இந்த மடத்தின்‌ ஸ்வரூபமே 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





போனதாக அர்த்தம்‌. அவர்களின்‌ சிந்தனைக்கு ' படிப்பிற்கு எந்த 
தொந்தரவையும்‌ கொடுக்காதீர்கள்‌. உதவி செய்யுங்கள்‌ என்றார்‌. 


ஸ்ரீகளவரின்‌ பேச்சைக்‌ கேட்ட இந்த நான்கு மாணவர்களும்‌ 
மிகவும்‌ மகிழ்ந்தனர்‌. மாணவர்கள்‌ மேல்‌ ஸ்ரீகளவருக்கு இருந்த 
அன்பு, பாசம்‌, கருணையைப்‌ பார்த்து வியந்து, அவரது காலில்‌ 
விழுந்து தம்மை மன்னிக்குமாறு வேண்டினர்‌. ஸ்ரீகளவர்‌ 
புன்னகைத்தவாறு, 60௦ பக்கங்களைக்‌ கொண்ட நியாயாம்ருதத்தை 
மனப்பாடமாக ஒப்பித்தால்‌, அவர்களை மன்னிப்பதாகக்‌ கூறினார்‌. 
அடுத்த நான்கு மாதங்களில்‌, அந்த நான்கு பேரும்‌ முழு 
நியாயாம்ருதத்தையே மனப்பாடம்‌ செய்து காட்டினர்‌. 
ஸ்ரீகளவருக்கு அபாரமான மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆனந்தக்கண்ணீர்‌ 
வடித்தார்‌. ஆறு தங்க வளையல்களை செய்வித்தார்‌. 
நியாயாம்ருத தேர்வு கொடுத்த பாண்டுரங்கி ஜயாசார்யர்‌, மலகி 
வேதவியாசாசார்யர்‌, வரகேடி நரசிம்மாசார்யர்‌, 
யக்ஞ விட்டலாசார்யர்‌, சிஞ்சோளி கிருஷ்ணாசார்‌, கலகலி 
பாண்டுரங்காசார்‌ ஆகியோருக்கு மகிழ்வுடன்‌ அணிவித்தார்‌. வைர 
மண்டபத்தை காட்டில்‌ இறக்கியவர்களுக்கு வைர வளை 
அணிவித்தார்‌. 


தர்க்க குருவிற்கு வெள்ளி மூட்டையை அளித்தவர்‌ 


பெளகாவியில்‌ மகாசமாராதனை. வெள்ளி தானம்‌ கொடுக்கும்‌ 
சமயம்‌. சுமார்‌ 14,000 தோலா வெள்ளிப்‌ பாத்திரங்களை தயார்‌ 
செய்திருந்தனர்‌. சொம்பு, தட்டு, உத்தரணி, கிண்டி, முத்திரை, 
கிண்ணங்கள்‌ என தயாராக இருந்தன. மகாசமாராதனையின்‌ 
சம்பாவனையைக்‌ கொடுத்தல்‌ 7-8 நாட்களுக்கு தொடர்ந்து 
நடைபெற்றது. அவ்வளவு பேர்‌ வித்வாம்சர்கள்‌ மற்றும்‌ 
பண்டிதர்கள்‌ வந்திருந்தனர்‌. 

ஒரு நாள்‌ ஸ்ரீகளவர்‌ சம்பாவனையைக்‌ கொடுத்துவிட்டு, 
அமர்ந்திருந்தார்‌. அப்போது அவருக்கு பூர்வாசிரமத்தில்‌ 
1ஆண்டுகாலம்‌ தர்க்க பாடத்தை சொல்லிய குருகளான, அகரகேட 
ஆத்ய சீதாராமாசார்யரின்‌ சிஷ்யரான ரங்கம்பேட்‌ ராமாசார்யர்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





அங்கு வந்தார்‌. சம்பாவனைக்காக கை நீட்டினார்‌. முதியவரான 
இந்த பண்டிதரைக்‌ கண்டு ஸ்ரீகளவருக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று. 
'ஆசாயரே, நான்‌ இங்கு வெறும்‌ மந்திராக்ஷதை மட்டுமே 
கொடுக்கிறேன்‌. வாருங்கள்‌. இந்த மூலையில்‌ நிறைய வெள்ளி 
பாத்திரங்கள்‌ உள்ளன. ஒரு துணியை விரியுங்கள்‌. அதில்‌ 
உங்களுக்கு எவ்வளவு பாத்திரங்கள்‌ வேண்டுமோ, அவ்வளவு 
எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌: என்றார்‌. 


ஸ்ரீகளவரின்‌ பேச்சைக்‌ கேட்டு ஆசார்யருக்கு ஆசை பிறந்தது. 
ஒரு பெரிய துணியை விரித்தார்‌. நான்கைந்து சொம்பு, தட்டு, 
முத்திரை, கிண்ணங்களை அதில்‌ போட்டு மூட்டை கட்டினார்‌. 
வயதானவருக்கு ஆசை மட்டும்‌ விடவில்லை. அந்த 
மூட்டையின்‌ மேல்‌ ஸ்ரீகளவர்‌ மந்திராக்ஷதை வைத்தார்‌. அவரால்‌ 
அந்த மூட்டையை தூக்கக்கூட முடியவில்லை. பரவாயில்லை 
என்று ஸ்ரீகளவரே தன்‌ தலை மேல்‌ அந்த மூட்டையைத்‌ தூக்கி 
எடுத்து வந்தார்‌. 


இவ்வளவு பாத்திரங்களைக்‌ கண்ட குருகளுக்கு ஆனந்தக்கண்ணீர்‌ 
வந்தது. இது ராமாசார்யர்‌ மட்டுமே பெற்ற சம்பாவனை அல்ல. 
அன்றைய பண்டிதர்கள்‌ அனைவருமே இப்படியான 
சம்பாவனையைப்‌ பெற்றனர்‌. இதைக்‌ கொடுத்தவர்‌ ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தர்‌. இன்றைக்கும்‌ பல பண்டிதர்கள்‌, தம்மிடம்‌ இருக்கும்‌ அதிக 
எடையுள்ள வெள்ளிப்‌ பாத்திரங்கள்‌, ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ 
கொடுத்ததே என்று நினைவு கூர்வர்‌. அவரது வம்சத்தவரும்‌ 
அத்தகைய பாத்திரங்களை காட்டி, ஸ்ரீசத்யத்யான 
குருகளிடமிருந்து பெற்றது என்று மிகவும்‌ நன்றியுடன்‌ 
நினைத்துப்‌ பார்ப்பர்‌. வெள்ளி தானத்தில்‌ மிகச்‌ சிறந்தவர்‌ 
ஸ்ரீசத்யத்யானர்‌. 

மாணவர்களே முக்கியம்‌ 


மாணவர்களே மடத்து செல்வம்‌. அவர்கள்‌ மேல்‌ ஸ்ரீகளவருக்கு 
அதிக பிரியம்‌. படிப்பவர்களுக்கு எவ்வித பிரச்னைகளும்‌, 
தொந்தரவுகளும்‌ வரக்கூடாதென்பதில்‌ அதிக கவனம்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





செலுத்துவார்‌. அவர்கள்‌ என்ன தவறு செய்தாலும்‌, அதைக்‌ 
கண்டுகொள்ளாமல்‌, அவர்களின்‌ அறிவுக்கூர்மை, நினைவுத்திறன்‌, 
பயிற்சிகளைப்‌ பார்த்து, அதையே கவனத்தில்‌ கொண்டு, அவர்களை 
மேலும்‌ ஊக்குவிப்பார்‌. அவர்கள்‌ பெற்றோரிடம்‌ கிடைக்காத 
கருணை, அன்பு, பாசம்‌ ஆகியவை அவர்களுக்கு 
ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ கிடைத்து வந்தது. 


அவரிடம்‌ நூற்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள்‌ இருந்தனர்‌. 
அவர்களில்‌ சிலர்‌ பூர்வாசிரமத்து தூரத்து உறவினர்களும்‌ 
இருந்தனர்‌. ஸ்ரீகளவர்‌ அனைத்து மாணவர்களையும்‌ ஒன்று 
போலவே நினைத்தார்‌. ஒரு முறை இத்தகைய உறவின- 
மாணவர்களிடையே ஒரு பிரச்னை ' சண்டை உண்டாயிற்று. 
மலகி வேதவியாசாச்சார்‌, யக்ஞ விட்டலாசார்யர்‌ ஆகிய 
அவ்விருவரை, வேறு பல மாணவர்கள்‌ விலக்கி விட்டனர்‌. இந்த 
செய்தி ஸ்ரீகளவரின்‌ காதுகளுக்குச்‌ சென்றது. அப்போதே இரவு 
ஆகியிருந்தது. அடுத்த நாள்‌ காலை இதைப்‌ பற்றி விசாரணை 
செய்வதாக கூறினார்‌. திவான்‌ வந்து யக்ஞ, வேத்ய - நீங்கள்‌ 
இருவரும்‌ நாளை காலை மடத்தை விட்டு ஊருக்குச்‌ 
சென்றுவிடுங்கள்‌ என்றார்‌. இரவு 2 மணி. ஸ்ரீகளவர்‌ 
ஓய்வெடுத்துக்‌ கொண்டிருந்த இடத்திற்கு யக்ஞ விட்டலாசார்யர்‌, 
வேதவியாச்சார்‌ இருவரும்‌ வந்து அமர்ந்தனர்‌. 


விடியலில்‌ ஸ்ரீகளவரின்‌ முன்‌ வந்து பயந்தபடி நின்றனர்‌. 
ஸ்ர்களவர்‌ புன்னகைத்தபடி, இருவருக்கும்‌ இரு வெள்ளி 
பாத்திரங்களைக்‌ கொடுத்தார்‌. சண்டை போடாமல்‌, அன்புடன்‌ 
இருக்கவேண்டும்‌ என்று இருவருக்கும்‌ கூறினார்‌. தண்டனைக்கு 


பதில்‌ பரிசு - இதுவே ஸ்ரீசத்யத்யானரின்‌ சங்கல்பம்‌. 
மாணவர்களின்‌ கல்வியைப்‌ பற்றியே எப்போதும்‌ 
பேசிக்கொண்டிருப்பார்‌. தவறுகளை மன்னித்துவிடுவார்‌. 


ஸ்ரீசத்யத்யானர்‌ ஞானத்தின்‌ மேருமலை. மத்வமதத்தின்‌ 
விஜயத்தின்‌ தேர்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





தியானரை புறக்கணித்தால்‌ மரணமே கிட்டும்‌ 


1933ம்‌ ஆண்டு. ஸ்ரீகளவர்‌ ஆந்திராவில்‌ பயணம்‌ செய்து 
கொண்டிருந்தார்‌. கார்த்திக சுத்த தசமியன்று 
நிஜாம்பேட்டையிலிருந்து சஞ்சீவராய பேட்டைக்கு போக 
நிச்சயித்திருந்தார்‌. சஞ்சீவராய பேட்டை, தேஷ்முக்‌ அவர்களின்‌ 
ஊர்‌. தேஷ்முக்‌ ஸ்ரீமடத்தின்‌ சிஷ்யர்‌. செல்வந்தர்‌. அங்கு 
நிகழ்ச்சிகளை தீர்மானித்து, அனைவருக்கும்‌ சொல்லி 
அனுப்பினார்‌. ஆனால்‌ 3-4 நாட்களாக பயங்கர மழை. வழி 
முழுக்க சேறு. எங்கு பார்த்தாலும்‌, தண்ணீர்‌, சேறு. மடத்தின்‌ 
பேருந்துகள்‌, சஞ்சீவராய பேட்டைக்கு இன்னும்‌ 2 மைல்கள்‌ 
இருக்கும்போதே சகதியில்‌ சிக்கிக்‌ கொண்டு நின்றுபோயின. 
முன்னும்‌ நகரவில்லை. பின்னும்‌ போக முடியவில்லை. 1 நாள்‌ 
முழுக்க முயன்றும்‌, வண்டி நகரவில்லை. தேஷ்முக்கிற்கு 
சொல்லி அனுப்பினர்‌. ஆனால்‌ அவர்‌ கண்டுகொள்ளவில்லை. 
எந்த மாற்று ஏற்பாடும்‌ செய்யவில்லை. 


ஸ்ரீகளவருக்கு அவரின்‌ செயல்‌ பிடிக்கவில்லை. ஸ்ரீமடத்தை 
மதிக்காதவர்களின்‌ இடத்திற்கு போகவேண்டாம்‌. திரும்பி 
துருகாபள்ளிக்குப்‌ போவோம்‌ என்றார்‌. அந்த மக்கள்‌ வாகனத்தை 
அனுப்பி மாற்று ஏற்பாடுகளை செய்தனர்‌. கார்த்திக சுத்த 
த்வாதசியன்று துருகாபள்ளியில்‌ பூஜை நடந்தது. ஸ்ரீகீளவரை 
மதிக்காமல்‌ திருப்பியனுப்பிய தேஷ்முக்கிற்கு மாரடைப்பு வந்தது. 
அடுத்த 45 நாட்களுக்குள்‌ அகால மரணம்‌ அடைந்தார்‌. குரு 
துரோகமானது எவ்வளவு பெரிய தவறு என்பது இதிலிருந்து 
தெரியவருகிறது. 


சாஸ்திரங்களும்‌, சஜ்ஜனர்களுக்கு மகிழ்ச்சியைக்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்று சொல்கின்றன. பெரியவர்களின்‌ திட்டு 
கிடைத்தால்‌, அடுத்தது தமஸ்ஸே கிடைக்கும்‌. யாரையும்‌ 
திட்டாமல்‌, அனைவருக்கும்‌ அவர்களின்‌ தகுதிக்கேற்ப மரியாதை 
கொடுத்தால்‌ அதுவே வைஷ்ணவ தர்மம்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





வேண்டாத உணவை வேண்டுமாறு செய்தார்‌ 


பலிமார்‌ மற்றும்‌ பண்டாரகெரெ மடாதீசரான ஸ்ரீவித்யாமான்ய 
தீர்த்தர்‌, ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ ஸ்ரீமன்‌ நியாயசுதா பாடத்தை கற்றுக்‌ 
கொண்டிருந்தார்‌. ஸ்ரீகளவரின்‌ அன்பிற்கு பாத்திரராக இருந்தார்‌. 
ஸ்ரீசத்யத்யானர்‌ தினமும்‌ காலை மாலை இரவுகளில்‌, தத்வஞான 
ரகசியங்களை மற்றும்‌ பாடத்தின்‌ சிந்தனைகளை அவருக்குக்‌ 
கற்றுக்‌ கொடுத்து வந்தார்‌. 


ஒருமுறை பண்டாரகெரெ ஸ்ரீகளவருக்கு பசி நின்று உணவே 
வேண்டாததாக ஆயிற்று. உணவு இறங்கவேயில்லை. உணவைக்‌ 
கண்டால்‌ விஷத்தை கண்டதுபோல ஆயிற்று. இப்படியே 12 
நாட்கள்‌ ஆகிவிட்டன. பல மருத்துவங்களை செய்தும்‌ 
சரியாகவில்லை. உடல்நிலையும்‌ பாதிப்படைந்தது. அவ்வளவு 
நாளும்‌ இந்த விஷயத்தை குருகளின்‌ காதுக்கு போடாமல்‌ 
இருந்தார்‌. ஆனால்‌ ஒரு நாள்‌ பாடத்தில்‌ இருந்தபோது, ஸ்ரீகளவர்‌ 
இதைப்‌ பற்றி கேட்டுவிட்டார்‌. அப்போதே விஷயத்தைக்‌ கூறினர்‌ 
ஸ்ரீவித்யாமான்யர்‌. அதற்கு சத்யத்யானர்‌ கூறினார்‌: நாளை ஒரு 
மருந்தை தருகிறேன்‌. அதை எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. அனைத்தும்‌ 
சரியாகிவிடும்‌. 


மறு நாள்‌ உணவு வேளையில்‌, ஸ்ரீசத்யத்யானர்‌ பாசந்தியை தமது 
கையில்‌ வைத்து, அபிமந்திரித்து அதை ஸ்ரீவித்யாமான்யருக்குக்‌ 
கொடுத்தார்‌. அதை இவரும்‌ எடுத்துக்கொண்டார்‌. அவருக்கு 
இருந்த பிரச்னை உடனேயே மறைந்தது. உடல்நிலையும்‌ நலம்‌ 
பெற்றது. மத்வமதத்தின்‌ மேரு என்று இருந்த அவரின்‌ 
உடல்நிலை இறுதிவரை எவ்வித பிரச்னையும்‌ இல்லாதிருந்தது. 
பாட பிரவசனம்‌, கிரந்தங்களை இயற்றுவது என்று நலமாக 
இருந்தார்‌. 


ஏறிய ஜுரத்தை நிமிடத்தில்‌ இறக்கினார்‌. 


கார்த்திக சுத்த பெளர்ணமியன்று ஸ்ரீகளவர்‌ சாபடி என்னும்‌ 
ஊருக்கு வந்தார்‌. அந்த ஊரின்‌ தலைவரான ஸ்ரீராமகிருஷ்ணராயர்‌, 
சாத்விகர்‌. ஸ்ரீமடத்தின்‌ சிஷ்யர்‌. ஸ்வாமிகள்‌ அந்த ஊருக்கு 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





வந்ததில்‌ மிகவும்‌ மகிழ்ச்சியடைந்தார்‌. ஸ்ரீகளவர்‌ அனைத்து 
வித்யார்த்திகளுக்கும்‌ ஸ்ரீமன்‌ நியாயசுதா பாடத்தை சொல்ல 
ஆரம்பித்தார்‌. அனைவரும்‌ மிகப்பெரிய பண்டிதர்கள்‌. பாடத்தை 
கேட்டவாறு அமர்ந்திருந்தனர்‌. அப்போது ராமகிருஷ்ணராயர்‌ 
வந்து ஸ்ரீகளவரை வணங்கினார்‌. “என்ன விஷயம்‌? என்று 


ஸ்ரீகளவர்‌ கேட்க, ஸ்வாமி, ஸ்ரீகளவருக்கும்‌ மடத்து 
சிஷ்யர்களுக்கும்‌ பிக்ஷை செய்யவேண்டும்‌ என்று 
நினைக்கிறேன்‌. என்ன செய்யலாம்‌ என்று தாங்கள்‌ 


சொல்லவேண்டும்‌' என்று வேண்டினார்‌. 


ஸ்ர்களவர்‌ அனைவரும்‌ நோக்கினார்‌. 'சொல்லுங்கள்‌, உங்களுக்கு 
என்ன வேண்டும்‌? என்று கேட்டார்‌. அவர்களோ ஆளுக்கொரு 
பதார்த்தத்தைக்‌ கூறினர்‌. பதர்பேணி, பால்‌ பாயசம்‌, காராபூந்தி என 
பலவற்றை கூறினர்‌. “இப்படி சொன்னால்‌ எப்படி? ஏதாவது 
ஒன்றை சொன்னால்தானே யஜமானரால்‌ செய்யமுடியும்‌. 
யோசித்து சொல்லுங்கள்‌' என்று ஸ்ரீகளவர்‌ கூறினார்‌. 'ஆசார்யரே, 
'பரமத பரமான்னம்‌ ப்ராப்தமேவாப்ரயாசம்‌' என்று ஸ்ரீமதாசார்யர்‌ 
சொன்னதற்கேற்ப, பரமான்னத்தையே (பாயசம்‌) செய்துவிடூங்கள்‌' 
என்றனர்‌. 


பின்‌ பாடம்‌ தொடர்ந்தது. 11மணி ஆனது. ஸ்ரீகளவர்‌ அங்கிருந்த 
மக்கள்‌ கூட்டத்தைக்‌ கண்டார்‌. இவ்வளவு பேருக்கு சமையல்‌ 
ஆகியிருக்குமோ இல்லையோ என்று சமையலறைக்குச்‌ சென்று 
பார்த்தார்‌. பண்டிதர்கள்‌ தமக்குப்‌ பிடித்த பொருட்களை 
கூறியதால்‌, யஜமானர்‌ அந்த அனைத்து பதார்த்தங்களையுமே 
செய்திருந்தார்‌. ஸ்ரீகளவர்‌ யஜமானரின்‌ செயலைப்‌ பார்த்து 
மகிழ்ந்தார்‌. பண்டிதர்களை மகிழ்விக்க நினைத்த அவரது 
செயலைக்‌ கண்டு வியந்தார்‌. இனி பூஜைக்கு இறங்கலாம்‌ என்று 
எண்ணியபோது, அங்கு மஹாஹுலி கோபாலாசார்யர்‌ வந்தார்‌. 


“ஸ்வாமி, என்‌ நண்பர்‌ வாலகொண்டு நரசிம்மாசார்யருக்கு 108 
டிகிரி ஜுரம்‌ அடித்துக்‌ கொண்டிருக்கிறது. இங்கு இவ்வளவு 
பதார்த்தங்கள்‌ இருந்து, நாம்‌ உண்ணும்போது அவர்‌ மட்டும்‌ 
படுத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது' என்றார்‌. 'உன்னிடம்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





இருக்கும்‌ ஏதாவது ஒரு மருந்தினைக்‌ கொண்டு வா என்றார்‌ 
ஸ்ரீகளவர்‌. அதனை தன்‌ கையில்‌ ஒரு நிமிடம்‌ வரை மூடிவைத்து, 
பின்‌ அதை நரசிம்மாசார்யருக்குக்‌ கொடுக்குமாறு கூறினார்‌. 
அடுத்த ஒரு மணி நேரம்‌ கழித்து அவரை எவ்வளவு 
வேண்டுமோ உண்ணலாம்‌ என்று சொல்‌ - என்றார்‌. 


நரசிம்மாசார்யரும்‌ 11.15 மணிக்கு அந்த மருந்தை உட்கொண்டார்‌. 
11.30 வாக்கில்‌ பார்த்தால்‌ ஜுரம்‌ வந்ததற்கான அறிகுறியே 
இல்லை. நோய்‌, சோர்வு என அனைத்தும்‌ போயின. பசி 
வந்துவிட்டது. நரசிம்மாசார்யர்‌ மகிழ்ச்சியுடன்‌ ஸ்னானம்‌ செய்து, 
பூஜை பார்த்து, தீர்த்தம்‌ பெற்றுக்கொண்டு, உணவிற்கு அமர்ந்தார்‌. 
அவருக்கு ஸ்ரீகளவரே இலை நிறைய பரிமாறினார்‌. வாலகொண்டு 
ஆசார்யர்‌ வயிறு நிறைய உண்டார்‌. அவர்‌ ஸ்ரீசத்யத்யானரின்‌ 
சிஷ்யர்‌. மகாபண்டிதர்‌. இதெல்லாம்‌ ஸ்ரீசத்யத்யான குருகளின்‌ 
மகிமை. ஏறிய ஜுரத்தையும்‌ இறக்கினார்‌. 


கசப்பு நீரை இனிப்பு ஆக்கினார்‌ 


1933 ஸ்ரீமுக சம்வத்ஸரம்‌ சாதுர்மாத விரதத்தை ஸ்ரீசத்யத்யானர்‌ 
சொன்னேயில்‌ முடித்துக்கொண்டு, அங்கிருந்து நிர்மல என்னும்‌ 
ஊருக்கு வந்தார்‌. அங்கு பக்ஷமாசத்தை முடித்து, நவராத்திரி 
விழாவிற்காக வல்லாகொண்டா வந்தார்‌. பலர்‌ அங்கு உற்சவம்‌ 
நடக்கவேண்டுமென்று வேண்டினர்‌. இருக்கும்‌ வீடுகளில்‌ பெரிய 
வீடு ஒன்றைக்‌ காட்டி அங்கு பூஜைக்கு ஏற்பாடு செய்தனர்‌. 
ஆனால்‌ ஸ்ரீகளவரோ, தனக்கு சேவை செய்த இன்னொருவரின்‌ 
வீட்டில்‌ பூஜை செய்யலாம்‌ என்றார்‌. 


அதற்கு சிஷ்யர்கள்‌ “ஸ்வாமி, அவர்‌ வீடு பெரியதாக இருந்தாலும்‌, 
அந்த வீட்டின்‌ கிணற்றின்‌ நீர்‌ மிகவும்‌ கசப்பாக இருக்கும்‌. 
ஆகையால்‌ அங்கு வேண்டாம்‌. வேறு ஏதாவது வீட்டைப்‌ 
பார்ப்போம்‌: என்றனர்‌. ஆனால்‌ ஸ்ரீகளவரோ பூஜை அங்கேயே 
நடக்கவேண்டும்‌ என்றார்‌. கசப்பு நீரைக்‌ கொண்ட கிணற்றை 
தாமே ஒருமுறை சென்று பார்த்து வந்தார்‌. நவராத்திரி முதல்‌ 
நாள்‌, அந்த கிணற்றின்‌ நீர்‌ மிகவும்‌ இனிப்பாக மாறியது. நாள்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





முழுக்க இனிப்பு நீரே அதில்‌ காணப்பட்டது. அனைவருக்கும்‌ 
வியப்போ வியப்பு. 


நவராத்திரி உற்சவம்‌ முடிந்து ஸ்வாமிகள்‌ அடுத்து மாமட்பள்ளி 
என்னும்‌ ஊருக்கு வந்தார்‌. பிறகு மறுபடி அந்த கிணற்றின்‌ நீர்‌ 
கசப்பாக மாறியது. இன்று வரை அது அப்படியே இருக்கிறது. 
கசப்பு நீரினை இனிப்பாக மாற்றும்‌ வல்லமை 
ஸ்ரீசத்யத்யானருக்கே ஆனது. இத்தகைய ஞானிகளின்‌ 
வாழ்க்கையில்‌ இந்த சம்பவங்கள்‌ மிகவும்‌ சகஜமானவையே. 
இத்தகைய தபோழூர்த்தி ஸ்ரீசத்யத்யானர்‌. ஆனால்‌ இவர்‌ 
மகிமையை யாரேனும்‌ சொல்லத்‌ தொடங்கினால்‌, அவரை 
உடனடியாக நிறுத்திவிடுவார்‌. தம்மை யாரும்‌ புகழத்‌ 
தேவையில்லை என்பதில்‌ உறுதியாக இருந்தார்‌. 


தயாமூர்த்தி ஸ்ரீசத்யத்யானர்‌ 


ஸ்ர்சத்யத்யானர்‌ முதொளக்கு வந்தார்‌. தினப்படி பூஜை நிகழ்ச்சிகள்‌ 
நடந்தேறின. மாணவர்கள்‌ வேத பாராயணத்தை செய்து 
கொண்டிருந்தனர்‌. அந்த குரல்களில்‌ வேறொரு புதிய குரல்‌ 
ஸ்வாமிகளுக்குக்‌ கேட்டது. அவர்‌ திரும்பிப்‌ பார்த்தார்‌. 12 வயது 
சிறுவன்‌ ஒருவன்‌ மற்ற மாணவர்களுடன்‌ சேர்ந்து வேத 
மந்திரங்களை மிகவும்‌ ஸ்பஷ்டமாக சொல்லிக்‌ கொண்டிருந்தான்‌. 
பூஜை, பிக்ஷை அனைத்தும்‌ முடிந்து, ஸ்ர்களவர்‌ அந்த சிறுவனை 
அழைத்தார்‌. அவனது பின்புலத்தைக்‌ கேட்டார்‌. 


ஸ்வாமி, இந்த சிறுவனின்‌ பெயர்‌ பாண்டுரங்க. கலகலி 
வம்சத்தவன்‌. பெற்றோர்‌ உயிருடன்‌ இல்லை. மிகவும்‌ புத்திசாலி. 
தற்போது உறவினர்‌ விட்டில்‌ இருக்கிறான்‌' என்றனர்‌. ஸ்ரீகளவரின்‌ 
மனம்‌ இளகியது. அவனையும்‌ மடத்தில்‌ சேர்த்துக்கொண்டார்‌. 
தனி கவனம்‌ செலுத்தி அவனுக்கு பாடம்‌ சொல்லிக்‌ கொடுத்தார்‌. 
அந்த சிறுவனும்‌ அனைத்தையும்‌ சரியாகக்‌ கற்றுக்கொண்டு, 
அனைத்து கிரந்தங்களையும்‌ மனப்பாடம்‌ செய்தான்‌. வியாகரண, 
நியாய, சாகித்ய ஆகியவற்றை படித்து பெரிய பண்டிதனானான்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





நியாயாம்ருதத்தை முழுவதுமாக மனப்பாடம்‌ செய்து, தேர்வில்‌ 
தேர்ச்சி பெற்று, வித்யாகுருவான ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ 14 தோலா 
எடையுள்ள தங்க வளையை பரிசாகப்‌ பெற்றார்‌. பண்டிதர்‌ கலகலி 
பாண்டுரங்காசார்யர்‌ ஆனார்‌. 


அவருக்கு விசேஷமான நினைவு சக்தி இருந்தது. கேசரி 
தினப்பத்திரிக்கையை ஒருமுறை படித்து, மறுமுறை கேட்டால்‌ 
அப்படியே ஒப்பிக்கும்‌ திறமை இருந்தது. அதைவிட இன்னொரு 
திறமையும்‌ அவரிடம்‌ இருந்தது. அது காவிய சக்தி. 
சம்ஸ்கிருதத்தில்‌ காவியம்‌ இயற்றும்‌ திறன்‌ பெற்றிருந்தார்‌. 
சாதாரணமாக பேசுவதைப்‌ போல, அழகான சம்ஸ்கிருத 
ஸ்லோகங்களை சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. ஸ்ரீகளவரின்‌ 
அன்பிற்கு பாத்திரமானார்‌. 


ஒருமுறை ஏதோ ஒரு சிறிய மனஸ்தாபத்தில்‌, கலகலி ஆசார்யர்‌ 
ஸ்ர்களவரை வெறுக்கத்‌ துவங்கினார்‌. அவரில்‌ கலி பிரவேசம்‌ 
ஆனது. ஒரு அனாதை சிறுவனாக இருந்தபோது, பெற்றோரை 
விட அதிக பாசத்துடன்‌, கவனத்துடன்‌ அனைத்தையும்‌ கற்றுக்‌ 
கொடுத்து, மிகப்பெரிய பண்டிதனாக்கி, பரிசுகளையும்‌ 
ஆசிகளையும்‌ அள்ளி வழங்கிய தனது வித்யா குருகளான 
ஸ்ரீரீத்யத்யானரையே வெறுத்து, திட்டும்‌ அளவுக்கு வந்துவிட்டார்‌. 
அதற்கேற்ப ஸ்லோகங்களை இயற்றினார்‌. ஆனால்‌, ஸ்ரீகளவர்‌ 
மட்டும்‌ அவரை கருணையுடனே பார்த்தார்‌. மிகப்பெரிய 
தவறுகளுக்கு உடனடியாக தண்டனை கிடைப்பதுபோல, கலகலி 
ஆசார்யருக்கு குஷ்ட ரோகம்‌ வந்தது. ஊர்‌ மக்கள்‌ இவரை 
ஒதுக்கினர்‌. உடல்‌ நலம்‌ குன்றியது. மரண சமயமும்‌ 
வந்துவிட்டது. 


அப்போது ஸ்ரீகளவர்‌ மலகூரில்‌ இருந்தார்‌. பூஜை முடிந்து 
அனைவருக்கும்‌ தீர்த்தம்‌ கொடுத்துக்‌ கொண்டிருந்தார்‌. சிஷ்யர்‌ 
ஒருவர்‌ ஒரு கடிதம்‌ கொண்டு வந்து கொடுத்தார்‌. கலகலி 
ஆசார்யர்‌ இறந்துவிட்டார்‌ என்று செய்தி கூறினார்‌. ஸ்ரீகளவர்‌ 
மிகவும்‌ வருந்தினார்‌. “என்னை திட்டியாவது அவர்‌ இன்னும்‌ சில 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஆண்டுகள்‌ உயிரோடு இருந்திருக்கலாம்‌ என்றார்‌. இதுவே 
ஸ்ரீகளவரின்‌ கருணை. இவரது விசாலமான இதயத்திற்கு இது 
ஒரு சான்று. ஞானத்தின்‌ பரிபக்குவ நிலை அடைந்தவர்‌ இவர்‌. 
சிஷ்யர்களை அரவணைத்துச்‌ சென்றதற்கு இந்த சம்பவம்‌ ஒரு 
நல்ல எடுத்துக்காட்டு. இத்தகைய தபோமூர்த்திகளே 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌. 


திலகருடன்‌ சந்திப்பு 


1916ம்‌ ஆண்டு லோகமான்ய பாலகங்காதர திலகர்‌, மண்டாளா 
சிறைச்சாலையில்‌ இருந்தபோது, அவரது புகழ்பெற்ற புத்தகமான 
'கீதாபாஷ்யம்‌' எழுதினார்‌. திலகர்‌ ஒரு அறிஞரே. அவரது 
புத்தகத்தில்‌ பல இடங்களில்‌ சங்கராசார்யரின்‌ அத்வைதத்தை 
கண்டித்தார்‌. பல எதிர்வாதங்களை வைத்தார்‌. ஒரு சில 
இடங்களில்‌ த்வைதத்தையும்‌ கண்டித்தார்‌. ஸ்ரீமதாசார்யரின்‌ கீதா 
பாஷ்யத்தைப்‌ பற்றி சில கருத்துகளைக்‌ கூறினார்‌. ஸ்ரீகளவரின்‌ 
கவனத்துக்கு அவை வந்தபோது, அவர்‌ உடனடியாக திவான்‌ 
மூலமாக ஒரு கடிதத்தை எழுதினார்‌. 'உங்கள்‌ புத்தகத்தில்‌ எங்கள்‌ 
மதத்தைப்‌ பற்றிய கருத்துகளை பார்த்தேன்‌. அது பற்றி 
தங்களிடம்‌ விவாதிக்க வேண்டியிருக்கிறது. உங்களால்‌ இங்கு 
வரமுடியுமா? அல்லது நீங்கள்‌ சொல்லும்‌ இடத்திற்கு நாமே 
வந்து விவாதிக்கிறோம்‌' என்றார்‌. அப்போது ஸ்ரீகளவர்‌ 
பாகல்கோடேயில்‌ இருந்தார்‌. 


1918 ஏப்ரல்‌ 10 முதல்‌ 12 வரை கர்னாடக காங்கிரஸ்‌ சமிதியின்‌ 
கூட்டம்‌ பெளகாவியில்‌ நடைபெற்றது. அதற்கு திலகர்‌ வருவதாக 
இருந்தது. ஸ்ரீகளவர்‌, சிக்கோடியின்‌ வக்கீலான அண்ணாராவ்‌ 
தேவளே ஆகியோர்‌ மூலமாக திலகருக்கு கடிதம்‌ எழுதினார்‌. 
அதற்கு உடனடியாக பதில்‌ எழுதிய திலகர்‌, தாம்‌ சிக்கோடிக்கு 
வந்து ஸ்ரீகளவரை கண்டிப்பாக பார்க்கிறோம்‌ என்று 
எழுதியிருந்தார்‌. போலவே பெளகாவியில்‌ காங்கிரஸ்‌ மாநாட்டை 
முடித்துக்கொண்டு, அடுத்த நாள்‌ சிக்கோடியில்‌ ஸ்ரீசத்யத்யானரை 
பார்ப்பதற்கு திலகர்‌ வந்தார்‌. திலகருடன்‌ சிவராம, மகாதேவ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பராஞ்சபே, ஸ்ரீ நரசிம்ம சிந்தாமணி கேளகர்‌, ஜ.ஸ.கரந்திகர்‌, 
பெளவீ ஆகியோரும்‌ வந்தனர்‌. ஸ்ரீகளவரை சாஷ்டாங்கமாக 
வணங்கி அமர்ந்தார்‌ திலகர்‌. நலம்‌ விசாரித்தல்‌ முடிந்தபிறகு 
நேரடியாக தத்வஞான சர்ச்சை, கீதா பாஷ்யத்தைப்‌ பற்றி சர்ச்சை 
/ விவாதம்‌ துவங்கியது. 


கீதாரகசியம்‌ 232ம்‌ பக்கத்தில்‌, த்வைத மற்றும்‌ அத்வைத 
இவ்விரண்டைப்‌ பற்றியும்‌ வாக்கியங்கள்‌ வருகின்றன. இதைப்‌ 
படித்தால்‌ - அத்வைதமே முக்கியம்‌ என்று பொருள்‌ வருகிறது. 
இதைப்‌ பற்றி பல்வேறு விளக்கங்களை ஸ்ரீகளவர்‌ திலகருக்குக்‌ 
கூறினார்‌. அதன்‌ பொருள்‌ த்வைதமே என்பதை உணர்த்தினார்‌. 
இத்தகைய வாத சர்ச்சைகள்‌ மூன்று நாட்கள்‌ வரை நடந்தது. 
த்வைத சித்தாந்தத்தைப்‌ பற்றி முழுமையாக உணர்ந்த திலகர்‌, 
தமது தவறை உணர்ந்தார்‌. தமது பார்வை, பெரும்பான்மை 
மக்களின்‌ பார்வையாக இருக்கிறது என்று மன்னிப்பு கேட்டார்‌. 
ஸ்ரீகீளவர்‌ ஒரு முறை புனே வரவேண்டும்‌. இன்னும்‌ அதிக நேரம்‌ 
வாதத்தில்‌ ஈடுபடவேண்டும்‌ என்று வேண்டுகோள்‌ வைத்தார்‌. 
இந்த அனைத்து விஷயங்களும்‌ 17.4.1917 செவ்வாய்கிழமையின்‌ 
கேசரி தினப்பத்திரிக்கையில்‌ விரிவாக வந்துள்ளது. 


திலகரின்‌ வேண்டுகோளுக்கேற்ப, ஸ்ரீகளவர்‌ தனது பயணத்தில்‌ 
ஒருமுறை புனே வந்தார்‌. தேதி 17.5.1917. நகரின்‌ எல்லையில்‌ 
வரவேற்பு துவங்கி, ராமேஸ்வர கோயிலின்‌ அருகில்‌, துளசிராம 
கோயிலுக்கு ஊர்வலம்‌ வந்தது. ஸ்ரீகளவர்‌ அங்கேயே தங்கினார்‌. 
தினமும்‌ மதிய வேளையில்‌ திலகர்‌ வந்தார்‌. தினமும்‌ சாஸ்திர 
விஷயங்களில்‌ சர்ச்சை நடைபெற்றது. தர்ச சாஸ்திர, வேதாந்த, 
ஆசார, விசாரங்களைப்‌ பற்றி தனது சந்தேகங்களை தினமும்‌ 
ஸ்ரீகளவரிடம்‌ கேட்டு தெளிவடைந்தார்‌ திலகர்‌. ஸ்ரீகளவரும்‌ 
அவருக்கு தக்க ஆதாரங்களுடன்‌ பதில்‌ அளித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. ஸ்ரீகளவரின்‌ அற்புதமான மகிமை, பாண்டித்யம்‌, 
நினைவுத்திறன்‌ ஆகியவற்றைக்‌ கண்டு லோகமான்ய திலகர்‌ 
மிகவும்‌ வியப்பு மகிழ்ச்சியடைந்தார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஜேஷ்ட சுத்த திவிதியை வியாழக்கிழமை மாலையில்‌, புனேயின்‌ 
மக்களின்‌ சார்பில்‌ ஸ்ர்ீகளவருக்கு மரியாதை செலுத்தும்‌ நிகழ்ச்சி 
நடைபெற்றது. கேசரி பத்திரிக்கையில்‌ திலகரே இதற்கான 
விளம்பரத்தை செய்தார்‌. பாலகங்காதர திலகர்‌, மோரேஷ்வர 
கோபால தேஷ்முக்‌, நரசிம்ம, சிந்தாமணி கேளகர்‌, ஹரி, 
நாராயண ஆபடெ, வினாயக புவா சாகரே, கிருஷ்ண சாஸ்திரி 
கவடே ஆகியோரின்‌ பெயரை அதில்‌ அச்சிட்டார்‌. 


கேசரி அலுவலகத்தில்‌ ஸ்ரீகளவரின்‌ பாதபூஜை செய்து, துளசி 
வனத்தில்‌ பிக்ஷை செய்தார்‌ திலகர்‌. அனைவருடன்‌ திலகரும்‌ 
அங்கார அக்ஷதையை தரித்தார்‌. இந்த விஷயம்‌ அடுத்த நாள்‌ 
பாலா பத்திரிக்கையில்‌ “திளகான்னி காளீரேகா அங்கார அக்ஷதா 
ஓடலி - திலகர்‌ அங்கார அக்ஷதை இட்டுக்கொண்டார்‌ என்று 
செய்தி வந்தது. 


அந்த சபையில்‌ வாசுதேவ சாஸ்திரி, அப்யங்கர பாபு சாஸ்திரி, 
லேலே ஆகியோர்‌ பேசினர்‌. இறுதியில்‌ திலகர்‌ பேசும்போது 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரைப்‌ போன்ற சிறந்த பண்டிதரை நான்‌ 
இதுவரை பார்த்ததில்லை. நான்‌ வேதாந்தம்‌ படித்தால்‌ இத்தகைய 
குருவிடம்‌ படித்து தன்யனாவேன்‌' என்று ஸ்ரீகளவரை புகழ்ந்தார்‌. 
ரானடே சாஸ்திரி, உபாசனி சாஸ்திரி, நகரஷேட, வாடீகர 
முதலானவரும்‌ அன்று அங்கு பேசினர்‌. 


இந்த நிகழ்ச்சியைப்‌ பற்றிய தகவல்கள்‌ கேசரி பத்திரிக்கையிலும்‌, 
ஞானபிரகாச, சித்ரமய ஜகத்‌, பாலா போன்ற பத்திரிக்கைகளிலும்‌ 
அன்றே வந்தன. மகாராஷ்டிரத்தின்‌ கலாசார தலைமையகமான 
புனேவில்‌, அன்றைய புகழ்பெற்ற அரசியல்‌ தலைவரான 
லோகமான்ய திலகர்‌, ஹரி நாராயண ஆபடெ, நரசிம்ம, 
சிந்தாமணி கேளகர்‌, மகாபண்டிதரான அப்யங்கர லேலே 
ஆகியோரால்‌ போற்றப்பட்டார்‌, குருகளான ஸ்ரீசத்யத்யானர்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மழையை தடுத்து நிறுத்தினார்‌. 


ஸ்ர்சத்யத்யானர்‌ ஒருமுறை தனது பயணத்தில்‌, பிஜாபுரத்திலிருந்து 
ஷூர்ப்பாலய வந்தார்‌. கிருஷ்ணா நதிக்கரையில்‌ புகழ்பெற்ற 
நரசிம்ம க்ஷேத்திரம்‌. பலராமன்‌ தீர்த்த யாத்திரை செய்து 
ஷூர்ப்பாலயத்திற்கு வந்தார்‌ என்று பாகவதத்தில்‌ இருக்கிறது. 
இங்கு வந்து ஸ்ரீகளவர்‌ சில காலம்‌ தங்கியிருந்தார்‌. ஒரு நாள்‌ 
மதியம்‌. சுமார்‌ 10,000 பேரின்‌ சங்கமம்‌ ஆகியிருக்கிறது. தீர்த்தம்‌ 
கொடுக்கத்‌ துவங்கினார்‌. அடுத்து சாப்பிட இலை போடவேண்டும்‌. 
அதற்குள்‌ கருமேகங்கள்‌ சூழ்ந்து பெரிய மழை வரப்போகிற நிலை 
வந்தது. இலைகள்‌, உணவுப்‌ பொருட்கள்‌ என அனைத்தையும்‌ 
நகர்த்த வேண்டியிருந்தது. இவ்வளவு பேர்‌ அமர்ந்து சாப்பிட 
கூரை உள்ள இடமும்‌ இல்லை. எப்படி இவ்வளவு பேருக்கு, இந்த 
பெரிய மழையில்‌ உணவளிப்பது என்று மடத்தவருக்கு யோசனை 
வந்தது. 


கவலைப்பட்டவர்கள்‌ ஸ்ரீகளவரிடம்‌ வந்தனர்‌. 'ஸ்வாமி, 
பல்லாயிரம்‌ பேருக்கு சமையல்‌ தயாராகி இருக்கிறது. ஆனால்‌ 
பெரும்மழை வரும்போல்‌ இருக்கிறது. உணவிற்கும்‌ இடமில்லை. 
பந்திக்கும்‌ இடமில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை 
என்றனர்‌. ஸ்வாமிகள்‌ நிலைமையைப்‌ புரிந்துகொண்டார்‌. நீங்கள்‌ 
இலையை போடுங்கள்‌. பரிமாறுங்கள்‌. மழையைப்‌ பற்றிய 
கவலையை விடுங்கள்‌ என்றார்‌ ஸ்ரீகளவர்‌. அவர்‌ ஸ்ரீநரசிம்ம 
க்ஷேத்திரத்தின்‌ உள்ளே போய்‌ 'பயக்ருத்‌ பயநாசன ஸ்வாமி: 
என்று வேண்டினார்‌. தேவருக்கு எதிரில்‌ மணியோசை செய்து, 
நைவேத்தியம்‌ அர்ப்பித்தார்‌. கூடவே ஒரு தேங்காயைக்‌ கொண்டு 
கிருஷ்ணா நதிக்கரைக்கு வந்து, ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அதை 
அர்ப்பித்தார்‌. 


இதற்குள்‌ இலை போட்டு சாப்பாடு பரிமாற ஏற்பாடு 
செய்யப்பட்டது. ஸ்ரீகளவர்‌ மேலே பார்த்தார்‌. மழை பொழியத்‌ 
தயாராக இருந்த மேகங்கள்‌, சற்று விலகி நகரத்‌ துவங்கின. 
எங்கும்‌ காற்று இல்லை. ஆனாலும்‌ அனைத்து மேகங்களும்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





தானாகவே விலகி, வெளிச்சம்‌ பரவியது. மக்கள்‌ வியப்பும்‌, 
மகிழ்ச்சியும்‌ அடைந்தனர்‌. பத்தாயிரம்‌ மக்களும்‌ நிம்மதியாக 
அமர்ந்து உண்டனர்‌. 


இதேபோன்ற சம்பவம்‌ இன்னொரு முறை பெங்களூரிலும்‌ 
நடந்தது. அன்று ஆராதனை. பூஜை முடிந்து சாப்பிடத்‌ துவங்கும்‌ 
நேரத்தில்‌ சரியாக பலத்த மழை துவங்கியது. ஸ்ரீகளவரின்‌ தவ 
வலிமையால்‌ அந்த மழை சிறிது நேரம்‌ நின்று, பின்‌ தொடர்ந்தது. 
இதுவே ஸ்ரீசத்யத்யான குருகளின்‌ மகிமை. 


பின்னால்‌ வரும்‌ சந்தேகத்திற்கு, பதில்‌ முன்னரே தயார்‌ 


டாக்டர்‌.பி.என்‌.கே.ஷர்மா அவர்கள்‌ மதராஸில்‌ எம்‌.ஏ படித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. மதராஸில்‌ புகழ்பெற்ற பண்டிதரான குப்புசாமி 
சாஸ்திரிகளே அவருக்கு ஆசிரியராக இருந்தார்‌. அவரே 
ராதாகிருஷ்ணன்‌ ஆகியோருக்கும்‌ குரு. ஒருமுறை குப்புசாமி 
சாஸ்திரிகள்‌ பாடம்‌ எடுத்துக்‌ கொண்டிருந்தபோது, ஸ்ரீமன்‌ 
மத்வாசார்யரை கேலி செய்தார்‌. மத்வருக்கு, சங்கராசார்யரின்‌ 
பரமகுருவான கெளடபாதாசார்யரின்‌ சொந்த கருத்துகள்‌ எவை, 
மாண்டுக்ய உபநிஷத்களின்‌ மந்திரங்கள்‌ எவை என்று பிரித்துப்‌ 
பார்க்க தெரியவில்லையே என்றார்‌. இவ்விரண்டிற்கும்‌ 
வித்தியாசம்‌ தெரியாமல்‌, உபநிஷத்‌ வாக்கியங்களுடன்‌, அவரின்‌ 
ஸ்லோகங்களுக்கும்‌ பாஷ்யம்‌ எழுதிவிட்டார்‌ என்று கேலி 
செய்தார்‌. 


அந்த வகுப்பில்‌ மாணவராக இருந்தவர்‌ பி.என்‌.கே. ஷர்மா 
அவர்கள்‌. தமது குருவான மத்வாசார்யரை கேலி பேசிவிட்டாரே 
என்று, அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும்‌ என்று நினைத்தார்‌. 
ஆனால்‌ இன்னும்‌ மாணவர்‌ ஆகையால்‌ அதற்கு பதில்‌ 
தெரியவில்லை. ஆகவே இதற்கு சரியான, பொருத்தமான பதிலை 
/ எதிர்ப்பை தரக்கூடியவர்‌ ஸ்ரீசத்யத்யானரே என்று அறிந்தார்‌. 
ஆகையால்‌ அடுத்த வாரயிறுதியில்‌ ஸ்ரீகளவரிடம்‌ சென்று 
பதிலை பெற்று வரவேண்டுமென்று தீர்மானித்தார்‌. ஸ்ரீகளவர்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





அப்போது திருச்சானூர்‌ பத்ம சரோவரத்தில்‌ பாடம்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தார்‌. அங்கு பெரிய குருகுலம்‌ ஒன்றை 
துவக்கியிருந்தார்‌. அவரைக்‌ காண மதராஸிலிருந்து ஷர்மா 
அவர்கள்‌ வந்திருந்தார்‌. 


சனிக்கிழமை மாலை. ஸ்ரீகளவர்‌ தமது பாடங்களை முடித்து 
சிறிது ஓய்வில்‌ இருந்தார்‌. அப்போது ஷர்மா அவர்கள்‌ அங்கு 
வந்து அவரை வணங்கினார்‌. முன்னரே இவரை தெரியுமாதலால்‌, 
என்ன, எப்போது வந்தாய்‌?” என்று கேட்டார்‌ ஸ்ரீகளவர்‌. ஷர்மாவும்‌ 
தனது பிரச்னையை விளக்கி, அதற்கு தக்க பதிலை சொல்லுமாறு 
கூறினார்‌. பலமாக சிரித்த ஸ்ரீகளவர்‌, 'இவ்வளவுதானா உன்‌ 
பிரச்னை என்று கூறி, தன்‌ மாணவர்களிடம்‌ அந்த 
புத்தகமூட்டையை கொண்டு வருமாறு கூறினார்‌. அதில்‌ ஒரு 
புத்தகத்தை மட்டும்‌ எடுத்து, சரியான பக்கங்களை புரட்டி, அவர்‌ 
அடிக்கோடிட்டு வைத்திருந்த பகுதிகளை காட்டினார்‌. 


'இவர்‌ சங்கரரைவிட முந்தைய கிரந்தகாரர்‌. இவரது இந்த 
கருத்துகள்‌ (ஸ்லோகங்கள்‌) என்று அவரது சிஷ்யர்கள்‌ சொல்வது 
அனைத்தும்‌ உபநிஷத்தின்‌ வாக்கியங்களே. இதை சரியாக 
கவனித்து, இவை உபநிஷத்‌ வாக்கியங்கள்‌, ஸ்ருதியிலிருந்து 
இவை எடுக்கப்பட்டவை என்று மத்வர்‌ இங்கிங்கு 
எழுதியிருக்கிறார்‌ என்று எடுத்துக்காட்டி தெளிவுபடுத்தினார்‌. 
ஷர்மாவுக்கு மிகவும்‌ மகிழ்ச்சி உண்டாயிற்று. குப்புசாமி அவர்கள்‌ 
யாருக்கும்‌ தெரிந்திராத, படித்திராத விஷயம்‌ என்று நினைத்து, 
மத்வரின்‌ மேல்‌ குறை சொல்லப்‌ புறப்பட்டார்‌ என்று தெரிந்தார்‌. 


ஆனால்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌, இப்படிப்பட்ட கேள்விகள்‌ பின்னர்‌ வரும்‌ 
என்று தமது ஞானதிருஷ்டியில்‌ அறிந்து, அதற்கான பதிலை 
முன்னரே தயார்‌ செய்து வைத்திருந்தார்‌. இது ஒரு சந்தேகமல்ல. 
இதைப்‌ போன்ற பல்வேறு சந்தேகங்களுக்கு அவர்‌ பல 
பதில்களை / ஆதாரங்களை தயாராக வைத்திருந்தார்‌. 
பஸ்மதாரணம்‌, ஊர்த்வபுண்ட்ர, மடி விழுப்பு இவற்றிலிருந்து 
நியாயாம்ருத வரைக்குமான பல சந்தேகங்களுக்கான பதிலை 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





தயாராக வைத்திருந்தார்‌. அனைத்து கிரந்தங்களையும்‌ படித்து, 
அடிக்கோடிட்டு வைத்திருந்தார்‌. இது ஸ்ரீசத்யத்யானரின்‌ 
ஞானத்தின்‌ மகிமை. அவரது பாண்டித்யத்தின்‌ சிறப்பு. 


மந்திராக்ஷதையின்‌ மகிமை 


1938 ஈஸ்வர நாம சம்வத்ஸரம்‌. ஸ்ரீசத்யத்யானர்‌ மும்பையில்‌ 
சாதுர்மாதத்திற்கு அமர்ந்திருந்தார்‌. அவரது ப்ரிய சிஷ்யரான 
மஹாஹுலி கோபாலாசார்யர்‌, இனி தான்‌ மும்பையிலேயே 
இருந்து பாட பிரவசனங்களை செய்து வருவதாகக்‌ கூறினார்‌. 
ஆனால்‌ ஸ்ரீகளவர்‌ இதற்கு ஒப்பவில்லை. மடத்தில்‌ இருந்து பாட 
பிரவசனங்களை செய்யுமாறு கூறினார்‌. இதற்காக ஒரு 
தொகையை நிரந்தர வைப்பு நிதியாக வைப்பதாகவும்‌ கூறினார்‌. 
குருகளிடமிருந்து பணம்‌ பெற்று அதில்‌ வாழ்வது சரியல்ல என்று 
ஆசார்யர்‌ நினைத்தார்‌. 'நீ எம்‌.ஏ படித்திருக்கிறாய்‌. உனக்கு நல்ல 
வேலையை பெற்றுத்‌ தருவேன்‌' என்றார்‌ குருகள்‌. ஆனால்‌, 
ஆசார்யர்‌ அதற்கும்‌ ஒப்பவில்லை. 'நான்‌ வைதிக வ்ருத்தியில்‌ 
இருந்து அதிலேயே வாழ்வேன்‌' என்றார்‌. 


சாதுர்மாதத்தின்‌ இறுதிப்பகுதியில்‌ ஸ்ரீகளவர்‌ மறுபடி 
கோபாலாசார்யரிடம்‌ இதே கேள்வியைக்‌ கேட்டார்‌. 'அடுத்து 
என்ன செய்யப்போகிறாய்‌”. “ஸ்வாமி, நான்‌ மும்பையிலேயே 
இருப்பதாக நினைத்திருக்கிறேன்‌'. 'மும்பை நாத்திகர்கள்‌ நிறைந்த 
ஊர்‌. விலைவாசி அதிகம்‌. இப்படி இங்கு இருப்பது கஷ்டம்‌. இங்கு 
நாம்‌ சாதுர்மாதம்‌ அமர்ந்து பட்ட அனுபவம்‌ இது. ஆகையால்‌ 
இது உனக்கு வேண்டாம்‌ என்றார்‌ ஸ்ரீகளவர்‌. 'இல்லை ஸ்வாமி, 
தங்கள்‌ அருள்‌ இருந்தால்‌ போதும்‌. இத்தகைய நாத்திகர்களின்‌ 
ஊரில்‌, ஆத்திக கொடியை பறக்கவிட்டால்‌ அதுவே சரியான 
விஷயம்‌. ஆகையால்‌, தாம்‌ எனக்கு மும்பையில்‌ இருக்க 
அனுமதி, அருள்‌ கொடுக்கவேண்டும்‌ என்று வேண்டினார்‌ 
கோபாலாசார்யர்‌. “இங்கிருந்து புனே செல்வோம்‌. அங்கு யோசித்து 
உனக்கு மந்திராக்ஷதை அளிக்கிறேன்‌ என்றார்‌ ஸ்ரீகளவர்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீமடம்‌ மும்பையிலிருந்து புனே வந்தது. அங்கு நவராத்திரி 
உற்சவம்‌ நடைபெற்றது. ஆஸ்விஜ சுத்த பஞ்சமியன்று ஸ்ரீகளவர்‌ 
மஹாஹுலி கோபாலாசார்யரை அழைத்தார்‌. 'பெற்றுக்கொள்‌. 
மும்பையில்‌ மத்வமதத்தின்‌ வெற்றிக்கொடியை நிலை நாட்டு. 
பாடசாலை, வித்யாபீடம்‌ கட்டி, நிரந்தரமாக பல்வேறு 
மாணவர்களுக்கு பாட பிரவசனம்‌ செய்து கொண்டிரு. எப்போதும்‌ 
ஸ்ரீராமனுக்கு எந்தகுறையையும்‌ வைக்காதே. எப்போதும்‌ உனக்கு 
மங்களம்‌ உண்டாகட்டும்‌ என்று ஆசிர்வதித்து, இரு கைப்பிடி 
மந்திராக்ஷதையை ஒரு நிமிடம்‌ அபிமந்திரித்துக்‌ கொடுத்தார்‌. 
வண்டிச்செலவுக்கென தனியாக கொடுத்து, மேலும்‌ 
கரூபாய்களைக்‌ கொடுத்தார்‌. 


குருகள்‌ கொடுத்த மந்திராக்ஷதையை பத்திரமாக எடுத்துக்‌ 
கொண்டார்‌. உடன்‌ மும்பைக்கு படிப்பதற்கு வரத்‌ தயாராக இருந்த 
மாணவர்கள்‌ - விட்டலாசார்யர்‌ ஆத்ய, நரசிம்மாசார்ய குல்லாள்‌, 
ஹயக்ரீ வாசார்ய குத்தல்‌, ராகவேந்த்ராசார்ய சாங்கலி, ராமாசார்ய 
வாயி, கிருஷ்ணாசார்ய பாரிஷ்வாட, கிருஷ்ணாசார்ய வாயி 
ஏழு பேரை அழைத்துக்கொண்டு புனேவிலிருந்து மும்பைக்கு 
புறப்பட்டார்‌. 


மாலையில்‌ மும்பையை சேர்ந்து, மாதுங்கா வந்தார்‌. அங்கு 
பீமாணி சாலையில்‌ வாஹே குரு பிரசாத்‌ என்னும்‌ கட்டிடத்தில்‌ 
ஒரு அறையை வாடகைக்கு எடுத்தார்‌. மாணவர்களுக்கு 
அனைத்து வசதிகளையும்‌ செய்து கொடுத்து, தாம்‌ மட்டும்‌ ஒரு 
வேளை உண்டு, நாற்காலியில்‌ படுத்து என்று இருந்தார்‌. 
இவ்வளவு கஷ்டத்திலும்‌, கோபாலசார்யர்‌, குருகள்‌ கொடுத்த 
மந்திராக்ஷதை மேல்‌ நம்பிக்கை வைத்து வாணி விஹார்‌ 
சம்ஸ்கிருத வித்யாலயா என்னும்‌ அமைப்பை துவக்கினார்‌. 
பின்னர்‌ குருவான ஸ்ரீசத்யத்யானரின்‌ பெயரில்‌ ்ரீசத்யத்யான 
வித்யாப்ட' த்தையும்‌ துவக்கினார்‌. 


கடந்த சுமார்‌ 90 ஆண்டுகளாக இந்த அமைப்பு மாத்வர்களின்‌ 
பெருமைக்குரிய நிறுவனமாக இருக்கிறது. நூற்றுக்கும்‌ மேற்பட்ட 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பண்டிதர்கள்‌ இந்த நிறுவனத்திலிருந்து, பண்டிதர்‌ 
கோபாலாசார்யரிடம்‌ பாடம்‌ படித்து மகா பண்டிதர்கள்‌ 
ஆகியிருக்கின்றனர்‌. அரசின்‌ உதவி இன்றி, எந்த மடத்தின்‌ 
மானியமும்‌ இன்றி வெறும்‌ ஹரிவாயுகுருகளின்‌ அருளினால்‌ 
மட்டுமே இந்த நிறுவனம்‌ வளர்ந்து வந்திருக்கிறது. ஒரு கோடி 
ரூபாய்‌ மதிப்புள்ள, 350க்கும்‌ மேற்பட்ட அலமாரிகளில்‌, 2 
லட்சத்திற்கும்‌ அதிகமான புத்தகங்களைக்‌ கொண்ட நூலகம்‌ 
இங்கு உள்ளது. 50 ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட இந்த நூலத்தில்‌, 
அனைத்து விஷயங்களைப்‌ பற்றியும்‌ எல்லா புத்தகங்களும்‌ 
உள்ளன. 


இன்றைக்கும்‌ நூற்றுக்கும்‌ மேற்பட்ட மாணவர்களுக்கு உடை, 2 
வேளை உணவு, புத்தகங்களில்‌ துவங்கி அனைத்தையும்‌ வழங்கி, 
14-15 ஆண்டுகள்‌ அவர்களை வைத்து, அவர்களின்‌ தகுதிக்கேற்ப 
நியாய, வேதாந்த, வியாகரண, சாகித்ய, வேதங்களில்‌ அவர்களை 
பண்டிதர்களாக ஆக்கி, அடுத்து அவர்கள்‌ வாழ்வதற்கான 
உதவியையும்‌ செய்து பார்த்துக்‌ கொள்கின்றனர்‌. பண்டிதர்‌ 
கோபாலாசார்யரின்‌ புதல்வரான பண்டிதர்‌ வித்யாசிம்மாசார்‌ 
இன்றும்‌ இந்த நிறுவனத்தை மிகவும்‌ அற்புதமாக நடத்தி 
வருகிறார்‌. நூற்றுக்கும்‌ மேற்பட்ட பண்டிதர்கள்‌ தயாராகி 
வருகின்றனர்‌ என்பதே இந்த நிறுவனத்தின்‌ பெருமை. 


மத்வ சித்தாந்தத்தை பாதுகாக்க, அதன்‌ வளர்ச்சிக்காக சதாசார, 
தீக்ஷைகளுடன்‌ பண்டிதராகி, பிரவசனகாரராகி இங்கிருந்து 
தயாராகும்‌ மாணவ சமுதாயத்தைப்‌ பார்க்கும்போது அந்த 
ஸ்ரீசத்யத்யானரின்‌ மந்திராக்ஷதையின்‌ மகிமை நன்கு தெரிய 
வருகிறது. ஸ்ரீசத்யத்யானர்‌ செய்ய விரும்பிய நடவடிக்கைகள்‌, 
கண்ட கனவுகள்‌ இங்கு நனவாகின்றன. வைரவிழா கொண்டாடிய 
இந்த நிறுவனத்திற்கு இருந்த பாதுகாப்பு என்றால்‌ அது 
ஸ்ரீசத்யத்யானரின்‌ மந்திராக்ஷதை ஒன்றே. பண்டிதர்‌ 
கோபாலாசார்யரின்‌ மகனாகப்‌ பிறந்து, அனைத்து 
சாஸ்திரங்களிலும்‌ தேர்ச்சி பெற்ற பண்டிதர்‌ வித்யாசிம்மச்சார்‌, 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





தனது தந்தையின்‌ கனவை தொடர்ந்து நடத்தி வருவதும்‌ அந்த 
மந்திராக்ஷதையின்‌ ஆசிர்வாதமே ஆகும்‌. 


தைரியத்தில்‌ மேரு - ஸ்ரீசத்யத்யானர்‌ 


மைசூர்‌ மகாராஜா ஸ்ரீகிருஷ்ணராஜ உடையாருக்கு ஒரு முறை 
த்வைத சித்தாந்தத்தைப்‌ பற்றிய ஒரு தப்பு அபிப்பிராயம்‌ 
உண்டாயிற்று. இது ஸ்ரீசத்யத்யானருக்கு தெரியவந்தது. உடனே 
ஸ்ரீகீளவர்‌ மகாராஜாவிற்கு ஒரு கடிதம்‌ எழுதினார்‌. ஸ்ரீமதானந்த 
தீர்த்தரின்‌ சித்தாந்தத்தின்‌ சிறப்பை அறிந்து, தங்களின்‌ 
மூதாதையர்கள்‌ நமக்கு பல கிராமங்களை மானியமாக 
கொடுத்திருக்கின்றனர்‌. அவர்களின்‌ வம்சத்தில்‌ வந்த தாங்கள்‌ 
மத்வ மதத்தைப்‌ பற்றி தவறான அபிப்பிராயத்தைக்‌ 
கொண்டிருக்கிறீர்கள்‌ என்று தெரியவருகிறது. அந்த 
சந்தேகங்களை தீர்த்துவைக்க, நாமே மைதருக்கு வருவோம்‌. 
அல்லது தாங்களே அவசியம்‌ எங்கள்‌ சம்ஸ்தானத்திற்கு வரலாம்‌: 
என்று கடிதம்‌ எழுதி அனுப்பினார்‌. 


ஸ்ரீபாதங்களவர்‌ மைதருக்கு வரவேண்டும்‌ மற்றும்‌ 
சம்பிரதாயத்திற்கேற்ப முதல்‌ பூஜை அரண்மனையிலேயே 
ஆகவேண்டும்‌ என்றும்‌, தத்வஞானத்தின்‌ உபதேசமும்‌ 
ஆகவேண்டும்‌ என்று மகாராஜா பதில்‌ எழுதினார்‌. 


ஸ்ரீசத்யத்யானர்‌ பெங்களூரிலிருந்து மைகருக்கு திக்விஜயம்‌ 
செய்தார்‌. ராஜமரியாதைகளுடன்‌, விமரிசையுடன்‌ மகாராஜா 
ஸ்ர்களவரை வரவேற்றார்‌. அரண்மனையிலேயே வைர 
மண்டபத்தில்‌ ஸ்ர்மூலராம பூஜை நடைபெற்றது. நைவேத்தியம்‌ 
ஆயிற்று. மூன்றாம்‌ மங்களாரத்தி சமயம்‌. ஆனால்‌ இன்னும்‌ 
மகாராஜா வரவேயில்லை. அவர்‌ தூங்கிக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
தூங்குபவரை எழுப்ப முடியாது என்றனர்‌ சேவகர்கள்‌. ஆனால்‌ 
சத்யத்யானரும்‌, பூஜையும்‌ யாருக்காகவும்‌ காத்திருக்கவில்லை. 
அனைத்தும்‌ முடிந்தன. பஞ்ச மகா விக்ரகங்களை கட்டி, 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பெட்டிகளையும்‌ கட்டினார்‌. பூஜை முடிந்தது. பிறகு மகாராஜா 
வந்தார்‌. அதற்குள்‌ அனைத்தும்‌ முடிந்திருந்தன. 


கோபத்துடன்‌ வந்த மகாராஜாவை அமரவைத்தார்‌ ஸ்ரீகளவர்‌. 
மகாராஜரே, உங்கள்‌ முன்னோர்‌ நமது சம்ஸ்தானத்திற்கு 
ஏராளமான உதவிகளை செய்திருக்கின்றனர்‌. தான, தர்மம்‌, 
மானியங்களைக்‌  கொடுத்திருக்கின்றனர்‌. ஆகையால்‌ நான்‌ 
தங்களுக்காக காத்திருக்கலாம்‌. ஆனால்‌, இந்த உலகத்தையே 
கட்டிக்காக்கும்‌ ஸ்ரீராமசந்திரன்‌, நம்மைப்போல மனிதர்களுக்காக 
காத்திருப்பதில்லை. சிறியவர்கள்‌ பெரியவர்களுக்காக காத்திருக்க 
வேண்டும்‌. அது அவர்களின்‌ கடமை. ஆனால்‌ பெரியவர்கள்‌ 
சிறியவர்களுக்காக காத்திருக்கத்‌ தேவையில்லை. அப்படி 
அவர்களை காக்க வைக்கவும்‌ கூடாது. அது தவறு. அப்படிச்‌ 
செய்தால்‌ அது தீமையையே விளைவிக்கும்‌. ஆகவே, நான்‌ 
ஸ்ரீராமனை உங்களுக்காக காத்திருக்க வைக்காமல்‌, பூஜையை 
முடித்துவிட்டேன்‌ என்றார்‌. தவறு தம்முடையதே என்ற 
மகாராஜா, அடுத்த நாளாவது தரிசனம்‌ கொடுக்குமாறு கேட்டுக்‌ 
கொண்டார்‌. 


அடுத்த நாள்‌ ஸ்ரீகளவர்‌ ஸ்னானத்திற்கு போகும்போதே மகாராஜா 
மடியுடுத்தி வந்து பூஜைக்கு அமர்ந்து கொண்டார்‌. முழுதாக 
2மணி நேரம்‌ அமர்ந்து பூஜையைக்‌ கண்டார்‌. சாஷ்டாங்கமாக 
வணங்கி, தீர்த்தத்தைப்‌ பெற்றார்‌. ஸ்ரீகீளவருக்கு மிக்க 
நன்றியினைத்‌ தெரிவித்தார்‌. தீர்த்தம்‌ கொடுக்கும்போது, ஸ்ரீகளவர்‌ 
தாம்‌ அச்சிட்ட சிறிய புத்தகத்தை மகாராஜாவிற்குக்‌ கொடுத்தார்‌. 
'மகாராஜரே, உங்கள்‌ சந்தேகத்தைப்‌ போக்க நாம்‌ மூலகீதையின்‌ 
ஸ்லோகங்களிலிருந்தே கீதாசார சங்க்ரஹம்‌ என்னும்‌ புத்தகத்தை 
எழுதியிருக்கிறோம்‌. இதை படியுங்கள்‌. இதற்குப்‌ பிறகும்‌ 
உங்களுக்கு ஏதேனும்‌ சந்தேகம்‌ இருக்குமானால்‌, அதை 
தீர்த்துவைக்க நாம்‌ எப்போதும்‌ தயாராகவே இருக்கிறோம்‌ 
என்றார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மகாராஜா மிகுந்த மகிழ்ச்சியுடன்‌, பற்பல காணிக்கைகளை 
பரிசுகளை ஸ்ரீகளவருக்கு வழங்கினார்‌. அடுத்து பல சமயங்களில்‌ 
மகாராஜா ஸ்ரீகளவரைக்‌ கண்டு தமது சந்தேகங்களைப்‌ போக்கிக்‌ 
கொண்டார்‌. இத்தகைய தைரியம்‌ கொண்டவர்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌. 
மைசூரில்‌ சீதாவிலாஸ சத்திரத்தில்‌, மூன்று மாதங்கள்‌ வரை 
தங்கியிருந்து, அனைவருக்கும்‌ குருவாக, வரும்‌ சந்தேகங்களை 
தீர்த்து வைத்தார்‌. இந்த உரைகளையே ஐந்து பாகங்களாக, 
சபாசங்க்ரஹம்‌ என்னும்‌ நூலாக அச்சிட்டு வெளியிட்டார்‌. ராஜ, 
மகாராஜர்களுக்கும்‌ சம்ஸ்காரம்‌, மரியாதை, பணிவு 
ஆகியவற்றைக்‌ கற்றுக்கொடுக்கும்‌ தைரியசாலி ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தர்‌. 

வம்சத்தை வளர்த்தார்‌ 


ஸ்ரீசத்யத்யானர்‌ அடுத்து தன்‌ பயணத்தில்‌ ஆந்திராவில்‌ கடப்பா 
என்னும்‌ ஊருக்கு வந்தார்‌. அங்கு இருந்த ஜஹாகீர்‌ 
ராமசந்திரராயர்‌ மிகப்பெரிய செல்வந்தர்‌. அரண்மனை போன்ற 
பெரியதொரு வீடு. ஆனால்‌ அவருக்கு வாரிசு இல்லை. சாத்விக, 
சதாசாரியான இவருக்கு இந்த குறை மிகப்பெரியதாக இருந்தது. 
அன்று ஸ்ரீகளவருக்கு ராமசந்திர ராயர்‌ வீட்டில்‌ பிக்ஷை 
நடைபெற்றது. காலையில்‌ பாடம்‌ முடித்து ஸ்ரீகளவர்‌ 
ஸ்னானத்திற்கு தயாரானார்‌. ராயர்‌ அங்கேயே நின்றிருந்தார்‌. 
ஸ்ரீகீளவரிடம்‌ வாரிசுக்காக வேண்டிக்‌ கொள்ளவேண்டும்‌ என்று 
எண்ணினார்‌. ஸ்ரீகளவருக்கு அது புரிந்தது. “ஸ்வாமி எனக்கு ஒரு 
வாரிசு வருவதற்கு ஆசிபுரியுங்கள்‌ என்றார்‌ ராயர்‌. ஸ்ரீகளவர்‌ 
புன்னகைத்தவாறு தன்‌ கையில்‌ இருந்த கெளபீனத்தை அவருக்கு 
அளித்தார்‌. உடன்‌ மந்திராக்ஷதையும்‌ கொடுத்து - (இனி உன்‌ 
ஆசை நிறைவேறும்‌ என்று ஆசிர்வதித்தார்‌. 


ராயருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த கெளபீனத்தை வெள்ளி 
சம்புடத்தில்‌ வைத்து பூஜித்தார்‌. ஒரு ஆண்டு முடிவதற்குள்ளேயே 
ஒரு ஆண்‌ குழந்தை பிறந்தது. வீட்டில்‌ மகிழ்ச்சி நிலவியது. 
இன்றும்‌ கடப்பாக்கு வரும்போதெல்லாம்‌, அந்த வம்சத்தினர்‌ அந்த 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





கெளபீனம்‌ இருக்கும்‌ சம்புடத்தைக்‌ காட்டுவர்‌. ஸ்ரீசத்யத்யானரின்‌ 
உடலைத்‌ தொட்ட துணிகூட ஒரு மிகப்பெரிய சன்னிதானம்‌ 
என்பதில்‌ வியப்பில்லை. ஸ்ரீசத்யத்யானரிடமிருந்து ஆசி பெற்ற 
பற்பல குடும்பங்கள்‌ வாரிசுகளைப்‌ பெற்று அவரை வணங்கி 
வருவதை இன்றும்‌ பார்க்கலாம்‌. 


சத்தி ஊரில்‌ சுதா பாடம்‌ 


பெளகாவியில்‌ இருக்கும்‌ அதணியிலிருந்து 11 மைல்‌ தூரத்தில்‌ 
இருக்கும்‌ கிராமம்‌ சத்தி. கிருஷ்ணா நதிக்கரையில்‌ இருக்கும்‌ 
இந்த ஊரில்‌ பற்பல வைஷ்ணவ குடும்பங்கள்‌ உள்ளன. சிறந்த 
தெய்வ பக்தர்கள்‌. அனைவரும்‌ பல ஆண்டுகளாக உத்தராதி 
மடத்து சிஷ்யர்கள்‌. ஸ்ரீபாதங்களவரின்‌ மேல்‌ அபாரமான பக்தி 
வைத்திருப்பவர்கள்‌. 1926ம்‌ ஆண்டு ஸ்ரீசத்யத்யானர்‌ சத்தி ஊரில்‌ 
சாதுர்மாதத்திற்கு அமர்ந்தார்‌. ஸ்ரீச்தா பாடம்‌ எடுப்பதென்று 
நிச்சயமாயிற்று. தென்னிந்தியா முழுக்க சுமார்‌ 200 பண்டிதர்கள்‌ 
ஸ்ரீசத்யத்யானரிடமிருந்து சுதா பாடத்தை கேட்பதற்கு 
வந்திருந்தனர்‌. அவரிடமிருந்து ஸ்ரீசுதா பாடம்‌ கேட்பதே ஒரு 
பெரிய பாக்கியம்‌. அதை யாரும்‌ விடுவரோ? அனேக பண்டிதர்கள்‌, 
தமது ஊரில்‌, விட்டில்‌ நடத்தி வந்த பாடசாலையின்‌ மாணவர்கள்‌ 
அனைவரையும்கூட அழைத்து வந்திருந்தனர்‌. ந பூதோ ந 
பவிஷ்யதி' என்பதற்கேற்ப அங்கு சபை கூடியிருந்தது. 


சத்தியின்‌ சாதுர்மாதத்தில்‌ துவங்கி, அதணி, ஜனாபுர, தீரதாள 
ஆகிய இடங்களில்‌ பாடம்‌ நடந்து பின்‌, ஷூர்ப்பாலயத்தில்‌ 
மங்களம்‌ நடந்தது. விடியல்‌ 5 மணிக்கு பாடம்‌ துவங்கினால்‌ 10 
மணி வரை நடந்தது. பின்‌ பூஜை, பிக்ஷை. பின்‌ மறுபடி 2 மணி 
முதல்‌ 6 மணி வரை பாடம்‌. தினமும்‌ மதியம்‌ நல்ல போஜனம்‌, 
இரவில்‌ அற்புதமான உப்புமா அல்லது வேறு சுவையான உணவு. 
ஸ்ர்சீளவரே அனைவருக்கும்‌ தன்‌ கையால்‌ பரிமாறிக்‌ 
கொண்டிருந்தார்‌. பின்னர்‌ பிரவசனங்கள்‌, சர்ச்சைகள்‌ நடந்தன. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீகளவரின்‌ சுதா பாடம்‌ ஒரு அமிர்த பானம்‌. சுவரின்‌ பக்கமாக 
கிருஷ்ணாஞ்சினத்தின்‌ மேல்‌ ஸ்ரீகளவர்‌. பக்கத்தில்‌ நியாய, 
வியாகரண, வேதாந்தாதி புத்தக மூட்டை. அவரின்‌ எதிரில்‌ 
அனைத்து பண்டிதர்களும்‌ அமர்ந்திருப்பர்‌. அவர்களுக்குக்‌ பின்‌ 
லெளகிக கிருஹஸ்தர்கள்‌, வைதிகர்கள்‌ ஆகியோர்‌ அமர்ந்து 
மகிழ்ச்சியுடன்‌ ஸ்ரீகளவரின்‌ பாடத்தை கேட்டு வந்தனர்‌. ஒரு 
ரிஷியின்‌ ஆசிரமம்‌ போன்றே இது காட்சியளித்தது. 


ஸ்ரீகளவரின்‌ எதிரில்‌ முதல்‌ இடம்‌ பாண்டுரங்கி 
கிருஷ்ணாசார்யருடையது. அவர்‌ அன்று மிகப்பெரிய பண்டிதர்‌. 
மடத்து அனைத்து பண்டிதர்களுக்கும்‌ நியாய சாஸ்திரங்களை 
சொல்லிக்‌ கொடுப்பவர்‌. அவரின்‌ கேள்வி, ஸ்ரீகளவரின்‌ பதில்‌ 
இரண்டும்‌ மிகவும்‌ அற்புதமானவை. அவருக்குப்‌ பக்கத்தில்‌ 
அக்னிஹோத்ரி ஹனுமந்தாசார்யர்‌, அக்னிஹோத்ரி 
ஸ்ரீனிவாசாசார்யர்‌, பாண்டுரங்கி ஜயாச்சார்‌, நரசிம்மாசார்‌ 
பிரப்ருத்தி ஆகியோர்‌ அமர்ந்திருந்தனர்‌. அன்றைய தினம்‌ 
அனைத்து மடங்களிலிருந்து பண்டிதர்கள்‌ வந்து 
ஸ்ரீகளவரிடமிருந்து ஸ்ரீசுதா பாடம்‌ கேட்டிருந்தனர்‌. சத்தி சுதா - 
என்பதே மடத்து வரலாற்றில்‌ ஒரு மைல்கல்லாக இருந்தது. 


இந்த வேலையில்‌ அந்த ஊர்‌ மக்களின்‌ உதவி, சிரத்தை, தியாகம்‌ 
மிகப்‌ பெரியது. அன்றைய காலத்து நரஹரிராவ்‌, கிருஷ்ணராவ்‌, 
ராவஜி, மத்வராயர்‌ ஆகியோர்‌ தம்மையே இதற்காக 
அர்ப்பணித்தனர்‌. 32 பேர்‌ கொண்ட குழு என 2 குழுக்களை 
அமைத்தனர்‌. தினமும்‌ ஒரு குழுவினர்‌ எல்லா வேலைகளையும்‌ 
செய்தனர்‌. அந்த வேலை இன்றைக்கும்‌ போற்றப்படுகின்றது. 


பின்னுக்கு சென்றவர்களை முன்னுக்கு கொண்டுவந்தார்‌ 


பிஜாபூரில்‌ ஸ்ரீகளவர்‌ சாதுர்மாதத்திற்கு அமர்ந்த சமயம்‌. 
அன்றைய சமாராதனையின்‌ சிறப்பு இன்றைய பண்டிதர்கள்‌ வரை 
பேசிக்‌ கொண்டிருக்கும்‌ விஷயம்‌. அனைத்து மதத்து 
பண்டிதர்களும்‌ வந்திருந்தனர்‌. பற்பல சாஸ்திரங்களில்‌ தாம்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பெற்ற அறிவை அனைவரும்‌ ஸ்ரீகளவரிடம்‌ காட்டி அவரின்‌ 
அருளைப்‌ பெற்று வந்தனர்‌. அப்போது நடந்த ஒரு சம்பவம்‌ 
ஸ்ரீசத்யத்யானரின்‌ சுபாவத்தை பறைசாற்றுவதாக இருக்கிறது. 


அனைவரும்‌ அவர்களின்‌ பாண்டித்யத்தை ஸ்ரீகளவரிடம்‌ 
காட்டிக்கொண்டிருந்தபோது ஒரு வயதான பிராமணர்‌ அங்கு 
வந்தார்‌. கிழிந்த உடை. முகத்தில்‌ முடி. பார்க்க யாசகன்‌ போல்‌ 
இருந்தார்‌. “என்ன படித்திருக்கிறீர்‌? என்று ஸ்ரீகளவர்‌ கேட்டார்‌. 
'எதுவும்‌ படிக்கவில்லை, ஸ்வாமி. தேவபூஜையின்‌ நான்கு 
மந்திரங்கள்‌ மட்டும்‌ தெரியும்‌. உங்களின்‌ கருணையின்‌ 
சிறப்பினை கேள்விப்பட்டு வந்திருக்கிறேன்‌. அருளுங்கள்‌' என்றார்‌ 
அவர்‌. நம்‌ மடத்தில்‌ ஏதாவது படித்தவர்களுக்கே மரியாதை. 
எதுவும்‌ படிக்காதவர்களுக்கு ஒன்றுமில்லை. போய்விடுங்கள்‌: 
என்றார்‌ ஸ்ரீகளவர்‌. 


ஆனாலும்‌ அந்த வயோதிகர்‌ மறுபடி மறுபடி வந்து ஸ்ரீகளவரை 
வணங்க, அவர்‌ ஒரு தாமிர சொம்பு எடுத்து வந்து அவரிடம்‌ 
கொடுத்து, 'இவ்வளவுதான்‌, இங்கிருந்து போய்விடுங்கள்‌' என்றார்‌. 
அடுத்த 2 நாட்கள்‌ கழித்து மறுபடி அவர்‌ வந்து 'மகாஸ்வாமி. 
நான்‌ வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன்‌. என்‌ 
மனைவியையும்‌ கூட்டி வந்தேன்‌. திரும்பிப்‌ போவதற்கு 
பணமில்லை. உங்கள்‌ கருணையை வேண்டி வந்திருக்கிறேன்‌. 
தயவு செய்து அருளுங்கள்‌ என்றார்‌. 


ஸ்ரீகளவருக்கு கோபம்‌ வந்தது. 'மூர்க்கனே. நான்‌ சொன்னேனே? 
இந்த மடத்தில்‌ வித்வாம்சர்களுக்கு மட்டுமே மரியாதை. 
ஞானசூன்யனான உனக்கு எதுவும்‌ இல்லை' என்று இன்னொரு 
தாமிர சொம்பினைக்‌ கொடுத்து அனுப்பினார்‌. ஆனால்‌ அடுத்த 
நாள்‌ மறுபடி அதே பிராமணர்‌ வந்து அதே கதையை கூறினார்‌. 


ஸ்ரீகளவர்‌: 'புரந்தரதாசரின்‌ கதையில்‌ வரும்‌ பிராமணரைப்‌ போல 
நீயும்‌ விடாமல்‌ அடம்‌ பிடிக்கிறாய்‌. சரி இந்தா. இது ஒரு 
வேதாந்தத்தின்‌ விஷயம்‌. இந்த வித்வத்சபையில்‌ இந்த 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





விஷயத்தைப்‌ பற்றி விவாதம்‌, எதிர்வாதம்‌ செய்து 
வாக்யார்த்தத்தை செய்‌. அப்போதே, மற்றவர்களுக்கு செய்ததைப்‌ 
போல உனக்கும்‌ மரியாதை' என்றார்‌. 


பிராமணன்‌: 'மகாஸ்வாமி, நான்‌ ஒன்றும்‌ படித்தவனல்ல. 
மிகப்பெரிய பண்டிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை 
என்னிடம்‌ கொடுக்கிறீர்களே?'. 


ஸ்ரீகளவர்‌: 'அதெல்லாம்‌ வேண்டாம்‌. இது என்‌ ஆணை. துவக்கு'. 


உடனே அந்த பிராமணன்‌ முகத்திலிருந்து, வேதாந்தத்தின்‌ கங்கா 
பிரவாகமே ஆயிற்று. தக்க ஆதாரங்களுடன்‌, நியாய 
தர்க்கங்களின்‌ பிரபல சூத்திரங்களுடன்‌, வியாகரணங்களின்‌ 
விவரங்களுடன்‌ மிகத்‌ துல்லியமாக விளக்க, சபையில்‌ இருந்த 
அனைத்து மகாமகா பண்டிதர்கள்‌ அனைவரும்‌ வியப்பில்‌ 
ஆழ்ந்திட சொல்லி முடித்தார்‌. 


தனது இந்த சொற்பொழிவை முடித்து அந்த பிராமணர்‌, 
ஸ்ரீசத்யத்யானருக்கு ஒரு நீண்ட நமஸ்காரத்தை செய்தார்‌. 
ஸ்ர்களவர்‌ அவரை தமது அருகிலேயே அமர்த்திக்‌ கொண்டார்‌. 
சபையினரைப்‌ பார்த்து கூறினார்‌. இதோ பாருங்கள்‌. இவர்‌ என்‌ 
நண்பர்‌. என்னுடன்‌ இளமையில்‌ நியாய வேதாந்தங்களை 
படித்தவர்‌. நிறைந்த குடம்‌. இவரின்‌ இந்த திறமையை 
வெளிக்காட்டுவதற்கே நான்‌ இவருடன்‌ இந்த நாடகத்தை 
ஆடினேன்‌ என்று கூறி அவருக்கு நல்ல தக்ஷிணை, 
மரியாதைகளைக்‌ கொடுத்தார்‌. 


இத்தகைய விசித்திர சம்பவங்கள்‌, ஸ்ரீசத்யத்யானரின்‌ 
வாழ்க்கையில்‌ அங்கங்கு பல இடங்களில்‌ காணக்‌ கிடைக்கிறது. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





விலங்குகளின்‌ மேலும்‌ பாசத்தைப்‌ பொழிந்தார்‌ 


அன்றைய ஸ்ரீமடத்தின்‌ பயணம்‌ ஒரு கிராமமே பயணிப்பது போல்‌ 
இருந்தது. நூற்றுக்கும்‌ மேற்பட்ட மாணவர்கள்‌. மாட்டு வண்டியில்‌ 
போகும்போதே அவர்களுக்கு பாடம்‌ எடுக்கும்‌ பண்டிதர்கள்‌ 
உடன்‌ அவர்களது குடும்பங்கள்‌. நூற்றுக்கும்‌ மேற்பட்ட பசுக்கள்‌ 
அவற்றின்‌ கன்றுக்குட்டிகள்‌. முன்னால்‌ இரு பெரும்‌ யானைகள்‌. 
அதில்‌ ரோமா என்ற ஆண்‌ யானை ஒன்று. ரோமாக்கு மதம்‌ 
பிடித்தால்‌ அதை கட்டுப்படுத்துவதே கடினமாக இருந்தது. ஒரு 
முறை அப்படி நடந்தபோது, மாவுத்தன்‌ அதன்‌ தலைமேல்‌ ஏறி 
அங்குசத்தால்‌ குத்தினான்‌. மிகவும்‌ கோபம்கொண்ட ரோமா, 
அவனை தூக்கி தூரப்போட்டது. மிதிக்கவும்‌ சென்றது. இதைக்‌ 
கேள்விப்பட்ட ஸ்ரீசத்யத்யானர்‌ வெளியில்‌ வந்தார்‌. 'ரோமா, என்ன 
இது? ஏன்‌ இப்படி செய்கிறாய்‌? என்று அதட்டினார்‌. திடீரென்று 
யானை சாந்தமடைந்தது. மாவுத்தனை விட்டுவிட்டு, அவரிடம்‌ 
வந்து தும்பிக்கையை தூக்கி வணங்குவது போல்‌ செய்தது. 


இன்னொரு சம்பவம்‌. அந்தக்‌ காலத்தில்‌ ஸ்ரீமடத்தில்‌ கர்ஜுரி 
என்னும்‌ பெயரில்‌ ஒரு சமையல்காரர்‌ இருந்தார்‌. எப்போதும்‌ 
துடுக்குத்தனமாக இருப்பவர்‌. ஒரு நாள்‌, விளையாட்டிற்காக, 
ரோமாவிற்கு, ஒரு தேங்காயை உடைத்து அதில்‌ சுண்ணாம்பினை 
தடவி சாப்பிடக்‌ கொடுத்தான்‌. ஆனால்‌ ரோமா அதை முகர்ந்து 
பார்த்து, தூர எறிந்துவிட்டது. அடுத்த நாள்‌, மக்கள்‌ கூட்டத்தின்‌ 
நடுவே, கர்ஜுரியை அடையாளம்‌ கண்டுகொண்ட ரோமா, அவரை 
பிடித்து தன்‌ காலுக்கிடையே போட்டு, மிதிக்கச்‌ சென்றது. 
அதைக்கண்ட ஸ்ரீசத்யத்யானர்‌ “ரோமா! ஸ்ரீராமனின்‌ சேவைக்காக 
வந்த இடத்தில்‌, பிராமணஹத்யா செய்யப்போகிறாயா? என்று 
அதட்ட, ரோமா அவரை விட்டுவிட்டது. 


ஸ்ரீபாதங்களின்‌ அருளே கர்ஜுரிக்கு மறுவாழ்வு கொடுத்தது. 
ரோமா ஒரு யானையானாலும்‌ ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ அபாரமான 
பக்தி வைத்திருந்தது. சுமார்‌ 1916ம்‌ ஆண்டு. முதலாம்‌ உலகப்போர்‌ 
நடந்து வந்த சமயம்‌. இந்தியாவிலும்‌ ஆங்கிலேயர்கள்‌ பல 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





இடங்களில்‌ / அரசுகளில்‌ பலவிதமான உதவிகளை 
கோரியிருந்தனர்‌. அப்போது ஸ்ரீமடம்‌ தஞ்சாவூரில்‌ முகாம்‌ 
போட்டிருந்தது. அப்போது யாரோ ஒருவர்‌ அருகிலிருந்த 
ஆங்கிலேய அதிகாரியிடம்‌, ஸ்ரீமடத்தில்‌ அதிகமான செல்வம்‌ 
இருக்கிறது என்று கூறிவிட்டார்‌. அவர்களும்‌ இத்தகைய 
செல்வத்தை நாம்‌ அபகரிக்கலாம்‌ என்று தமது மேலதிகாரிகளிடம்‌ 
கூறினர்‌. 


ஸ்ரீமடத்தில்‌ நவராத்திரி உற்சவம்‌ மிகச்‌ சிறப்பாக 
கொண்டாடப்பட்டது. தங்க மண்டபத்தில்‌ வேதவியாசரை அமர்த்தி 
பூஜை நடைபெற்றது. அந்த அலங்காரங்களை எடுக்கவே நான்கு 
நாட்கள்‌ தேவைப்பட்டன. அந்த சமயத்தில்‌ சரியாக ஆங்கிலேய 
அதிகாரிகள்‌, மோட்டார்‌ சைக்கிளில்‌ ஏறி ஸ்ரீமடத்திற்கு வந்தனர்‌. 
அன்றைய திவானான கல்லாபுர ஜயாசாசார்யரைக்‌ கண்டு 
உங்கள்‌ ஸ்வாமி யார்‌? அவரை நாங்கள்‌ பார்க்கவேண்டும்‌: 
என்றனர்‌. “ஸ்வாமிஜி ஸ்ரீரங்கப்பட்டணத்து அரசரை பார்க்கச்‌ 
சென்றிருக்கிறார்‌. நீங்கள்‌ நாளை வாருங்கள்‌ என்று சொல்லி 
அவர்களை அனுப்பிவிட்டனர்‌. பயத்துடன்‌ ஸ்ரீகளவரிடம்‌ சென்று 
இதைப்‌ பற்றி கூறினர்‌. ஸ்ரீமடத்து வைபவங்களை நேரில்‌ கண்ட 
அந்த சிப்பாய்கள்‌, அன்றிரவே மறுபடி அங்கு வந்து அந்த 
செல்வங்களை எடுத்துச்‌ செல்ல திட்டமிட்டனர்‌. அதன்படி 
வந்தேவிட்டனர்‌. 


ஸ்ர்சத்யத்யானர்‌ பயப்படவில்லை. ஸ்ரீராமரின்‌ பூஜைப்பெட்டியை 
மட்டும்‌ பாதுகாக்குமாறு சிஷ்யர்களிடம்‌ கூறினார்‌. ஒரு 
சால்வையைப்‌ போர்த்திக்கொண்டு, ரோமாவிடம்‌ வந்தார்‌. 
யானையின்‌ காலில்‌ கட்டியிருகும்‌ சங்கிலியை அவிழ்க்குமாறு 
மாவுத்தனிடம்‌ கூறினார்‌. யானைக்கு ஒரு கிலோ அரிசி, பல 
தேங்காய்களை தின்னக்‌ கொடுத்தார்‌. அதன்‌ நெற்றியில்‌ மஞ்சள்‌ 
குங்குமத்தை ஸ்ரீகளவரே தடவினார்‌. 


ரோமா, நீ இதுவரை ஸ்ரீராமனின்‌ சேவையை மிகவும்‌ அற்புதமாக 
பக்தியுடன்‌  செய்திருக்கிறாய்‌. ஸ்ரீராமசந்திரனின்‌ செல்வம்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





அபகரிக்கப்படும்‌ சந்தர்ப்பம்‌ வந்திருக்கிறது. நீயே இப்போதும்‌ 
அந்த செல்வத்தை காக்க வேண்டும்‌' என்று யானையை 
சுதந்திரமாக விட்டுவிட்டார்‌. மரியாதையான சேவகனைப்‌ போல, 
ரோமா உடனடியாக வேலையில்‌ இறங்கியது. ஒரு பெரிய 
மரக்கிளையை பறித்து, தும்பிக்கையில்‌ வைத்து, யாரையும்‌ 
ஸ்ரீமடத்தில்‌ நுழையாதவாறு வாயிலில்‌ காவல்‌ காத்தது. அதே 
சமயத்தில்‌ ஆங்கிலேய சிப்பாய்கள்‌ வந்தனர்‌. யானை அவர்களை 
பயமுறுத்தியது. அவர்கள்‌ பயந்து, தங்கள்‌ வாகனங்களை 
அங்கேயே விட்டுவிட்டு, உயிர்‌ பயத்தில்‌ ஓடிவிட்டனர்‌. 


ஸ்ரீசத்யத்யானரின்‌ அபாரமான கருணை 


ஸ்ரீமடம்‌ தனது பயணத்தில்‌ கும்பகோணம்‌ போகும்போது நடந்த 
ஒரு சம்பவம்‌. அந்த நகரம்‌ வெகு தூரத்தில்‌ இருந்தது. 
வழியெல்லாம்‌ காடு, வயல்வெளிகள்‌. ஸ்ரீகளவரின்‌ வண்டி 
முன்னே சென்றுவிட்டது. பின்னர்‌ வந்து மாட்டு வண்டிகள்‌, 
மாலை ஆவதற்குள்‌ ஊர்‌ போகவேண்டுமென்று நான்‌ முந்தி, நீ 
முந்தியென்று போட்டி போட்டுக்கொண்டு வேகமாகச்‌ சென்றன. 
அப்போது ஒரு வண்டி ஒரு பள்ளத்தில்‌ சிக்கிக்கொண்டது. 
அதற்குள்‌ முழு இருட்டு ஆகிவிட்டது. ஸ்ரீமடத்து பசுக்களைக்‌ 
கண்டு பக்கத்து காட்டிலிருந்து ஒரு சிறுத்தை தாவி வந்தது. ஒரு 
கன்றுக்குட்டியை இழுத்துச்‌ சென்றுவிட்டது. 


மற்ற அனைவரையும்‌ கூடாத்திற்கு உடனே அனுப்புவதில்‌ 
ஸ்ரீகீளவர்‌ குறியாக இருந்தார்‌. தினமும்‌ ஸ்ரீராமனின்‌ பூஜைக்கு 
பால்‌ கொடுக்கும்‌ ஒரு பசுவின்‌ கன்றினை சிறுத்தை இழுத்துச்‌ 
சென்றதை ஸ்ரீகளவர்‌ அறிந்தார்‌. மிகவும்‌ வருத்தம்‌ கொண்டார்‌. 
அந்த கன்றினை சிறுத்தை எங்காவது அடித்துப்‌ போட்டிருக்கும்‌, 
அந்த உடலைக்‌ கொண்டு வாருங்கள்‌ என சிலரை காட்டிற்குள்‌ 
அனுப்பினார்‌. மறுநாள்‌ காலையில்‌ அவர்கள்‌ அந்த உடலைக்‌ 
கொண்டு வந்தனர்‌. விரக்தி சிகாமணிகளான ஸ்ரீகளவர்‌ அந்த 
கன்றின்‌ உடலைக்‌ கண்டு துக்கம்‌ கொண்டார்‌. அதற்கு 
செய்யவேண்டிய காரியங்களை செய்தார்‌. அன்று மாலை வரை 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





உபவாசம்‌ இருந்து, அந்த கன்றின்‌ தாய்க்கு சிறப்பு உணவுகளைக்‌ 
கொடுத்து, அதை தடவிக்கொடுத்து ஆறுதல்‌ அளித்தார்‌. 


ஸ்ர்சத்யத்யானரின்‌ 'சர்வபூதேஷு அனுகம்பதே விற்கு - அபாரமான 
கருணைக்கு இதைவிட வேறு உதாரணம்‌ வேண்டுமா? 


குருகள்‌ காட்டிய கருணை 


மகாராஷ்டிரத்தில்‌ ஒரு சிறிய கிராமம்‌ வர்கேடி. அங்கு ஒரு 
ஏழை பிராமண குடும்பம்‌. அண்ணன்‌ பிரத்யும்னாசார்யர்‌. தம்பி 
நரசிம்மாசார்யர்‌. பிரத்யும்னாசார்யர்‌ வாலிப வயதினர்‌. 
சம்ஸ்கிருதம்‌, வேத, நியாய, வியாகரணத்தை படிப்பதற்கு ஆசை. 
தமது தூரத்து உறவினரான ஏரி ராகவாச்சார்யரிடம்‌ வியாகரணம்‌ 
படித்துக்‌ கொண்டிருந்தார்‌. மிகவும்‌ வயதான ராகவாசார்யருக்கு 
மேற்கொண்டு பாடம்‌ சொல்லமுடியவில்லை. அவரது நண்பரான 

பரோடாவில்‌ சம்ஸ்கிருத பாடசாலையில்‌ பேராசிரியராக 
இருக்கும்‌ ஜனாபுர ஆசார்யரிடம்‌ சென்று படிக்குமாறு இவரிடம்‌ 
கூறினார்‌. 


பிரத்யும்னாசார்யரும்‌ பரோடா வந்து வியாகரணத்தின்‌ சிறந்த 
கிரந்தங்களை படிக்கத்‌ துவங்கினார்‌. சிராவண மாதம்‌ வந்தது. 
பரோடா மகாராஜா, அந்த வித்யாலயத்தில்‌ படிக்கும்‌ 
மாணவர்களுக்கு தேர்வுகள்‌ நடத்தி, சாஸ்திர வேதாந்த 
வியாகரணங்களில்‌ தேர்ச்சி பெறுபவர்களுக்கு பரிசுகளைக்‌ 
கொடுத்து வந்தார்‌. அந்த சபைக்கு தென்னிந்தியாவிலிருந்து 
கெளடகேரி வெங்கண்ணாசார்யர்‌ வந்திருந்தார்‌. 
பிரத்யும்னாசார்யரின்‌ வியாகரண விளக்கங்களைக்‌ கேட்டு 
வியப்படைந்தார்‌. 


பிரத்யும்னாசார்யர்‌ அவரிடம்‌ “எனக்கு வேதாந்தம்‌ படிக்க மிகவும்‌ 
ஆசையாக இருக்கிறது. எங்கே, யாரிடம்‌ படிக்கவேண்டும்‌? 
என்றபோது, அவர்‌ 'இதற்கு சரியான இடம்‌, ஸ்ரீமத்‌ உத்தராதி 
மடத்தில்‌, ஸ்ரீபாதபுத்ரரான கொர்லஹள்ளி சேதுராமாசார்‌. அவர்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





அனைத்து சாஸ்திரங்களில்‌ சிறந்த பண்டிதர்‌. பண்டித சக்ரவர்த்தி 
என்றும்‌ சொல்லலாம்‌. அவரிடம்‌ சுத்தமான வேதாந்த 
அறிவினைப்‌ பெறுவதற்கு நான்கு திசைகளிலிருந்தும்‌ பல்வேறு 
மாணவர்கள்‌ தினந்தோறும்‌ வருகின்றனர்‌. 


நானும்‌ ஆண்டில்‌ 3-4 மாதங்கள்‌ அவரிடம்‌ இருந்து படித்துவிட்டு 
வருகிறேன்‌. நான்‌ இங்கிருந்து ராய்ச்சூர்‌ வழியாக ஆத்கூருக்குச்‌ 
செல்கிறேன்‌. நீயும்‌ என்னுடன்‌ வா. அவருக்கு அறிமுகம்‌ 
செய்வித்து, நீ படிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன்‌' என்றார்‌. 
பிரத்யும்னாசார்யருக்கு மிகவும்‌ மகிழ்ச்சி. உடனே ஒப்புக்கொண்டு 
புறப்பட்டார்‌. மூன்று நாட்களுக்குப்‌ பிறகு ஆத்கூர்‌ வந்தனர்‌. 
ஸ்ரீசத்யதீர தீர்த்தர்‌, சேதுராமாசாரிடம்‌ வந்தனர்‌. மகாராஷ்டிரத்தை 
சேர்ந்தவர்‌. மிகவும்‌ புத்திசாலி. வேதாந்தம்‌ படிப்பதற்கு 
விரும்புகிறான்‌. அதற்காக இங்கு கூட்டி வந்திருக்கிறேன்‌' என்றார்‌. 


பிரத்யும்னாசார்யருக்கு, ஸ்ரீசத்யதீரர்‌ மகாபாஷ்யத்தையும்‌, 
ஸ்ரீசேதுராமாசார்‌ (பின்னர்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ ஆனார்‌) 
வேதாந்தத்தையும்‌, கின்னாள்‌ ஜயாசார்யர்‌ (பிறகு ஸ்ரீசத்யஞான 
தீர்த்தர்‌ ஆனார்‌) பிற கிரந்தங்களையும்‌ கற்றுக்‌ கொடுத்தனர்‌. 
அப்போது மடத்தில்‌ தொட்டபள்ளாபுரத்தின்‌ கோவிந்த 
கிருஷ்ணாசார்‌ இருந்தார்‌. அவர்‌ வயதில்‌ மூத்தவர்‌. மிகப்பெரிய 
பண்டிதர்‌. ஆனால்‌, ஸ்ரீசேதுராமாசார்யரின்‌ வகுப்புகளுக்கு 
பிடித்தும்‌ பிடிக்காமலும்‌ வந்து அமர்ந்திருந்தார்‌. (இந்த 
விஷயங்களை அந்த வகுப்பில்‌ கூடப்‌ படித்த 
தொட்டபள்ளாபுரத்தின்‌ வாசுதேவாச்சார்‌, வரகேடி நரசிம்மாசார்யர்‌ 
அவர்களே தமது புத்தகத்தில்‌ எழுதியிருக்கின்றனற்‌. 


இதற்கு ஏற்பாடு செய்த கெளடகேரி வெங்கண்ணாசார்யர்‌, 
வியாசராஜ மடத்தை சேர்ந்தவர்‌. ஆனால்‌, ஸ்ரீசத்யத்யானர்‌ 
அனைத்து மடத்து சிஷ்யர்களுக்கும்‌ பாடம்‌ எடுத்துவந்தார்‌. 
அனைத்து மடங்களும்‌ தங்கள்‌ சிஷ்யர்கள்‌ மூலம்‌ வளர 
வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ கொண்டவர்‌. மாத்வ சமாஜத்தில்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





இன்று காணக்கிடைக்கும்‌ வித்யா பரம்பரையை, 20ம்‌ 
நூற்றாண்டில்‌ வளர்த்தெடுத்த கங்கோத்ரி, ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌. 


இரவு உணவிற்கு மதியமே நைவேத்தியம்‌ 


திருப்பதியின்‌ கீழ்‌ இருக்கும்‌ திருச்சானூர்‌. பத்வாவதிதேவியின்‌ 
க்ஷேத்திரம்‌. சுகாசார்யரின்‌ ஆசிரமம்‌. பத்ம சரோவரம்‌. இது 
ஸ்ரீசத்யத்யானரின்‌ கார்ய க்ஷேத்திரம்‌. ஸ்ரீசத்யபராக்ரம தீர்த்தர்‌ 
தமது சிஷ்யரான காஞ்சி சுப்பாராவ்‌ மூலமாக இங்கு மத்வ 
சித்தாந்த ஒன்னாஹினி சபையைக்‌ கட்டியிருக்கிறார்‌. இது 
துவங்கி தற்போது 125 ஆண்டுகளும்‌ மேல்‌ ஆகியிருக்கிறது. 
ஸ்ரீசத்யத்யானர்‌ இங்கு சம்ஸ்கிருத பாடசாலையை துவக்கி, பல 
சம்ஸ்கிருத பண்டிதர்களை நியமித்து, நூற்றுக்கும்‌ மேற்பட்ட 
மாணவர்கள்‌ தங்கி படிப்பதற்கான ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்‌. 
அவரும்‌ இங்கு வசித்திருக்கிறார்‌. கிரந்தங்களின்‌ பாட 
பிரவசனங்களை செய்திருக்கிறார்‌. காலையில்‌ மூலராமனின்‌ 
பூஜை பின்னர்‌ தீர்த்த பிரசாதம்‌ என நடைபெற்றிருந்த சமயம்‌. 


அன்று ஒரு நாள்‌ மாலை. அனைவருக்கும்‌ இரவு உணவு 
தயாராகி இருக்கிறது. பண்டிதர்‌ பாண்டுரங்கி கிருஷ்ணாசார்யர்‌ 
மிகவும்‌ மூத்தவர்‌. தலைமை ஆசிரியர்‌. ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ 
படிக்கும்‌ அனைவரும்‌, இவரிடம்‌ நியாய சாஸ்திரங்களை 
படித்துவந்தனர்‌. இரவில்‌ பாண்டுரங்கி ஆசார்யரே நைவேத்தியம்‌ 
செய்யும்‌ வழக்கம்‌. தாமே முதலில்‌ அமர்ந்து உண்பதும்‌ வழக்கம்‌. 
அன்றும்‌ அதுபோலவே நடந்தது. ஸ்ரீகளவர்‌ பந்தியில்‌ 
அனைவரையும்‌ மெதுவாக உண்ணுமாறு உபசரித்து வந்திருந்தார்‌. 
10-20 மாணவர்கள்‌ அமர்ந்திருந்தனர்‌. ஆனால்‌ சிலர்‌ அங்கு 
வந்திருக்கவில்லை. 


அவர்களை ஸ்ரீகளவர்‌ அழைத்தார்‌. ஏன்‌ நீங்கள்‌ சாப்பிட 
வரவில்லை என்று கேட்டபோது - சிலர்‌, வயிறு சரியில்லை, 
பசிக்கவில்லை என்று வெவ்வேறு காரணங்களைக்‌ கூறினர்‌. 
ஆனால்‌ அதெல்லாம்‌ பொய்‌ என்று ஸ்ரீகளவருக்குத்‌ தெரிந்தது. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





நிஜமான காரணத்தைக்‌ கூறுங்கள்‌ என்றார்‌. அப்போது 
தாத்தாசார்யர்‌ என்பவர்‌ வாயைத்‌ திறந்தார்‌. “ஸ்வாமி, நாங்கள்‌ 
நல்ல ஆசாரமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம்‌. 
அப்படியிருக்கும்போது, பூஜ்ய பாண்டுரங்கி ஆசார்யரின்‌ 
நைவேத்தியத்தை எப்படி ஸ்வீகரிப்பது? நமக்கு சரிப்படவில்லை. 
ஆகவே வரவில்லை என்றனர்‌. ஸ்ரீகளவர்‌ சிரித்தார்‌. அவர்களுக்கு 
திராட்சை, பாதாம்‌ போன்றவற்றை அளித்தார்‌. பிரியத்துடன்‌ பேசி 
உண்ண வைத்து அனுப்பினார்‌. 


அடுத்த நாள்‌ பூஜையில்‌ நைவேத்திய சமயம்‌. ஸ்ரீகளவர்‌ திவானை 
அழைத்தார்‌. வெள்ளி பாத்திரத்தில்‌ அரிசி, பருப்பினை கொண்டு 
வந்து வைக்குமாறு கூறினார்‌. மகா நைவேத்தியத்துடன்‌ இந்த 
தானியங்களையும்‌ றைவேத்தியம்‌ செய்தார்‌. மாணவர்களை 
அழைத்து கூறினார்‌. மாலை சமையலின்‌ நைவேத்தியத்தை 
இப்போதே செய்துவிட்டோம்‌. இன்றிலிருந்து மாலை 
சமையலுக்கான நைவேத்தியம்‌ காலையிலேயே நடைபெறும்‌. 
இதையே சமைத்து பரிமாறுவோம்‌. மறுபடி இன்னொரு 
நைவேத்தியம்‌ மாலையில்‌ தேவையில்லை என்றார்‌. 


ஸ்ரீகளவருக்கு மாணவர்களின்‌ மேல்‌ இருக்கும்‌ அபிமானம்‌, அன்பு 
இவற்றைக்கண்டு அனைவரும்‌ வியப்படைந்தனர்‌. மாணவர்கள்‌ 
தங்கள்‌ தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டனர்‌. அன்றிலிருந்து 
இதே நைவேத்திய வழக்கம்‌ இன்று வரை தொடர்கிறது. இது 
ஸ்ரீசத்யத்யானரின்‌ மாணவர்கள்‌ மேல்‌ இருக்கும்‌ அன்பு, 
பரிவினைக்‌ காட்டுகிறது. 


சிஷ்யனின்‌ நலனுக்காக பகிஷ்காரத்தை அகற்றினார்‌ 


மதராஸ்‌ திருவல்லிக்கேணியில்‌ உத்தராதி மடம்‌. ஸ்ரீசத்யத்யானர்‌ 
அங்கு சம்ஸ்கிருத பாடசாலையை துவக்கினார்‌. உடுப்பியின்‌ 
ஸ்ரீ.பி.பி.லக்ஷ்மி நாராயண உபாத்யாயரை அங்கு தலைமை 
ஆசிரியராக நியமித்தார்‌. ஸ்ரீமடத்து பஞ்சாங்க நிர்ணயம்‌, அந்த 
மடத்தில்‌ பாட பிரவசனங்கள்‌ ஆகியவற்றை இவர்‌ பார்த்துக்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





கொண்டிருந்தார்‌. ஒருமுறை ஸ்ரீசத்யத்யானர்‌ தமது பயணத்தில்‌ 
மதராஸ்‌ வந்தார்‌. மடத்திலேயே தங்கினார்‌. இரவு ஓய்வில்‌ 
இருக்கும்போது, உபாத்யாயா அவர்கள்‌ ஸ்ரீகளவரின்‌ அருகில்‌ 
வந்து காலைப்‌ பிடித்துவிடத்‌ துவங்கினார்‌. இவர்‌ 
ஸ்ரீசத்யத்யானரின்‌ வித்யா சிஷ்யர்‌. அவரிடமே நியாய வேதாந்த 
முதலான அனைத்தையும்‌ படித்தவர்‌. சிறந்த பண்டிதர்‌. 
அன்பிற்கும்‌ பாத்திரரானவர்‌. 


அன்றிரவு ஸ்ரீகளவரின்‌ பாதசேவை செய்தபோது, அவரின்‌ 
கண்களில்‌ கண்ணீர்‌. ஸ்ரீகளவர்‌ பார்த்தார்‌. என்ன பிரச்னை? ஏன்‌ 
அழுகிறாய்‌? என்றார்‌. அதற்கு உபாத்யாயா அவர்கள்‌ - ஸ்வாமி. 
என்‌ மனைவிக்கு காச நோய்‌ வந்து, மிகவும்‌ முற்றிய நிலையில்‌ 
இருக்கிறது. அதை இனி தீர்க்கமுடியாது என்கின்றனர்‌ 
மருத்துவர்கள்‌. எங்களுக்கு இன்னும்‌ சிறிய வயது. என்ன 
செய்வதென்று தெரியவில்லை என்றார்‌. 'இங்கு மிக பிரபலமான 
மருத்துவர்‌ யார்‌? அவரிடம்‌ காட்டினாயா? அவர்‌ பெயர்‌ என்ன? 
மருத்துவத்திற்கு எவ்வளவு பணம்‌ தேவை? என்று கேட்டார்‌ 
ஸ்ரீகளவர்‌. 


‘இங்கு ஒருவர்‌ இருக்கிறார்‌. வெளிநாட்டில்‌ படித்த மருத்துவர்‌. 
மிகவும்‌ திறமைசாலி. அவரிடம்‌ காட்டினால்‌ நோய்‌ சரியாகும்‌ 
என்று அனைவரும்‌ சொல்கின்றனர்‌. ஆனால்‌ அவரைப்‌ பார்க்க 
நேரமே கிடைப்பதில்லை. அவர்‌ மாத்வரே. ஆனால்‌ அவர்‌ 
கலப்புத்‌ திருமணம்‌ செய்துகொண்டதால்‌, அவரை ஒதுக்கி 
வைத்திருக்கிறார்கள்‌. ஆகையால்‌ அவரிடம்‌ நான்‌ இன்னும்‌ 
போகவில்லை என்றார்‌ உபாத்யாயர்‌. அடுத்த நாள்‌, ஸ்ரீகளவர்‌ 
திவானை அந்த மருத்துவரிடம்‌ அனுப்பினார்‌. ஸ்ரீகளவரின்‌ 
ஆணை. மடத்துக்கு வருமாறு அவரிடம்‌ கூறினார்‌. அந்த 
மருத்துவர்‌ பயந்தார்‌. ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள்‌. அதனால்‌ 
அங்கு போனால்‌ என்ன பிரச்னை வருமோ என்று பயந்தார்‌. 
ஆனாலும்‌ ஸ்ரீகளவரின்‌ ஆணைக்கேற்ப மடத்திற்கு வந்து அவரை 
விழுந்து வணங்கி அமர்ந்தார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீகளவர்‌ பேசினார்‌. மருத்துவரே. நீங்கள்‌ மத்வ சித்தாந்தத்திற்கு 
எதிராக நடந்ததால்‌, ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்கள்‌. இது உண்மை. 
ஆனால்‌, என்‌ சிஷ்யனின்‌ மனைவிக்கு காச நோய்‌ வந்திருக்கிறது. 
அதை நீங்கள்‌ சரிசெய்யவேண்டும்‌. எவ்வளவு செலவு ஆனாலும்‌ 
பரவாயில்லை. உங்களுக்கு நான்‌ மந்திராக்ஷதை தருவேன்‌. ஒரு 
பண்டிதரின்‌ பாட பிரவசனங்கள்‌ தடையின்றி நடக்க இந்த உதவி 
அவசியம்‌. இதை செய்யுங்கள்‌' என்றார்‌. மருத்துவரும்‌ அதற்கு 
ஒப்புக்கொண்டு, ஓரிரண்டு மாதங்களில்‌ சிறந்த மருத்துவத்தை 
செய்து, அந்த நோயை குணப்படுத்தினார்‌. அதன்பின்‌ பல 
வருடங்கள்‌ அந்தப்‌ பெண்மணி வாழ வகைசெய்தார்‌. 


ஸ்ரீசத்யத்யானரின்‌ இந்த கருணையை, பண்டிதர்‌ லக்ஷ்மி 
நாராயண உபாத்யாயர்‌ இறுதிவரை மறக்கவேயில்லை. தமக்காக 
பகிஷ்காரத்தையே ரத்து செய்த இத்தகைய குருவைப்‌ பெற நான்‌ 
என்ன தவம்‌ செய்தேனோ என்று அரற்றினார்‌. 


ஸ்ரீசத்யபிரமோதரை அரவணைத்த ஸ்ரீசத்யத்யானர்‌ 


ஸ்ரீசத்யபிரமோதர்‌ ஆசிரமம்‌ வாங்கி 15 நாட்களே ஆகியிருந்தன. 
28 வயதிலேயே உத்தராதி மடத்து பீடம்‌ அவரை இருகை நீட்டி 
அழைத்திருந்தது. ஸ்ரீமடத்தில்‌ ஸ்ரீசத்யத்யானரின்‌ பார்வையில்‌ 
உருவான பற்பல பண்டிதர்கள்‌ இருந்தனர்‌. மடத்தின்‌ பொருளாதார 
நிலை சரியில்லை. மடத்து விவகாரங்கள்‌ இன்னும்‌ சரிவர 
புரியவில்லை.  இதைப்பற்றியே சிந்தித்தவாறு இருந்தார்‌ 
ஸ்ரீசத்யபிரமோதர்‌. 


பயணத்தில்‌ கோணன தம்பிகே வந்தார்‌. அடுத்த மாதம்‌ மலகேட 
போகவேண்டும்‌. அனைத்து மகா பண்டிதர்கள்‌ முன்னிலையில்‌ 
ஸ்ரீமன்‌ நியாயசுதா அனுவாதம்‌ செய்யவேண்டும்‌. இதே 
நினைவில்‌ விடியல்‌ மூன்று மணி வரை புத்தகங்களை 
படித்தவாறு இருந்தார்‌. தூங்கவே இல்லை. 


சம்ஸ்தானத்தின்‌ நிலையை சிந்திந்திருந்தார்‌. எதிரில்‌ யாரோ 
நின்றதைப்‌ போல இருந்தது. காலில்‌ பாதுகை. கையில்‌ தண்டம்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





தேஜஸ்வியான யதிகள்‌. தங்க வண்ணம்‌. கண்ணை ௯ூசும்‌ 
ஒளிவெள்ளம்‌. உற்றுப்‌ பார்த்தார்‌. ஸ்ரீசத்யத்யானர்‌. பயந்துபோன 
ஸ்ரீசத்யபிரமோதர்‌, ஸ்ரீசத்யத்யானரை வணங்கினார்‌. இது நிஜமா 
கனவா என்று சந்தேகம்‌. 


ஸ்ரீசத்யத்யானர்‌ பேசினார்‌. எப்போதும்‌ சம்ஸ்தானத்தைப்‌ பற்றி, 
பாட பிரவசனங்களைப்‌ பற்றிய கவலை வேண்டாம்‌. நான்‌ அடுத்த 
50 ஆண்டு காலம்‌ உன்னுடனேயே இருப்பேன்‌. உன்‌ காலத்தில்‌ 
சம்ஸ்தானம்‌ பொற்காலம்‌ என்று அழைக்கப்படும்‌. பாட 
பிரவசனங்கள்‌ தடையின்றி நடக்கும்‌. உனக்கு வரும்‌ அனைத்து 
தடைகளும்‌ தூர விலகும்‌. என்‌ பரிபூர்ண ஆசி அருள்‌ உனக்கு 
இருக்கிறது' என்றார்‌. ஸ்ரீசத்யபிரமோத தீர்த்தருக்கு மகிழ்ச்சி / 
வியப்பு ஏற்பட்டது. தமது மனஒட்டத்தை புரிந்துகொண்டு 
அதற்கேற்ப ஆசிர்வதித்த மகாகுருகளை வணங்கினார்‌. கண்‌ மூடி 
திறப்பதற்குள்ளேயே உருவம்‌ மறைந்தது. அன்று ஏற்பட்ட 
நம்பிக்கையே அடுத்த 5௦ ஆண்டு காலம்‌ சாம்ராஜ்யத்தை 
ஆள்வதற்கு உறுதுணையாக இருந்தது என்று ஸ்ரீசத்யபிரமோதர்‌ 
அடிக்கடி கூறுவார்‌. ஸ்ரீசத்யத்யானர்‌ கூறிய வாக்கே 
உண்மையாயிற்று. அவரின்‌ ஆசியே இவரைக்‌ காத்தது. 
ஸ்ரீசத்யபிரமோதரின்‌ உன்னத்திக்கு காரணமாயிற்று. 


த்யானரின்‌ ஆணை பிரமோதரால்‌ நிறைவேற்றம்‌ 


திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில்‌ உத்தராதி மடத்திற்கு 
விசேஷ மரியாதை இருக்கிறது. தேவஸ்தான அதிகாரிகள்‌ 
வாத்திய வைபவங்களுடன்‌ மடத்து பீடாதிபதியை தரிசனத்திற்கு 
வரவேற்பார்கள்‌. ஸ்ரீகளவர்‌ வெங்கடேசனுக்கு நைவேத்தியம்‌, 
மங்களாரத்தி செய்வார்‌. ஸ்ரீனிவாசனுக்கு அர்ப்பித்த 18முழ 
வேட்டி, விலையுயர்ந்த பட்டு சேஷ வஸ்திரங்கள்‌ ஆகியவற்றை 
ஸ்ரீகள்வருக்கு சமர்ப்பிப்பர்‌. 


அது ஆசிரமம்‌ பெற்றபிறகு ஸ்ரீசத்யபிரமோதரின்‌ முதல்‌ திருப்பதி 
யாத்திரை. ஸ்ரீனிவாசனின்‌ தரிசனம்‌ ஆனபிறகு பீதாம்பரத்தை 
ஸ்ரீசத்யபிரமோதருக்கு அர்ப்பித்தனர்‌. அதனை வாங்கி பக்கத்தில்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





இருந்த சிஷ்யனின்‌ கையில்‌ கொடுத்தார்‌. வாத்திய இசை முழங்க 
ஸ்ர்களவரை ஸ்ரீமடத்திற்கு அனுப்பி வைத்தனர்‌. அன்றைய 
வைபவம்‌, ஸ்ரீனிவாசனின்‌ தரிசனம்‌ ஆகியவற்றை நினைத்தவாறு 
அன்று இரவு அமர்ந்திருந்தார்‌. திடீரென்று கண்ணெதிரில்‌ 
ஸ்ரீசத்யத்யானரின்‌ திவ்ய உருவம்‌. ஸ்ரீசத்யபிரமோதர்‌ 
சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார்‌. ஸ்ரீசத்யத்யானரே பேசத்‌ 
துவங்கினார்‌. அது உலகத்தைக்‌ கட்டிக்காக்கும்‌ ஸ்ரீனிவாசனின்‌ 
சேஷ வஸ்திரம்‌. மடத்திற்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய கெளரவம்‌ 
அது. நீங்கள்‌ விரக்திசாலியானாலும்‌, அந்த வஸ்திரத்தை உடலில்‌ 
போர்த்திக்‌ கொள்ளவேண்டும்‌. அப்படியே மடித்து 
வைத்துவிடவேண்டாம்‌' என்றார்‌. ஸ்ரீகளவர்‌ திடுக்கிட்டார்‌. உடனே 
சென்று ஸ்ரீனிவாசனின்‌ சேஷ வஸ்திரத்தை போர்த்திக்‌ 
கொண்டார்‌. அன்றிலிருந்து இன்றுவரை அந்த மகா வஸ்திரத்தை 
ஸ்ரீகளவர்‌ உடலில்‌ போர்த்திக்‌ கொள்ளும்‌ வழக்கம்‌ வந்திருக்கிறது. 
இது ஸ்ரீதியானரின்‌ ஆணை. 


ஸ்ரீசத்யத்யானரின்‌ கிரந்த செல்வம்‌ 


ஸ்ரீசத்யத்யானர்‌ ஒரு ஞான களஞ்சியம்‌. அவரது தலை ஒரு 
கிரந்தத்தின்‌ நூலகம்‌. அவரது நினைவுத்திறன்‌ அபாரமானது. 
த்வைத, அத்வைத, விசிஷ்டாத்வைத, பெளத்த, சார்வாக, ஜைன, 
வல்லப, நிம்பார்க, சைதன்ய, ஷாக்த, சைவ, இதிஹாஸ, புராண, 
பாஷ்ய, டீகா, டிப்பணிகள்‌ முதலான ஆயிரக்கணக்கான 
கிரந்தங்களில்‌ எந்த விஷயம்‌, எந்த பக்கங்களில்‌, எந்த பத்தியில்‌ 
எங்கு வந்திருக்கிறது, முன்னர்‌ என்ன இருக்கிறது, பின்னர்‌ எப்படி 
சொல்லியிருக்கின்றனர்‌ என்று அனைத்தையும்‌ விரல்‌ நுனியில்‌ 
வைத்திருந்தார்‌. 


யாராவது வந்து சந்தேகம்‌ கேட்டால்‌, அந்தப்‌ புத்தகத்தை 
வரவழைத்து, குறிப்பிட்ட பக்கம்‌, பத்தியைப்‌ பார்க்குமாறு சொல்லி, 
அவரையே படிக்கச்‌ சொல்லி, சந்தேகத்தை தீர்த்து 
வைத்துவிடுவார்‌. அனைத்து கிரந்தங்களிலும்‌ பக்கங்களிலும்‌, 
அவர்‌ சிகப்பு மசியால்‌ அடிக்கோடிட்டு, தன்‌ கையெழுத்தினால்‌ 
அதற்கு பதில்‌ / எதிர்கருத்து ஆகியவற்றை எழுதிவிடுவார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பாற்கடலைக்‌ கடைந்து அன்று அமிர்தம்‌ வந்ததைப்‌ போல, 
ஸ்ரீசத்யத்யானரின்‌ சிந்தனை, படித்தல்‌, பாடம்‌ எடுத்தல்‌ ஆகிய 
செயல்களினால்‌ பற்பல கிரந்தங்கள்‌ தத்வாமிருதங்களாகத்‌ 
தோன்றின. இந்த கிரந்த செல்வமானது நமது அனைவரின்‌ 
பாக்கியமே ஆகும்‌. 


சிவில்‌ ஸ்யூட்‌ 


இது ஸ்ரீசத்யத்யானரின்‌ அற்புத கிருதி. இதை படித்தால்‌ போதும்‌, 
நியாயாம்ருதத்தை கரைத்துக்‌ குடித்ததைப்‌ போல ஞானம்‌ 
வந்துவிடும்‌. இதைப்‌ படித்தவன்‌ - உலகத்தில்‌ உள்ள அனைத்து 
அறிவுஜீவிகளும்‌, பரதேவதைகளும்‌ கேட்கும்‌ கேள்விகளுக்கு 
பதில்‌ அளிக்க வல்லவன்‌ ஆகிறான்‌. அவர்களை வாத, 
வாக்யார்த்தங்களில்‌ வெல்லும்‌ தகுதியை பெறுகிறான்‌. 
அனைத்திற்கும்‌ மேலாக, வேத சாஸ்திர உபநிஷத்களுக்கு 
சரியான, சந்தேகங்கள்‌ இல்லாத, சுத்தமான ஞானத்தை 
பெறுகிறான்‌. இதர கிரந்தங்களை எப்படி படிக்க வேண்டும்‌ 
என்னும்‌ அறிவைப்‌ பெறுகிறான்‌. ஸ்ருதி, சூத்ரங்களை பொருள்‌ 
கொள்ளும்‌ வழிமுறையை அறிகிறான்‌. 


நீதிமன்றத்தில்‌ நீதிபதிக்கு எதிராக, வாதி வக்கீல்‌, பிரதிவாதி 
வக்கீல்‌, சாட்சிகள்‌ எப்படி பேசவேண்டும்‌, குறுக்குக்‌ கேள்வி, 
விசாரணைகள்‌, ஆதாரங்களின்‌ தகவல்கள்‌, சாட்சிகளை கேள்வி 
கேட்பது, இறுதித்‌ தீர்ப்பு என இந்த வழிமுறையிலேயே வேதாந்த 
தத்வ விசாரங்களை இங்கு விவரித்திருக்கிறார்‌. இந்தப்‌ புத்தகம்‌ 
ஜந்து பாகங்களாக வெளிவந்திருக்கிறது. இந்த வழக்கு 
சம்யமனிபுரத்தில்‌ யமதர்மராஜனின்‌ தலைநகர்‌) நீதிமன்றத்தில்‌, 
நீதிபதியான யமதர்ம ராஜரின்‌ முன்னிலையில்‌ நடக்கிறது. 
வழக்கு பதிந்தவர்‌ விஷ்ணுதாசாசார்யர்‌. பிரதிவாதி - கங்காதர 
சாஸ்திரிகள்‌. வாதியின்‌ வக்கீல்‌ - மாதவதாசர்‌. பிரதிவாதியின்‌ 
வக்கீல்‌ - ஹரிஹரஷர்மா. இப்படியான ஒரு அற்புதமான 
பின்னணியில்‌ எழுதப்பட்ட காவியம்‌ இது. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





வாதியான விஷ்ணுதாசாசார்யர்‌, தமது வழக்கில்‌ கூறும்‌ 
விஷயங்கள்‌: 

1. வாதி, வைதிக ஆஸ்திக சமாஜத்தின்‌ பிரதிநிதியாகி, 
நீதிமன்றத்தின்‌ ஆணையைப்‌ பெற்று, இந்த வழக்கை தாக்கல்‌ 
செய்திருக்கிறார்‌. 

2. நீதிமன்றத்தின்‌ ஆணையைப்‌ பெற்று கங்காதர சாஸ்திரிகள்‌ 
அத்வைத சமாஜத்தின்‌ பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்‌. 


வைதிக மதத்தின்‌ தத்‌ வங்கள்‌ 


பிராமணன்‌ முதலான வர்ணங்கள்‌, பிரம்மசாரி முதலான 
ஆசிரமங்கள்‌, யக்ஞ யாகாதி செயல்கள்‌, தேவதைகள்‌, பிராமணரே 
முதலான ஜீவர்கள்‌, கங்காதி தீர்த்தங்கள்‌, ஸ்வர்க்காதி லோகங்கள்‌, 
புண்ய பாவங்கள்‌, இந்த பரந்த உலகம்‌ - இவை அனைத்தும்‌ 
சத்தியமே / உண்மையே. இவை பொய்‌ அல்ல. விஷ்ணு 
சர்வோத்தம, சர்வக்ஞ, அனந்தகல்யாண குணபரிபூர்ண, 
ஜீவனிடமிருந்து வேறுபட்டவன்‌ - என்கிற இந்த ஞானமே 
மோட்சத்திற்கான வழி. இந்த தத்‌ வங்கள்‌ அனைத்தும்‌ 
வேதங்களில்‌, வேதார்த்தமான பிரம்மசூத்திரங்களில்‌, 
பகவத்கீதையில்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனால்‌ 
அனைவரும்‌ இவற்றையே பின்பற்ற வேண்டும்‌ என்பது தவிர்க்க 
முடியாதது. 


அப்படியிருக்கையில்‌ கெளடபாதரின்‌ சிஷ்யரான சங்கராச்சார்யர்‌, 
பெளத்த மதத்திற்கு வைதிக மதம்‌ என்று பெயர்‌ ஜட்டி, 
த்வைதத்தை நிராகரிப்பதற்கு அதை அத்வைதம்‌ என்று பெயரிட்டு 
அனைவருக்கும்‌ உபதேசித்து வருகிறார்‌. அதற்காக அவர்‌ 

'விஷ்ணு சர்வோத்தமன்‌ அல்ல. உலகம்‌ பொய்‌. ஜீவ பிரம்மரின்‌ 
ஜக்யம்‌ - இந்த ஞானமே மோட்சத்திற்கு வழி' என்று கூறி, 
அவர்கள்‌ நாசம்‌ அடைவது மட்டுமல்லாமல்‌, மற்றவர்களையும்‌ 
நாசம்‌ செய்கின்றனர்‌. ஆகையால்‌ நீதிபதி இந்த விஷயத்தை 
தெளிவாக்க வேண்டும்‌ என்று 25.3.1928 அன்று 
விஷ்ணுதாசாசார்யர்‌ வக்கீல்‌ மாதவதாசரின்‌ மூலமாக வழக்கு 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பதிவு செய்தார்‌. 


இதற்கு எதிராக, பிரதிவாதி வக்கீல்‌ தமது பதிலை பதிவு செய்தார்‌. 
வாதி கூறியது அனைத்தும்‌ பொய்‌. பிரதிவாதியின்‌ மதம்‌ 
அனாதியிலிருந்து வந்திருக்கிறது. அத்வைதமே வைதிகம்‌. நாம்‌ 
கூறியதே வேதார்த்தம்‌ என்று வாதிட்டனர்‌. 


இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது, இரு பக்கத்தாரும்‌ 
தத்தம்‌ வாதங்களை நிரூபிப்பதற்காக உதாரணங்களை கூற 
ஆரம்பித்தனர்‌. வாதி பிரதிவாதிகளின்‌ விவாதம்‌, அவர்களின்‌ 
அபிப்ராயங்களை வாதித்தல்‌ - இதுவே 01055 examination 
எனப்படுகிறது. அப்போது வாதி தனது அபிப்ராயத்திற்கு ஏற்ப, 
பிரதிவாதியின்‌ அனைத்து கேள்விகளுக்கும்‌ பதில்‌ அளித்தவாறு, 
பிரதிவாதியின்‌ அபிப்ராயத்தை நிராகரிக்கிறான்‌. இந்த இரண்டு 
பக்க வக்கீல்களின்‌ வாதத்தைக்‌ கேட்டு, நீதிபதி தனது தீர்ப்பினை 
வழங்குகிறார்‌. 


இதே வழிமுறையில்‌, ஒரு நாடகத்தின்‌ போக்கில்‌, ஒரு 
நீதிமன்றத்தில்‌ நடந்த வழக்கினைப்‌ போலவே, இங்கு 
எழுதியிருக்கிறார்‌ ஸ்ரீகளவர்‌. நீதிமன்றத்தின்‌ செயல்பாடுகள்‌, 
வழிமுறைகள்‌ என அனைத்தையும்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌ எப்படி 
அறிந்திருக்கிறார்‌ என்பதை இதிலிருந்து அறியலாம்‌. கூடவே 
அவரின்‌ நடை, அவற்றை தாமே எதிர்கேள்வி கேட்கும்‌ விதம்‌, 
அதற்கு பதில்‌ அளிக்கும்‌ விதம்‌, அவர்‌ ஏற்கனவே படித்த 
ஆயிரமாயிரம்‌ கிரந்தங்களின்‌ ஞானம்‌ - என அனைத்தும்‌ இங்கே 
தெரிய வருகிறது. 

சிவில்‌ சூட்டின்‌ முதல்‌ பாகத்தில்‌ ஜகத்‌ சத்யத்வ விஷயங்கள்‌ 
வருகின்றன. பொய்‌ என்று சொல்வதற்கு அவர்‌ உதாரணம்‌ 
கொடுக்கும்‌ ஸ்ருதி, சூத்ர வாக்கியங்களை இங்கு தெளிவாக 
விளக்குகிறார்‌. அடுத்த பாகத்தில்‌ ஜீவ பிரம்மரின்‌ பேதம்‌ 
எப்போதும்‌ இருக்கின்றன என்பதை ஸ்ருதியில்‌ எப்படி 
சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை விளக்குகிறார்‌. அத்வைதிகள்‌ 
ஜீவ பிரம்மரின்‌ ஐக்யத்திற்காக கொடுக்கும்‌ ஸ்ருதி 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





வாக்கியங்களை ஆதாரங்களுடன்‌ நிராகரிக்கிறார்‌. அனைத்து 
ஆதாரங்களுக்கும்‌ சந்திசபேதே சர்வாகமா: என்று பேதங்களையே 
சொல்கின்றன என்று அவற்றை நிராகரிக்கிறார்‌. 


இதற்கு அடுத்த பாகத்தில்‌ பரமாத்மனின்‌ குணபரிபூர்ணத்வத்தை 
விளக்குகிறார்‌. நிர்குணத்வம்‌ எப்படி இருக்கிறது என்று 
சொல்கிறார்‌. அவற்றின்‌ உள்‌ அர்த்தத்தை தசுக்ஷ்மமாக 
விளக்குகிறார்‌. முதல்‌ நான்கு பாகங்களில்‌ அத்வைதிகள்‌ 
சொல்லும்‌ விஷயங்களை வேத, சூத்ர, கீதைகளுக்கு எதிராக 
இருக்கிறது என்றும்‌ எப்படி தவறான பொருளைத்‌ தருகிறது 
என்றும்‌ சொல்லி, அந்த மதம்‌ அவைதிக மதம்‌ என்று 
நிரூபிக்கிறார்‌. ஆகையாலேயே, விக்ஞானபிக்ஷு முதலானவர்கள்‌ 
இதை பிரச்சன்ன பெளத்த மதம்‌ என்று இதை அழைத்தனர்‌. 
சூன்யவாதம்‌ மற்றும்‌ நிர்குணவாதங்களில்‌ எந்த பேதமும்‌ 
இல்லை என்பதை மிகவும்‌ தெளிவாக விளக்குகிறார்‌. இங்கு 
நீதிபதியின்‌ தீர்ப்பும்‌ ஆதாரபூர்வமாக, மிகச்சிறந்த நடையில்‌ 
இருக்கிறது. சுமார்‌ 800 பக்கங்களைக்‌ கொண்ட மிகப்பெரிய 
கிரந்தம்‌ இது. கன்னடம்‌, சம்ஸ்கிருதம்‌, இந்தி, மராத்தி, தமிழ்‌, 
தெலுங்கு, ஆங்கிலம்‌ ஆகிய மொழிகளில்‌ இது 
மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்திருக்கிறது. 


ஸ்ரீகளவர்‌ பாதபூஜைகளுக்கு போகும்போது அவரவரின்‌ 
பேசுமொழியில்‌ இந்தப்‌ புத்தகத்தைக்‌ கொடுத்து படிக்குமாறு 
கூறியிருக்கிறார்‌. இப்படி த்வைத மதத்தின்‌ பிரசாரத்தை 
புத்தகங்களின்‌ மூலமாகவும்‌ வீடுவீடுகளில்‌ செய்திருக்கிறார்‌ 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌. 


சபாசார சங்கிரஹ (த்வைத சித்தாந்தத்தின்‌ வைஜயந்தி) 


மைசூர்‌ முதலான நாட்டின்‌ முக்கிய நகரங்களில்‌ மக்கள்‌ கேட்டும்‌ 
சந்தேகங்களுக்கு ஸ்ரீசத்யத்யானர்‌, வேத சாஸ்திர 
பிரமாணங்களுடன்‌ சரியான பதில்களை தந்துகொண்டிருந்தார்‌. 
சன்யாசிகள்‌ தமது தத்வ பிரசாரத்திற்காக அனைத்து தரப்பட்ட 
மக்களுடன்‌ தொடர்பில்‌ இருக்கவேண்டும்‌. அனைவரின்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சந்தேகங்களையும்‌ போக்கவேண்டும்‌. அனைத்தையும்‌ படித்திருக்க 
வேண்டும்‌. இவை அனைத்தையும்‌ இந்த கிரந்தத்தில்‌ நாம்‌ 
காணலாம்‌. 5 பாகங்களில்‌ மொத்தம்‌ 5000 பக்கங்களைக்‌ கொண்ட 
விஷயமுள்ள புத்தகம்‌ இது. சாமான்யரின்‌ கேள்விகள்‌, 
சந்தேகங்கள்‌, அதற்கு ஸ்ரீகளவரின்‌ பதில்கள்‌ என அற்புதமான 
தகவல்கள்‌ இந்தப்‌ புத்தகத்தில்‌ உள்ளன. 


முதல்‌ பாகத்தில்‌ ஸ்னான, சந்த்யா, மடி விழுப்பு, காதி அணிவது, 
தேவர்‌, ஸ்வர்க்கம்‌, நரகம்‌, புண்ய, பாவம்‌ ஆகிய விஷயங்களைக்‌ 
குறித்த கேள்விகள்‌ அதற்கு ஸ்ரீகளவரின்‌ பதில்கள்‌ உள்ளன. 
அடுத்த பாகங்களில்‌ மூல பகவத்கீதையிலிருந்தே த்வைத 
சித்தாந்தத்தின்‌ அனைத்து பிரமேயங்களை நிரூபித்தவாறு 
அவற்றைப்‌ பற்றி வரும்‌ சந்தேகங்களையெல்லாம்‌ நிவர்த்தி 
செய்கிறார்‌. அனைத்திற்கும்‌ மூல கீதையின்‌ ஸ்லோகத்தின்‌ 
மூலமாகவே பதில்‌ அளிக்கிறார்‌. இங்கு வராத விஷயங்களே 
இல்லை. எழுதாத பிரமேயமே இல்லை. கேட்காத கேள்விகளே 
இல்லை. சொல்லாத பதில்களே இல்லை. இது அனைத்தையும்‌ 
உள்ளடக்கிய ஒரு அற்புத கிருதி. இதனை நன்றாகப்‌ படித்து 
அறிந்தவருக்கு தாத்விக உலகில்‌ எந்தவொரு விஷயத்திலும்‌ 
அஞ்ஞானமே இருப்பதில்லை. 


பஞ்சாங்க நிர்ணயம்‌ 


பஞ்சாங்கத்தின்‌ விஷயத்தில்‌ இருக்கும்‌ வேறுபாடுகளை களைந்து, 
அனைவரும்‌ தத்தம்‌ காரியங்களை செய்வதற்கு ஏற்ப ஒரு 
சித்தாந்தத்தை தயாரித்தார்‌. அதற்கு பின்புலமாக பேராசிரியர்‌ 
லத்தூ அப்புமாஸ்தர ஜேரே, ஷோலாபுரத்தின்‌ தேவ 
ஆகியவர்களை சேர்த்து, நிறைகுறைகளை நன்றாக ஆராய்ந்து, 
கரண கிரந்தங்களை நிர்ணயம்‌ செய்தார்‌. இதை நிர்ணயம்‌ 
செய்தபிறகு இதற்கு அனைவரின்‌ ஒப்புதலும்‌ வரட்டும்‌ என்று 
ஒரு பெரிய ஜோதிட சம்மேளத்தை கூட்டுவதற்கு நிச்சயித்தார்‌. 


மஹாராஷ்டிரா, கர்னாடகா, ஆந்திரா என அனைத்து 
பகுதிகளிலிருந்தும்‌ வருவதற்கு தார்வாட்‌ சரியாக இருக்கும்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





என்று எண்ணி அங்கேயே சம்மேளத்தைக்‌ கூட்ட நினைத்தார்‌. 
அகில பாரத அளவில்‌ அனைத்து ஜோதிடர்களையும்‌ 
வரச்சொல்லி அழைப்பு விடுத்தார்‌. வரும்‌ மக்களுக்கு அனைத்து 
ஏற்பாடுகளையும்‌ செய்தார்‌. இன்றைய வித்யாரண்ய மேல்நிலைப்‌ 
பள்ளியின்‌ உள்ளரங்கத்தில்‌ இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடூ செய்தார்‌. 
இந்தியாவின்‌ அனைத்து பகுதிகளிலிருந்தும்‌ சுமார்‌ 200 
ஜோதிடர்கள்‌ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தனர்‌. அந்த நிகழ்ச்சியில்‌ 
எடுத்த புகைப்படங்களிலிருந்தே இந்த விஷயங்கள்‌ தெரிய 
வருகின்றன. 


அகமதாபாத்‌, பரோடா, மும்பை, ஷோலாபுரம்‌, காசி, ப்ரயாகை, 
ஹொசரட்டி, சுரபுரம்‌, உடுப்பி, மங்களூரு, மைகர்‌, பெங்களூரு, சதார, 
புனே, இந்தூர்‌, கானபுர ஆகிய இடங்களிலிருந்து ஜோதிடர்கள்‌ 
வந்திருந்தனர்‌. பற்பல பிரபல தர்மசாஸ்திர பண்டிதர்களும்‌ 
வந்திருந்தனர்‌. அனைத்து கர்மங்களை பின்பற்றுவதற்கு சூர்ய 
சித்தாந்த பஞ்சாங்கத்தை பின்பற்ற வேண்டுமா அல்லது த்ருக்‌ 
கணித பஞ்சாங்கமா என்பது 600 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து 
வரும்‌ விவாதம்‌. இதில்‌ ஜோதிட மற்றும்‌ தர்மசாஸ்திர ஆகிய 
இரண்டின்‌ சம்பந்தமும்‌ வருகிறது. மூன்று நாட்கள்‌ வரை வாத 
விவாதங்கள்‌ நடைபெற்றன. இறுதியில்‌ ஸ்ரீசத்யத்யானரின்‌ 
முடிவின்படி, அனைத்து பண்டிதர்‌ ஜோதிடர்களும்‌ ஒன்றுகூடி ஒரு 
முடிவுக்கு வந்தனர்‌. 


நித்யகர்மானுஷ்டங்களுக்கு சூர்ய சித்தாந்த பஞ்சாங்கத்தை 
பின்பற்ற வேண்டும்‌. விவாக, உபநயன, யாத்திரை, உற்சவம்‌, 
பயணம்‌, கிரகணம்‌, ஜாதகம்‌, உதயாஸ்தங்களுக்கு த்ருக்‌ கணித 
பஞ்சாங்கம்‌ பயன்படுத்த வேண்டும்‌ என்று முடிவெடுத்தனர்‌. 
அதன்படியே அன்றிலிருந்து உத்தராதி மடத்து பஞ்சாங்கமும்‌ 
வெளிவந்து, அதில்‌ இந்த இரு சித்தாந்தங்களின்‌ விஷயங்களும்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி பஞ்சாங்கத்தின்‌ விஷயத்திலும்‌ 
அனைவரையும்‌ ஒரு முடிவுக்கு ஒப்புக்கொள்ளச்‌ செய்தார்‌. 
அதையே நடைமுறைக்கும்‌ கொண்டு வந்தார்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பின்னர்‌ சக 1787 (38 ஆண்டுகளுக்குப்‌ பின்‌, பிரயாகையில்‌ நடந்த 
கும்பமேளா காலத்தில்‌, கும்ப பர்வத்தை நிர்ணயம்‌ செய்வதற்கு 
வந்த அனைத்திந்திய பண்டித ஜோதிடர்கள்‌ சபையில்‌, கடபாத்ரி 
ஸ்வாமிகள்‌, த்வாரகா, பதரீ, புரி சங்கராசார்யர்‌, பண்டித ராஜேந்திர 
சாஸ்திரிகள்‌, கிரிதர ஷர்மா சதுர்வேதிகள்‌ மற்றும்‌ புகழ்பெற்ற 
பண்டிதர்கள்‌ அனைவரும்‌ சேர்ந்து, ஸ்ரீசத்யத்யானர்‌ கொடுத்த 
முடிவினையே அங்கீகரித்து, அதையே பின்பற்றுவது என்று 
தீர்மானித்தனர்‌. இதிலிருந்து ஸ்ரீசத்யத்யானரின்‌ மகிமை சரியாகப்‌ 
புரிகிறது. 


பிருந்தாவன பிரவேசம்‌ 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌, 7௦ வயது வரை மனித கண்களுக்கு 
தெரிந்தும்‌, 3௦ ஆண்டுகள்‌ ஸ்ரீமத்‌ உத்தராதி மடத்து 
பீடாதிபதியாகவும்‌ இருந்து, மத்வமதத்தின்‌ பொற்காலத்தை நிறுவி, 
பாரதிய சனாதன வைதிக தர்மத்தை நிறுவி, காப்பாற்றி, 
மேம்படுத்தி, பின்‌, பண்டராபுரத்தில்‌ பாண்டுரங்கனின்‌ பவித்ர 
க்ஷேத்திரத்தில்‌, சந்திரபாகா நதிக்கரையில்‌ சக 1864 தேதி 24.3.1942 
சைத்ர சுத்த சப்தமி மாலை 5 மணிக்கு ஸ்ரீமூலராம திக்விஜய 
ராமரை நினைத்தவாறு ஸ்ரீஹரியின்‌ பாதாரவிந்தங்களை 
அடைவதற்கு வைகுண்ட பிரயாணம்‌ மேற்கொண்டார்‌. 
ஸ்ர்சத்யத்யான என்னும்‌ சூரியன்‌ இந்த உலகின்‌ வேலைகளை 
முடித்து அஸ்தமனமாகியது. ஸ்ரீகளவரின்‌ சிஷ்யர்கள்‌ 
அனைவரும்‌ பண்டரிபுரத்திற்கு விரைந்தனர்‌. மகாபண்டிதர்‌ 
அனந்தகிருஷ்ண சாஸ்திரிகள்‌ கண்ணீருடன்‌ : 


அத்யதாரா நிராதாரா நிராலம்பா சரஸ்வதி | 
பண்டிதா: கண்டிதா: சர்வே சத்யத்யானே திவங்கதே || 


என்று ஸ்தோத்திரம்‌ செய்தார்‌. 


பப்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீசத்யத்யானர்‌ இயற்றிய கிரந்தங்களின்‌ அறிமுகம்‌ 
1. கீதா ப்ரதி பதார்த்த சந்திரிகா (400 பக்கங்கள்‌) 


பாரதம்‌ முழுவதிலும்‌ கீதையின்‌ பிரசாரம்‌ இருக்கிறது. ஆனால்‌ 
கீதையின்‌ ஸ்லோகங்களின்‌ சரியான பொருளை விவரிப்பது 
மிகவும்‌ கடினம்‌. கீதையின்‌ சித்தாந்தமே மத்வமதம்‌. இங்கு 
பகவத்கீதையின்‌ ஒவ்வொரு ஸ்லோகத்தின்‌ பொருளை 
விளக்கியிருக்கிறார்‌. மத்வ சித்தாந்தத்திற்கு பொருத்தமான 
பொருளை அறிய விரும்புவர்களுக்கு இது மிகச்சரியான கிரந்தம்‌ 
ஆகும்‌. ஒவ்வொரு ஸ்லோகத்தின்‌, ஒவ்வொரு சொல்லின்‌ 
பொருளையும்‌ இங்கு விவரித்திருப்பதால்‌, இதற்கு கீதா 
பிரதிபதார்த்த சந்திரிகா என்று பெயர்‌ வைத்திருக்கிறார்‌. இது 
மிகவும்‌ பயன்படக்கூடிய புத்தகம்‌. அங்கங்கு சிறப்பு 
விளக்கங்களும்‌ உள்ளன. 


2. கீதா சார சங்க்ரஹ (50 பக்கங்கள்‌) 


ஜீவ, ஜகத்‌ மற்றும்‌ உலகத்தை படைத்த ஜனார்த்தனன்‌ இந்த 
மூன்று தத்‌ வங்களுக்கும்‌ பொருத்தமான, இன்று மூன்றுக்கும்‌ 
சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்களை தொகுத்து, அவற்றை 
விவரித்திருக்கிறார்‌. மொத்த கீதையின்‌ சாரத்தையும்‌ இங்கு 
கொடுத்திருக்கிறார்‌. மத்வமதத்தின்‌ பிரமேயங்களுக்கு இணையாக, 
இங்கு கீதையின்‌ மூல ஸ்லோகங்களின்‌ உதாரணத்துடன்‌, அந்த 
பிரமேயங்களும்‌ நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. 


3. கீதா லேகன மாலா: 


லோகமான்ய திலகரின்‌ கீதா ரகசியத்தில்‌ உள்ள அனைத்து 
விஷயங்களையும்‌ மற்றும்‌ அதன்‌ எதிர்கருத்துகளையும்‌ 
கண்டனம்‌ செய்து, ஸ்ரீகளவர்‌ மத்வசித்தாந்த சுதாகர என்னும்‌ 
மாதப்‌ பத்திரிக்கையில்‌ நீண்ட விளக்கங்களை கொடுத்து வந்தார்‌. 
மராத்தியில்‌ உள்ள மிகச்‌ சிறந்த கிரந்தம்‌ இது. நவீன கால 
மக்களின்‌ அனைத்து கேள்விகளுக்கும்‌ இதில்‌ பதில்‌ உள்ளது. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





4. பஸ்மதாரண நிஷேத ததா ஊர்த்வபுண்ட்ர தாரணம்‌ (150 
பக்கங்கள்‌) 


ஸ்ரீகளவர்‌ கயாவில்‌ இருந்தபோது, அங்கிருந்த நரஹரிகிரிஷர்மா 
என்னும்‌ சன்யாசி ஒருவர்‌ ஊர்த்வ புண்ட்ரத்தை நிராகரித்து ஒரு 
கட்டுரை எழுதியிருந்தார்‌. ஸ்ரீகளவர்‌ அந்த கட்டுரையை 
முழுவதுமாக கண்டனம்‌ செய்து, இந்தி மற்றும்‌ சம்ஸ்கிருதத்தில்‌ 
இந்தப்‌ புத்தகத்தை எழுதினார்‌. 


சைவர்‌, வீரசைவர்‌, அத்வைதிகள்‌ செய்யும்‌ பஸ்ம தாரணம்‌, லிங்க 
தாரணம்‌ ஆகியவை வேத சாஸ்திரத்திற்கு எதிரானவை. 
இதுமட்டுமல்லாமல்‌, சங்கர திக்விஜயத்தின்‌ மற்றும்‌ 
சங்கராசார்யரின்‌ உரைகளை உதாரணம்‌ கொடுத்து, சங்கராசார்யர்‌ 
அனைவரையும்‌ பஸ்மம்‌ தரிக்குமாறு சொல்லவில்லை என்று 
சொல்லி, மேலும்‌ அதை நிராகரித்துள்ளார்‌. ஸ்வயம்‌ அவரே 
ஊர்த்வ புண்ட்ரம்‌ மட்டுமே தரித்திருந்தார்‌ என்பதை அவரது 
சொற்களிலிருந்தே நிரூபித்தார்‌. பிராமணர்கள்‌ ஊர்த்வ 
புண்ட்ரத்தை மட்டுமே தரிக்கவேண்டும்‌. 18 புராண மற்றும்‌ 
அனைத்து ஸ்ருதிகளில்‌ ஊர்த்வ புண்ட்ர, த்வாதச நாம மற்றும்‌ 
முத்ராதாரணம்‌ ஆகியவற்றைப்‌ பற்றிய ஆதாரங்கள்‌ 
அனைத்தையும்‌ இந்தப்‌ புத்தகத்தில்‌ தொகுத்து 
விளக்கியிருக்கிறார்‌. 


5. சுதர்சன மஹத்வ (50 பக்கங்கள்‌). 


தப்த முத்ரா தாரணை மற்றும்‌ பஞ்ச முத்திரைகளின்‌ தாரணம்‌ 
ஆகியவற்றின்‌ சிறப்புகளை, அதற்கான ஆதாரங்களுடன்‌ 
விளக்கியிருக்கிறார்‌. தப்தமுத்திரையை அனைவரும்‌ தத்தம்‌ 
குருகளிடமிருந்து பெற வேண்டும்‌. அதை ஸ்வீகரிக்காத தேகம்‌ 
எந்தவொரு காரியத்திற்கும்‌ தகுதியுடையது அல்ல என்று 
தெரிவிக்கிறார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





6. த்வைத தரிசனம்‌ (80 பக்கங்கள்‌) 


பல மதத்தவர்கள்‌ த்வைதத்தை கண்டிப்பதற்காக எடுத்த பல 
ஸ்ருதி வாக்கியங்களை இங்கே தொகுத்து, அவை வேத 
புருஷனுக்கு எப்படி எதிரானது என்று இங்கு விளக்கி, அவற்றிற்கு 
பிரமாண சுத்தமான பொருளை விளக்கியிருக்கிறார்‌. 'அயமாத்மா 
பிரம்மா, ப்ரே அவ்யயே சர்வ ஏகீபவந்தி, 'தத்வமஸி' ஆகிய 
அனைத்து ஸ்ருதிகளின்‌ விஷயங்களையும்‌ இங்கே விவரிக்கிறார்‌. 


7. த்வைத சித்தாந்த விசார (250 பக்கங்கள்‌) 


1848ம்‌ ஆண்டு க்ஷய சம்வத்சரத்தில்‌ பெளகாவியில்‌ துவங்கிய 
கிரந்த மாலை இது. அந்த ஆண்டு அங்கு நடந்த மத்வ சித்தாந்த 
அபிவிருத்தி காரிணி சபையில்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌ செய்த 
வாக்யார்த்தங்களின்‌ மற்றும்‌ பிரவசனங்களின்‌ தொகுப்பு இது. 
அப்போது செய்த ஸ்ரீமன்‌ நியாயசுதா மங்களத்தின்‌ சாரமும்‌ 
இதுவே. பின்னர்‌ இது ஒரு மாதப்‌ பத்திரிக்கையில்‌ ஸ்ரீகளவரின்‌ 
பிரவசன தொகுப்பாக வரத்‌ துவங்கியது. ஹொசள்ளி 
நாராயணாசார்யர்‌ மற்றும்‌ பாங்க்ரி தாத்தாசார்யர்‌ ஆகியோர்‌ 
இதை தொகுத்து வெளியிட்டனர்‌. 


சங்கராசார்யர்‌ மற்றும்‌ அவருக்கு அடுத்து வந்த டிப்பணிகாரர்கள்‌, 
வித்யாரண்யர்‌ சங்கர திக்விஜயத்திலும்‌ வேத உபநிஷத்‌, 
சூத்திரங்கள்‌ ஆகியவை பேதங்களையே சொல்கின்றன என்றனர்‌. 
3 சூத்திரங்கள்‌, 4 ஸ்ருதிகள்‌ அபேதங்களை சொல்கின்றன என்று 
அவர்கள்‌ சொல்லிய அனைத்து விஷயங்களையும்‌ தொகுத்து 
பேதமே பெரும்பாலான மதங்களின்‌ சித்தாந்தம்‌ என்று 
அவர்களின்‌ பேச்சுகளிலிருந்தே நிரூபித்திருக்கிறார்‌. 


சங்கராசார்யர்‌ பெளத்த மதத்தை எதிர்க்கவில்லை. அதையே 
இன்னொரு ரூபத்தில்‌ சொல்லியிருக்கிறார்‌. என்பதை 
ஸ்ரீமத்வாசார்யருக்கும்‌ முன்னவரான விக்ஞான பிக்ஷு ஆகியோர்‌ 
கூறியதை உதாரணம்‌ கொடுத்து, பத்மபுராணத்தின்‌ 
ஆதாரங்களுடன்‌ விளக்கியிருக்கிறார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





8. அத்வைத மத விமர்ஷ மாலா (250 பக்கங்கள்‌). 


காசியில்‌ நடந்த மத்வ சித்தாந்த அபிவிருத்தி காரணி 
சபையினரால்‌ இந்த புத்தகம்‌ வெளிவந்திருக்கிறது. இதில்‌ 
புத்தாவதார சரித்ரே அவற்றின்‌ விவரிப்பு, ருத்ர விஷ்ணுவின்‌ 
அவதாரம்‌ சங்கரர்‌ அவர்‌ செய்த த்வைத போதனை, இருவரும்‌ 
ஒன்றே என்பதையும்‌, இருவரும்‌ ஒரே வேலையை 
செய்திருக்கின்றனர்‌ என்பதை மறுத்திருக்கிறார்‌. அந்த இரண்டு 
மதங்களின்‌ ஒற்றுமையை சொல்கிறார்‌. பெளத்த மதம்‌ மற்றும்‌ 
அத்வைதம்‌ இரண்டும்‌ தமது சொற்களாலேயே தமது மதத்தை 
தூற்றியிருக்கின்றன. இந்த விஷயத்தில்‌ பெளர்வாத்யர்‌, 
பாஷ்வதர்களின்‌ அபிப்பிராயத்தை சொல்லி, அத்வைதம்‌ எப்படி 
புத்திஜீவிகளுக்கு அசமாதானம்‌ கொடுக்கிறது என்பதை 
தெரிவிக்கிறார்‌. 8.5. பாதபர்கரு 511. Dasgupta, 5.ராமகிருஷ்ணன்‌, 
ஆகியோரின்‌ கருத்துகளை சேகரித்து தொகுத்து, பழைய 
கருத்துகளையும்‌ விமர்சித்து விளக்கியிருக்கிறார்‌. 


9. அத்வைத ப்ராந்தி ப்ரகாஷ (200 பக்கங்கள்‌) 


சங்கராசார்யர்‌ மற்றும்‌ அவரைப்‌ போன்றவர்களால்‌ இயற்றப்பட்ட 
டீகா டிப்பணிகள்‌ மற்றும்‌ ஸ்வதந்த்ர கிரந்தங்களில்‌, உரைகளில்‌ 
இருக்கும்‌ பிரச்னைகள்‌, எதிர்‌ கருத்துகள்‌, சாஸ்திரத்திற்கு எதிரான 
கருத்துகள்‌ இவற்றை, இந்தப்‌ புத்தகத்தில்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌ எடுத்துக்‌ 
காட்டியிருக்கிறார்‌. அந்த குறைகளை நிரூபித்து, பிரம்மசூத்திரம்‌, 
பகவத்‌ கீதைகள்‌ மிகத்‌ தெளிவாக பேதத்தை சொல்கிறது 
என்பதை விளக்குகிறார்‌. மொழிப்‌ புலமை, விளக்கும்‌ திறன்‌, 
ஆதாரங்களின்‌ சக்தி ஆகியவை மிகவும்‌ அற்புதமாக 
இருக்கின்றன. யாக யக்ஞங்களில்‌ பசு வதை செய்வது 
சாஸ்திரத்திற்கு எதிரானது என்பதை விவரித்துள்ளார்‌. 

10. பேதபராண்யேவ பலு ப்ரம்மசூத்ராணி (60௦ பக்கங்கள்‌) 
ஸ்ரீகளவரின்‌ மிக அற்புத கிருதியாகும்‌ இது. அன்றைய 


சம்ஸ்கிருத பத்திரிக்கையான மதுரவாணியில்‌ தொடர்ச்சியாக 
வந்த கட்டுரைகளின்‌ தொகுப்பு. திருப்பதியின்‌ ஒன்னாஹினி 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சபையினரால்‌ வெளியிடப்பட்டது. இது சம்ஸ்கிருத புத்தகம்‌. 
பகவான்‌ பாதராயணர்‌ இயற்றிய 564 பிரம்மகத்திரங்கள்‌ 
முழுவதுமாக ஜீவ பிரம்மரின்‌ பேதத்தையே சொல்கின்றன 
என்பதை அனைத்து பாஷ்யகாரர்களின்‌ வாக்குகளிலிருந்து 
நிரூபிக்கிறார்‌. சங்கராசார்யர்‌ கூட இவற்றிற்கு பாஷ்யம்‌ 
எழுதும்போது, பேதம்‌ இருப்பதாகவே எழுதியிருக்கிறார்‌. இந்த 
கிரந்தத்தை படிப்பவருக்கு சங்கரர்‌ தமது பாஷ்யம்‌ முழுவதுமே 
பேதத்தையே விளக்கி எழுதியிருக்கிறார்‌ என்பதை புரிந்துகொள்ள 
முடியும்‌. ஸ்ரீமதாசார்யரின்‌ பாஷ்யத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு 
சூத்திரத்திற்கும்‌ பேதத்தின்‌ படி இங்கு நிரூபித்திருக்கிறார்‌. 


11. சந்திரிகா மண்டனம்‌ (350 பக்கங்கள்‌). 


கும்பகோணத்தின்‌ ராமசுப்பா சாஸ்திரிகள்‌, ஸ்ரீவியாசராயரின்‌ 
உத்தம கிரந்தமான சந்திரிகாவை கண்டித்து 'மத்வசந்திரிகா 
கண்டனம்‌' என்ற பெயரில்‌ ஒரு புத்தகத்தை எழுதி காசியில்‌ 
அச்சிட்டு அனுப்பியதை ஸ்ரீகளவர்‌ முழுவதுமாக கண்டித்து 
இயற்றியதே இந்த கிரந்தம்‌. ஸ்ரீமத்‌ வியாசராஜர்‌ இயற்றிய 
தாத்பர்ய சந்திரிகா கிரந்தம்‌ தோஷங்கள்‌ அற்றது. பூர்ணமானது. 
கண்டனத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை நிரூபிக்கிறார்‌. ராமசுப்பா 
சாஸ்திரிகளின்‌ வாக்கினை கண்டித்து, அதை விளக்கி, அதற்கு 
ஸ்ரீவியாசராஜரின்‌ கிரந்தங்களிலிருந்து ஆதாரத்தை விளக்கி, 
ஸ்ரீவியாசராஜரின்‌ கிரந்தத்தின்‌ காம்பீர்யத்தை விளக்கி, டீகா 
டிப்பணி வாக்கியங்களிலிருந்து விவரித்திருக்கிறார்‌. சந்திரிகா 
கிரந்தத்தின்‌ சிறப்புகளை இங்கு பார்க்கலாம்‌. 


திருப்பதியின்‌ மத்வ சித்தாந்த ஒன்னாஹினி சபையினரால்‌ இந்த 
புத்தகத்தின்‌ மறுபதிப்பு வந்திருக்கிறது. திருப்பதியில்‌ சபை 
நடத்தி, அனைத்து அத்வைதியினரையும்‌ வாக்யார்த்தத்திற்கு 
அழைத்தார்‌. ஆனால்‌ பயம்‌ காரணமாக யாரும்‌ அங்கு 
வரவில்லை. ஸ்ரீகளவர்‌ மூன்று நாட்கள்‌ தொடர்ந்து சந்திரிகா 
மண்டனம்‌ உபன்யாசத்தை செய்து, இறுதி நாளில்‌ யானை மேல்‌ 
அம்பாரி வைத்து, ஸ்ரீவியாசராஜரின்‌ சந்திரிகா கிரந்தத்தை 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஊர்வலமாக வரச்‌ செய்தார்‌. சந்திரிகா மண்டனம்‌ இப்படியாக 
அச்சிட்டு வெளியிடப்பட்டது. 


12. அத்வைத கபோல சபேடிகா (80 பக்கங்கள்‌). 


காசியின்‌ நரஹரி ஷர்மா மாத்வமுகபங்க என்னும்‌ சிறிய 
புத்தகத்தை வெளியிட்டு, சித்தாந்தத்தின்‌ மேல்‌ சில 
எதிர்வாதங்களை வைத்தான்‌. அதனை கண்டித்து ஸ்ரீகளவர்‌, 
அத்வைத கபோல சபேடிகா என்னும்‌ புத்தகத்தை இயற்றி, 
இயற்றியவர்‌ பண்டிதர்‌ வர்கேடி நரசிம்மாசார்யர்‌ என்று பெயர்‌ 
போட்டு வெளியிட்டார்‌. தாத்விகமாக அத்வைதிகளின்‌ கன்னத்தில்‌ 
ஓங்கி ஒரு அடி அடித்ததுபோல இருக்கிறது இந்த கிரந்தம்‌. 


13. சாம்பகள ஹஸ்திகா (120 பக்கங்கள்‌) 


அத்வைத பண்டிதரான சாம்ப சாஸ்திரிகள்‌ மைதரில்‌ 
ஸ்ர்சத்யத்யானர்‌ செய்த பிரவசனம்‌ மற்றும்‌ வாக்யார்த்தங்களில்‌ 
தோற்று சபேடிகா என்னும்‌ புத்தகத்தை இயற்றி மத்வமதத்தை 
தூஷித்தார்‌. மறுபடி அவரை பலமுறை வாக்யார்த்தத்திற்கு 
அழைத்தும்‌ வரவில்லை. ஆகவே ஸ்ரீகளவர்‌ 1930ல்‌ இந்த 
புத்தகத்தை எழுதி, அவரின்‌ ஒவ்வொரு வாக்கியத்தையும்‌ 
கண்டித்து, த்வைத சித்தாந்த பிரமேயங்களை நிரூபித்து அதனை 
வெளியிட்டார்‌. 


ஸ்ரீமதாசார்யர்‌, வேதங்களினால்‌ புராணங்களினால்‌ 
போற்றப்படுபவர்‌. வாயுதேவரின்‌ அவதாரி என்பதை அனைத்து 
உதாரணங்களுடன்‌ நிரூபிக்கிறார்‌. த்வைத மதமே அனாதியானது 
மற்றும்‌ வைதிகமானது என்பதை பற்பல உதாரணங்களுடன்‌ 
விளக்குகிறார்‌. முத்ரா தாரணையின்‌ சிறப்புகளையும்‌ 
விவரிக்கிறார்‌. 


14. விதவாவபன அனாசார கண்டன (2 பக்கங்கள்‌. 


ஸ்ரீசத்யத்யானர்‌ தமது பூர்வாசிரமத்தில்‌ கொர்லஹள்ளி 
சேதுராமாசார்யராக இருந்தபோது 1906ல்‌ இயற்றி வெளியிட்ட 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





புத்தகம்‌ இது. விதவை தலையை மொட்டை அடித்துக்கொள்வது 
அனாசாரம்‌. இதை செய்யக்கூடாது என்று ஏதோ ஒரு ஸ்ருதியை 
அடிப்படையாகக்‌ கொண்டு சிலர்‌ விளக்கினர்‌. ஆகவே, இந்த 
விஷயத்தில்‌ இருக்கும்‌ தர்மசாஸ்திர பிரமாணங்களை உதாரணம்‌ 
கொடுத்து, வபன விதானத்தை ஆதரித்து, எதிர்வாதங்களை 
கண்டிக்கிறார்‌. 


15. சாம்பபஞ்சன (50 பக்கங்கள்‌). 


சாம்ப சாஸ்திரிகள்‌, த்வைத மதத்தின்‌ சில ஆசார விசாரங்களை 
கண்டித்து எழுதியபோது, அந்த வாதங்களை ஆதாரங்களுடன்‌ 
விளக்கி, த்வைத மதத்தை சரிவர நிரூபிக்கிறார்‌. அவர்களின்‌ 
மதத்திலேயே அனைத்து தோஷங்களும்‌ உள்ளன என்பதை 
விளக்கமாக விவரிக்கிறார்‌. 


16. த்வைத விஜய துந்துபி (75 பக்கங்கள்‌). 


கும்பகோணம்‌, மதுரா, குண்டூர்‌, காசி, மைசூர்‌ ஆகிய இடங்களில்‌ 
ஸ்ரீகீளவர்‌ செய்த வாக்யார்த்தங்கள்‌, வாதங்களுக்கு ஸ்ரீகளவர்‌ 
கொடுத்த பதில்கள்‌, பரவாதிகளை அவர்‌ கேட்ட கேள்விகள்‌ 
அனைத்தும்‌ இங்கு உள்ளன. 1936ல்‌ திருப்பதியில்‌ 
வெளியிடப்பட்ட புத்தகம்‌ இது. 


17. Dwaitha Philosophy: 


1927ம்‌ ஆண்டில்‌ மதராஸில்‌ வெளியிடப்பட்ட இந்த புத்தகம்‌ மத்வ 
சித்தாந்தத்தின்‌ சாரமாக இருக்கிறது. மூலகிருதி 
ஸ்ரீகளவருடையது. ஹஜகீர்‌ அவர்கள்‌ ஆங்கிலத்தில்‌ 
மொழிபெயர்த்து வெளியிட்டார்‌. த்வைத சித்தாந்தத்தை 
ஆங்கிலத்தில்‌ அறிவதற்கு இது சிறந்த புத்தகம்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 
ஸ்ரீசத்யத்யானர்‌ வெளியிட்டு வந்த பத்திரிக்கைகள்‌ 


சில பத்திரிக்கைகளுக்கு நிறுவனராகி, சிலவற்றிற்கு முக்கிய 
ஆசிரியராக இருந்து சில பத்திரிக்கைகளை வெளியிட்டு வந்தார்‌, 
ஸ்ரீகளவர்‌. 


1. அமரபாரதி: 


காசியில்‌ இன்று இருக்கும்‌ சம்பூர்ணானந்தா சம்ஸ்கிருத 
பல்கலைக்கழகம்‌ அன்று அரசு சம்ஸ்கிருத கல்லூரியாக 
இருந்தபோது வெளிவந்து கொண்டிருந்த பத்திரிக்கை இது. இதன்‌ 
முதன்மை ஆசிரியர்‌ மற்றும்‌ வெளியிட்டவர்‌ ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தர்‌. ஒவ்வொரு இதழிலும்‌ ஸ்ரீகளவரின்‌ புகைப்படத்துடன்‌ 
இந்த பத்திரிக்கை வந்து கொண்டிருந்தது. 1௦ ஆண்டுகள்‌ 
தொடர்ந்து வந்த பத்திரிக்கை இது. அன்றைய காலத்து தாத்விக, 
சாகித்ய கட்டுரைகளை இந்த பத்திரிக்கையில்‌ காணலாம்‌. 


2. மதுரவாணி: 

பெளகாவியிலிருந்து புர்லி ஸ்ரீனிவாசாசார்யர்‌ மற்றும்‌ கலகலி 
ராமாசார்யரின்‌ உதவியுடன்‌ வெளிவந்த இந்த பத்திரிக்கைக்கு 
ஸ்ரீசத்யத்யானரே ஆசிரியர்‌. 


இத்துடன்‌, மராத்தியில்‌ புனேவிலிருந்து ரட்டி ரங்காசார்யரின்‌ 
உதவியுடன்‌ மத்வ சித்தாந்த சுதாகர என்னும்‌ பத்திரிக்கை 
வந்துகொண்டிருந்தது. த்வைத சித்தாந்த கேசரி, கன்னடத்தில்‌ 
த்வைத சித்தாந்த விசார, இந்தியில்‌ விமர்ஷமாலா ஆகிய மாத 
பத்திரிக்கைகள்‌ வந்துகொண்டிருந்தன. இவற்றில்‌ 
ஸ்ரீசத்யத்யானரின்‌ உபதேசம்‌, வியாக்யான, கட்டுரைகள்‌ வந்தன. 
கும்பகோணத்தில்‌ தமிழ்‌ பேசுபவர்களுக்காக 'மாத்வ மித்ரம்‌' 
என்னும்‌ மாத பத்திரிக்கை தமிழில்‌ வெளிவந்தது. 


இப்படியாக பல்வேறு மொழிகளில்‌ பல பத்திரிக்கைகள்‌ 
வெளியிட்டு தத்‌ வபிரசாரம்‌ செய்த பெருமை 
ஸ்ரீசத்யத்யானருடையது. எல்லத்தூர்‌ கிருஷ்ணாசார்யர்‌ மூலமாக 
மத்வ சித்தாந்த சந்திரிகா” என்னும்‌ பத்திரிக்கையை கன்னடத்தில்‌, 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சம்ஸ்கிருத எழுத்தில்‌ 3 ஆண்டுகள்‌ வரை வெளியிட்டார்‌. மிகவும்‌ 
அபூர்வமான கட்டுரைகள்‌ இதில்‌ உள்ளன. 


கும்பகோணத்தின்‌ 1.8.கிருஷ்ணாசார்யருக்கு, தார்வாட்‌, சாவணூர்‌, 
ஸ்ரீரங்கம்‌, மைசூர்‌ ஆகிய இடங்களிலிருந்த பண்டிதர்களுக்கு 
பற்பல உதவிகளை செய்து, தன்‌ கைப்பட எழுதியவற்றை 
அனுப்பி, ஆராய்ச்சிக்கு உதவிகளை செய்து, பாஷ்ய, டீகா, 
டிப்பணியாதி பற்பல மாத்வ கிரந்தங்கள்‌, மும்பையின்‌ 
நிர்ணயசாகர அச்சகத்திலிருந்து வெளியாகி, அனைத்து 
மாத்வர்களுக்கும்‌ கிடைக்குமாறு செய்த பெருமை 
ஸ்ரீசத்யத்யானருடையது. 


அபினவ சந்திரிகா, அபினவகதா, அபினவாம்ருத, ஹுலிகெ 
ஸ்ரீய:பத்யாசார்யர்‌ த்வைதத்யுமணி, வியாச நாராயணாசார்யரின்‌ 
அத்வைதகாலானல, 400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பிகாரின்‌ மாத்வ 
பண்டிதர்‌ வனமாலி மித்ரனின்‌ மத்வமுகாலங்கார, நாரோபந்தின்‌ 
தத்வோத்யோத, ஆகிய புத்தகங்களை, ஸ்ரீமடத்திலிருந்தே 
வெளியிட்டார்‌. நூற்றுக்கும்‌ மேற்பட்டவர்களிடமிருந்து பற்பல 
கிரந்தங்களை எழுத வைத்து, அவற்றை வெளியிட்டுள்ளார்‌. 


ஸ்ரீசத்யத்யானர்‌ செய்த ஆன்மிக வேலைகளின்‌ எல்லைகளை 
புரிந்து கொள்வது மிகக்‌ கடினம்‌. கிரந்தங்களை படிப்பது, 
சேகரிப்பது, எழுதுவது, வெளியிடுவது அனைத்தையுமே மிகச்‌ 
சிறப்பாகச்‌ செய்தவர்‌. சென்ற நூற்றாண்டில்‌ இத்தகைய மகத்தான 
கிரந்த சேவையை செய்த பீடாதிபதி என்றால்‌ அது 
ஸ்ரீசத்யத்யானர்‌ ஒருவர்‌ மட்டுமே என்றால்‌ மிகையல்ல. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீசத்யத்யானருடன்‌ வாக்யார்த்தம்‌ செய்து தோற்றுப்‌ போன 


பண்டிதர்கள்‌ 


(தத்வவாத பத்திரிக்கையிலிருந்து எடுக்கப்பட்ட பட்டியல்‌) 








1. சர்வரீ லக்ஷ்மண சாஸ்திரி 
த்ரவிட 

2. கங்காதர சாஸ்திரி 

3.ஜயதேவ மிஸ்ரா 

4. பாலகிருஷ்ண மிஸ்ரா 

5. மகாதேவ சாஸ்திரி 

6. ஹரிஹர சாஸ்திரி 

7. தண்டவாணி தீக்ஷித்‌ 

8. அனந்த கிருஷ்ண சாஸ்திரி 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தருக்கு 
அபினவ ஆனந்ததீர்த்தர்‌ 
என்னும்‌ பட்டத்தைக்‌ 
கொடுத்தவர்‌, 


9. சுந்தர ராமய்யா 

10. எ.வி. கோபாலாசார்யர்‌ 

11. நரசிம்மாசார்ய வக்கீல்‌ 

12. சுதகொட்ட கங்காசார்ய 

13. தேதியூர சுப்ரமண்ய 
சாஸ்திரி 

14. தாதா சுப்பராய சாஸ்திரி 

15. ராம சுப்ப சாஸ்திரி 





16. அஹோபல மடாதீசர்‌ 

17. லோகமான்ய திலக்‌ 

18. அப்யங்கர சாஸ்திரி 

19. ஹாராணசந்த்ர சாஸ்திரி 
20. ஹரிஹரானந்த சாஸ்திரி 
21. தாராசரண 

22. பகவான்‌ தத்த முகுந்த 
23. பலதேவ மிஸ்ரா 

24. ஜகதீஷ சுக்லா 

25. சீதாராம ஜா 

26. வாமாசரண பட்டாசார்ய 
27. சுப்ரமண்ய சாஸ்திரி 

28. ஷிவகுமார சாஸ்திரி 

29. கோஸ்வாமி 
தாமோதராசார்ய 





ஸ்ரீசத்யத்யானரைக்‌ குறித்து இயற்றப்பட்ட கிரந்தங்கள்‌ 


1. ்ரீசத்தீசுதா ஆத்ய - அனந்தாசார்ய - கன்னடம்‌ - 


1936 


2. ஸ்ரீ சத்யத்யானரின்‌ தக்ஷிண தேச திக்விஜயம்‌ அதவா த்வைத 


விஜயம்‌ - துந்துபி பீமாசார்ய, காஞ்சி - கன்னடம்‌ - 


1948 


3. ஸ்ரீ சத்யத்யான விஜயம்‌ - கட்டி கேசவாச்சார்‌ - கன்னட ஷட்பதி 


மகாகாவியம்‌ - 1948 





ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





4. குருவாரத ஹாடு - கட்டி கேசவாச்சார்‌ 

5. ஸ்ரீீத்யத்யான விஜயம்‌ - கட்டி கேசவாச்சார்‌ - சம்ஸ்க்ருத 
மகாகாவியம்‌ - 1948 

6. ஸ்ரீசத்யத்யான திக்விஜயம்‌ - காசி கிருஷ்ணாசார்யர்‌ 
சம்ஸ்க்ருத மகாகாவியம்‌ - 1949 

7. ்ரீசத்யத்யானர சரித்ரே - சிக்கெரூர கோவிந்தாச்சார்‌ - கன்னடம்‌ 
- 1961 

8. ஸ்ரீத்யத்யான தீர்த்த சரித்ர - ராமாசார்ய அதவானி - மராத்தி - 
1968 

9. My Master - மஹாஹுலி கோபாலாசாரியர்‌ - ஆங்கிலம்‌ 


10. Abhinava Anandatirtha - Our Souvenir 
11. Sage Sathyadhyana Tirtha 


12. குருவைபவம்‌ மகாகாவியம்‌ - ஜாலீஹாள்‌ ஸ்ரீனிவாசாச்சார்‌ - 
கன்னட மகாகாவியம்‌ - 1981 

13. ஸ்ர்சத்யத்யான சுப்ரபாத ஷதகம்‌ - கலகலி ராமாசார்யர்‌ 
சம்ஸ்கிருதம்‌ 

14. ஸ்ரீசத்யத்யான ஷதகம்‌ - பண்டரிநாதாசார்ய கலகலி 
சம்ஸ்கிருதம்‌ - 1981 

15. ஸ்ரீசத்யத்யானர்‌ - மலகி ஜயதீர்த்தாச்சார்யர்‌ - கன்னடம்‌ - 1980 
16. ஸ்ரீசத்யத்யானர நுடிமுத்துகளு - மலகி ஜயதீர்த்தாச்சார்‌ - 1989 
17. ்ர்சத்யத்யான ஜீவனரஷ்மி - மலகி ஜயதீர்த்தாச்சார்‌ - 1990 
18. ஸ்ரீசத்யத்யானர சந்தேஷ - கங்கூர ஹனுமேஷாச்சார்‌ - 1985 
19. ்ரீசத்யத்யானர்‌ - ஸ்ரீஅரபட்ட - மராத்தி - 1974 


ஸ்ரீசத்யத்யானரின்‌ ஜாதகம்‌ 


பிறப்பு: சக 1894 அங்கிரா நாம சம்வத்ஸரம்‌ மார்கசீர்ஷ சுத்த 
நவமி செவ்வாய்கிழமை காலையில்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பிறந்தார்‌. (24-12-1872). 48-21ப. 



































ராகு 
சுக்‌ குரு 
சனி புத சந்திரன்‌ | செவ்‌ 
சூரி | கேது 
இணைப்பு 1 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ பாடம்‌ படித்த யதிவரேண்யர்கள்‌ 


ஸ்ரீஷிரூர்‌ மடத்தின்‌ ஞானநிதிகளான ஸ்ரீலக்ஷ்மீந்த்ர தீர்த்தர்‌ 


உடுப்பியின்‌ அஷ்ட மடங்களில்‌ ஒன்றான ஷிரூரின்‌ மடாதீசர்‌, 
மிகச்சிறந்த பண்டிதர்‌, சிறந்த கிரந்தங்களை எழுதியவர்‌. ஸ்ரீமன்‌ 
நியாயசுதா பாடம்‌ சொல்வதில்‌ தேர்ந்தவர்‌. சிறிய வயதிலேயே 
சன்யாசம்‌ பெற்று, பீடத்தில்‌ அமர்ந்து, நியாய வேதாந்த 
சாஸ்திரங்களை படித்தவர்‌. இதற்கு காரணமாக இருந்தவர்‌, 
எப்போதும்‌ நினைக்கத்தக்க ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌. இவரிடம்‌ 
சுதாதி கிரந்தங்களை படித்து, இவரின்‌ அன்பிற்கு பாத்திரரானார்‌. 
இரு முறை பர்யாய பூஜை செய்த ஸ்வாமிகள்‌, தமது மூன்றாவது 
பர்யாயம்‌ முடிவதற்குள்‌ வைகுண்டத்தை அடைந்தது 
தெய்வலீலை. 


ஸ்ரீகளவர்‌ 8 முறை சுதா மங்களத்தை செய்து, உடன்‌ சாகரகட்டே 
இளைய ஸ்வாமிகளுக்கும்‌ பாடம்‌ எடுத்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
பற்பல பண்டிதர்களை உருவாக்கினார்‌. கீதோபதேசம்‌, சித்தாந்த 
சாரம்‌, ருஜுத்வ மண்டன ஆகிய கிரந்தங்களை இயற்றி, 
ஸ்ரீமதாசார்யரின்‌ சித்தாந்தத்தை சிறப்பாக பரப்பிக்‌ 
கொண்டிருந்தார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சுதாதி கிரந்தங்களின்‌ மங்களத்தை செய்து, தம்‌ வாழ்க்கை 
முழுவதும்‌ உடுப்பியில்‌ 'வாங்மயம்‌ தப உச்யதே' என்னும்‌ 
ஸ்ரீகிருஷ்ணனின்‌ வாக்கியத்திற்கேற்ப வாழ்ந்து வந்தார்‌. 
வேதாந்தத்தில்‌ வாசஸ்பதியாக இருந்தால்‌, உபன்யாசங்களில்‌ 
பிருஹஸ்பதியாக இருந்தார்‌. நிரந்தர சுதாதி சாஸ்திர பாடம்‌, 
கிரந்தங்களை எழுதுதல்‌, அன்னதானம்‌, பண்டிதர்களை காத்தல்‌, 
ஸ்ரீவாதிராஜர்‌ மற்றும்‌ ஸ்ரீசத்யத்யானரின்‌ மகிமைகளை பரப்புதல்‌ 
ஆகிய சத்காரியங்களை செய்து வந்தார்‌. 


தமது பர்யாயத்தின்‌ முதல்‌ ஆண்டிலேயே, ஸ்ரீகிருஷ்ண மடத்தின்‌ 
ஜீர்ணோத்தாரணத்தை தமது செலவில்‌ நிறைவாக செய்து 
முடித்தார்‌. மேலும்‌ பற்பல திட்டங்களை வைத்திருந்தார்‌. ஆனால்‌ 
அவை நிறைவேறுவதற்குள்‌, ஸ்ரீகிருஷ்ணன்‌ ஸ்ர்சீளவரை 
அவனுடனே அழைத்துக்‌ கொண்டான்‌. பாட பிரவசனங்களை 
தொடர்ந்து செய்து வந்த யதிகளில்‌ இவர்‌ முக்கியமானவர்‌. 
ஸ்ரீசத்யத்யானர்‌ இவருக்கு தங்கத்தினால்‌ ஆன மண்டபம்‌, பீடத்தை 
சுதாமங்கள நிகழ்ச்சியில்‌ வழங்கினார்‌. ஸ்ரீசத்யத்யானரின்‌ 
ஆராதனையை ஆண்டுதோறும்‌ மிக பக்தியுடன்‌ கொண்டாடி 
வந்தார்‌. 

ஸ்ரீபண்டாரகெரெ மற்றும்‌ பலிமாரு மடத்தின்‌ 

ஸ்ரீ108 ஸ்ரீ வித்யாமான்ய தீர்த்த ஸ்ரீபாதங்கள்‌ 


பண்டாரகெரெ மற்றும்‌ பலிமாரு மடத்தின்‌ பீடாதிபதியான 
ஸ்ரீவித்யாமான்‌ய தீர்த்தர்‌, ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ அன்பான 
சிஷ்யராக இருந்தார்‌. குருவின்‌ ஞானத்தைப்‌ பெற்றுக்கொண்டு, 
பண்டாரகெரெ என்னும்‌ மடத்தின்‌ பெயருக்கு சரியான பொருள்‌ 
சேர்த்தார்‌. இப்படிப்பட்ட ஸ்ரீவித்யாமான்‌ய தீர்த்தர்‌, மத்வ 
சமாஜத்திற்கு வழங்கிய மிகப்பெரிய பரிசு என்னவென்றால்‌, 
அவரே பேஜாவர்‌ மடாதீசரான ஸ்ரீவிஷ்வேஷ தீர்த்த 
ஸ்ரீபாதங்களவர்‌. 


பல ஆண்டுகளுக்கு ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ சுதா, வியாச-த்ரய 
கிரந்தங்களை, மிகுந்த பக்தியுடன்‌ படித்து வேதாந்த 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சாஸ்திரங்களில்‌ மிகச்சிறந்த அறிவும்‌, ஆளுமையையும்‌ பெற்றார்‌. 
இவரின்‌ அறிவுத்திறன்‌, பாண்டித்யம்‌ ஆகியவற்றைக்‌ கண்டு 
மிகவும்‌ மகிழ்ந்த இவரது குருகள்‌, அனைத்து சிஷ்யர்களைப்‌ 
போல இவருக்கும்‌ பாடம்‌ சொல்லி விட்டுவிடாமல்‌, தமது எதிரில்‌ 
அமர்த்தி, இவர்‌ மூலமாக மேலும்‌ பல சிஷ்யர்களுக்கு சுதாதி 
மங்களத்தை செய்வித்தார்‌. 


பாடங்களைப்‌ படித்து முடித்தபின்‌ தமது கிராமமான 
பண்டாரகெரெக்கு திரும்பி வந்த ஸ்ரீபாதர்‌, அங்கு ஒரு வேதாந்த 
மகாவித்யாலயாவை துவக்கினார்‌. பல ஊர்களிலிருந்து வந்த 
நூற்றுக்கும்‌ மேற்பட்ட மாணவர்கள்‌ அங்கு தங்கி வேதாந்த 
சாஸ்திரங்களைக்‌ கற்றுத்‌ தேர்ந்தனர்‌. இந்த வேதாந்த கடலில்‌ 
கற்றுத்‌ தேர்ந்த பல்வேறு பண்டிதர்கள்‌, நாட்டின்‌ பல்வேறு 
பகுதிகளில்‌ இன்றைக்கும்‌ இருந்து மேலும்‌ பலருக்கு தங்களின்‌ 
ஞானத்தை வழங்கி வருகின்றனர்‌. 


எந்த ஊருக்கும்‌ பயணம்‌ செய்யாமல்‌, சுமார்‌ 12 ஆண்டூ காலம்‌, 
தமது ஊரான பண்டாரகெரெவில்‌ தங்கியவாறு, நூற்றுக்கும்‌ 
மேற்பட்ட மாணவர்களுக்கு வேதாந்தாதி அனைத்தையும்‌ கற்றுக்‌ 
கொடுத்து, பற்பல பீடாதிபதிகளுக்கு பாடம்‌ எடுத்து, பின்‌ 
திக்விஜயத்திற்காக புறப்பட்டார்‌. காசி முதல்‌ ராமேஸ்வரம்‌ வரை 
அனைத்து இடங்களுக்கும்‌ பயணித்து, அத்வைத 
வித்வாம்சர்களிடம்‌ சென்று அவர்களுடன்‌ வாதம்‌ செய்து 
அவர்களை வென்று, மத்வ மதத்தின்‌ வெற்றிக்கொடியை 
நாட்டினார்‌. 


காசி, காஞ்சி, தில்லி, ஹ்ருஷிகேஷ, மதராஸ்‌ ஆகிய இடங்களில்‌ 
அத்வைத பண்டிதர்கள்‌ மற்றும்‌ பீடாதிபதிகள்‌ மற்றும்‌ குருகளிடம்‌ 
சென்று அவர்களின்‌ மதங்களின்‌ பிரச்னைகளையும்‌, ௮: 
சுத்தங்களையும்‌ எடுத்துச்‌ சொல்லி நிரூபித்துக்‌ காட்டினார்‌. 
காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீசங்கராசார்யர்‌, கூடலி சிருங்கேரி 
சங்கராசார்யர்‌, கரபாத்ரி ஸ்வாமி, அனந்தகிருஷ்ண சாஸ்திரிகள்‌, 
ராஜராஜேஸ்வர ஸ்வாமி, சுப்ரமண்ய சாஸ்திரிகள்‌, பட்டாபிராம 
சாஸ்திரி ஆகிய பற்பல அத்வைத சாஸ்திரிகள்‌ / 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பீடாதிபதிகளுடன்‌ வாதம்‌ / வாக்யார்த்தம்‌ செய்து, த்வைத 
சித்தாந்தத்தின்‌ பெருமையை / தத்வங்களை அனைவருக்கும்‌ 
நிரூபித்துக்‌ காட்டினார்‌. 


மத்வ சித்தாந்தத்தை பாரதம்‌ முழுக்க பிரசாரம்‌ செய்யவேண்டும்‌ 
என்பது ஸ்ரீபாதங்களவரின்‌ விருப்பமாகையால்‌, அவர்‌ 75 
ஆண்டுகளுக்கு முன்னரே 'மாத்வ ராதாந்த சம்வர்த்தினி சபை: 
என்ற அமைப்பை துவக்கினார்‌. ஒவ்வொரு ஆண்டும்‌ மத்வநவமி 
சமயத்தில்‌ அனைத்து இடங்களிலிருந்தும்‌ பண்டிதர்களை, 
மாணவர்களை வரவழைத்து, தேர்வுகளை நடத்தி, அபாரமான தான 
தக்ஷிணைகளை வழங்கி கெளரவித்து வந்தார்‌. ஒவ்வொரு 
ஆண்டும்‌ 50,000 ரூபாய்களை செலவு செய்து, நடத்தி வந்த இந்த 
சபையின்‌ மூலமாக, அங்கங்கு பாடசாலைகளை நிறுவி 
அதன்மூலம்‌ மாணவர்களுக்கு உதவிப்பணம்‌, ஆண்டு மானியம்‌ 
கொடுத்து, வேதாந்த சாஸ்திரங்களை பரப்பி, அனைவரிடமிருந்தும்‌ 
நன்மதிப்பை / அன்பைப்‌ பெற்றார்‌. 


சில ஆண்டுகள்‌ பண்டாரகெரெயில்‌ நடந்து வந்த சபையை பிறகு 
பெங்களூரு, மதராஸ்‌, ஹுப்ளி, வேணிசோமபுரம்‌, உடுப்பி, 
சிக்கலபரவி ஆகிய வெவ்வேறு ஊர்களில்‌ நடத்தி 
பண்டிதர்களுக்கு நிறைய தான தக்ஷிணைகள்‌, வெள்ளிப்‌ 
பாத்திரங்களை வழங்கி வந்தார்‌. ஸ்ரீபண்டாரகெரெ மடத்தின்‌ இந்த 
மத்வநவமி சபையின்‌ மூலமாக மக்களின்‌ மனதில்‌ த்வைத 
சித்தாந்தத்தைப்‌ பற்றிய விழிப்புணர்வு பரவியது. 


ஆனந்தகிருஷ்ண சாஸ்திரிகள்‌ எழுதிய நியாயசுதாகண்டன 
கிரந்தத்திற்கு, கண்டனம்‌ எழுதி, சாஸ்திரிகளை தாமே அழைத்து, 
அவரது கிரந்தத்தில்‌ இருந்த பிழைகளை வரிக்கு வரிக்கு எடுத்துக்‌ 
கூறினார்‌. அவரது இந்த கிரந்தம்‌ அனைத்து பண்டிதர்களின்‌ 
பாராட்டுதல்களையும்‌ பெற்று மத்வ சாஸ்திரங்களின்‌ 
மேன்மையை எடுத்துச்‌ சொல்லி வைஷ்ணவ உலகத்திற்கு ஒரு 
கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. மைசூர்‌, மதராஸ்‌, ஜெய்பூர்‌, 
கல்கத்தா, மும்பை ஆகிய இடங்களில்‌ சாதுர்மாச சங்கல்பம்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





செய்து, அங்கு வித்வத்‌ சபையை நிறைவேற்றி, அத்வைத 
கண்டனம்‌ மற்றும்‌ த்வைத பிரசாரம்‌ செய்து வந்தார்‌. 


ஸ்ரீசுப்ரமண்ய மடத்தின்‌ ஸ்ரீ108 ஸ்ரீ வித்யாசிந்து தீர்த்தர்‌ 


ஸ்ரீசுப்ரமண்ய மடாதிபதியான ஸ்ரீவித்யாசிந்து தீர்த்தர்‌, எப்போதும்‌ 
நினைக்கத்தக்க உத்தராதி மடத்தின்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ 
சுதாதி கிரந்தங்களை படித்து, சிறந்த பண்டிதரானார்‌. நாடூ முழுக்க 
சஞ்சாரம்‌ செய்து ஸ்ரீமதாசார்யரின்‌ சத்‌ சித்தாந்தம்‌, சத்‌ 
சம்பிரதாயங்களை பிரசாரம்‌ செய்தார்‌. சுப்ரமண்ய மடத்திலேயே 
சம்ஸ்கிருத பாடசாலையை நடத்தி, மாணவர்களுக்கு பாட 
பிரவசனத்தை செய்து வந்தார்‌. 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ அன்பான சிஷ்யராக இருந்தார்‌. தினமும்‌ 
சுமார்‌ 78 மணி நேரங்கள்‌, ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ பாடம்‌ 
சொல்லிக்கொண்டு ஸ்ரீமன்‌ நியாயசுதா கிரந்தத்தை முழுக்க 
மனப்பாடமாக படித்தார்‌. பற்பல பண்டிதர்களுக்கும்‌ இவர்‌ பாடம்‌ 
சொல்லியிருக்கிறார்‌. ஸ்ரீசுபரமண்ய மடத்திற்கு அபாரமான 
செல்வத்தையும்‌ சேர்த்திருக்கிறார்‌. 


ஸ்ரீசாகரகட்டே மடத்தின்‌ ஸ்ரீ£8 ஸ்ரீபிரத்யும்ன தீர்த்த 
ஸ்ரீபாதங்கள்‌ 


மைதரிலிருந்து சுமார்‌ 15 மைல்கள்‌ தூரத்தில்‌, சாகரகட்டே 
என்னும்‌ இடத்தில்‌, ஸ்ரீபிரத்யும்ன தீர்த்தரின்‌ விடாமுயற்சியால்‌, 
சாகரகட்டே மடம்‌ நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. காவேரி 
நதிக்கரையில்‌ இருக்கும்‌ புனிதமான தலம்‌ இது. 
கோபாலகிருஷ்ண ஸ்வாமி, ஸ்ரீபிராணதேவர்‌, சந்த்ரமெளலீஸ்வர்‌ 
ஆகியோரின்‌ சன்னிதானங்களினால்‌ இது மேலும்‌ புனிதமாகி 
இருக்கிறது. ஸ்ரீபிரத்யும்ன தீர்த்தரின்‌ தபோ பூமியானதால்‌ இங்கு 
ஆன்மிக சூழ்நிலை மிகவும்‌ அதிகமாக நிலவுகிறது. ஸ்ரீபிரத்யும்ன 
தீர்த்தர்‌ இங்கு பலகாலம்‌ தவம்‌ செய்து தமது மடத்தை 
நிறுவியிருப்பதால்‌ இவருக்கு சாகரகட்டே ஸ்வாமிகள்‌ என்றே 
பெயர்‌ வந்திருக்கிறது. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மாத்வ மதத்தின்‌ வரலாற்றில்‌ ஒரு மிகச்சிறந்த இடத்தை 
பிடித்திருக்கிறார்‌ ஸ்ரீபிரத்யும்ன தீர்த்தர்‌. தமது தவம்‌, வைராக்கியம்‌, 
பாண்டித்யம்‌, ஆளுமைகளினால்‌ பற்பல பெரிய பண்டிதர்களுக்கு, 
மாத்வ சித்தாந்தத்தின்‌ பெருமைகளை எடுத்துச்‌ சொல்லி 
அவர்கள்‌ மேம்படுவதற்கு வழிகாட்டியிருக்கிறார்‌. ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தரின்‌ அன்பிற்கு பாத்திரமான இவர்‌, அவரிடம்‌ சில சாஸ்திர 
கிரந்தங்களை படித்தார்‌. குருவிடம்‌ மிகுந்த பக்தியைக்‌ 
கொண்டிருந்தார்‌. பற்பல கிருஹஸ்தர்களுக்கு நல்வழியைக்‌ 
காட்டியிருக்கிறார்‌. அறிஞர்‌ என்று பெயர்‌ பெற்றிருக்கும்‌ ஸ்ரீ 
ஹெச்‌. சுப்பராயருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்‌. 


ஸ்ரீபிரத்யும்ன தீர்த்தர்‌ தமது பூர்வாசிரமத்தில்‌ தார்வாட்‌ ஜில்லா 
பங்காபுர கிராமத்தை சேர்ந்தவர்‌. இதே கிராமத்தில்‌ 1890ம்‌ ஆண்டு 
பிறந்தவர்‌. இவரின்‌ தந்தை ஸ்ரீவெங்கடரமணாசார்யர்‌. இவரும்‌ 
ஒரு சாத்விகர்‌, பிரபலமான பண்டிதர்‌, வைதிகரே ஆகியிருந்தார்‌. 
தந்தையும்‌ இறுதியில்‌ சன்யாச ஆசிரமத்தைப்‌ பெற்றிருந்தார்‌. 


தந்தையிடமிருந்தே ஸ்ரீபிரத்யும்ன தீர்த்தருக்கு வைராக்கியம்‌ 
வந்திருந்தது. இவரின்‌ பூர்வாசிரம பெயர்‌ வியாசராயாச்சார்‌ 
ஆகும்‌. விட்டிலேயே சில காலம்‌ படித்து, பின்னர்‌ முளபாகில்‌ 
மடத்தில்‌ ஸ்ரீமேதாநிதி தீர்த்தரிடம்‌ வேதாந்த சாஸ்திரங்களைப்‌ 
படித்தார்‌. அந்த காலத்தைப்‌ போலவே சிறிய வயதில்‌ திருமணம்‌ 
செய்து, சில காலங்கள்‌ கிருஹஸ்தராக வாழ்ந்து, பின்‌ 
வைராக்கியத்தைப்‌ பெற்று, மனதில்‌ அமைதியில்லாமல்‌ திரிந்து, 
சேவை செய்வதற்காக மந்திராலயம்‌ வந்தார்‌. ஒரு நாள்‌ ராயர்‌ 
இவரது கனவில்‌ வந்து சன்யாசம்‌ வாங்கிக்‌ கொள்ளுமாறு 
கூறினார்‌. 


மந்திராலயத்திலிருந்து இவர்‌ நேராக குந்தாபுர வியாசராஜ 
மடாதிபதியாக இருந்த ஸ்ரீலட்சுமிப்ரிய தீர்த்தரிடம்‌ விதிப்படி 
சன்யாசாஸ்ரமம்‌ வாங்கினார்‌. ஸ்ரீலட்சுமிப்ரிய தீர்த்தரும்‌, 
இவருக்கு பிரத்யும்ன தீர்த்தர்‌ என்று பெயர்‌ கொடுத்து, 
பிரணவோபதேசம்‌ செய்து, பிரக்ஞாபீடம்‌ என்னும்‌ பெயரில்‌ 
சம்ஸ்தானத்தை நிறுவி, அது நிரந்தரமாக நடக்குமாறு 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பார்த்துக்கொள்ளுமாறு ஆணையிட்டார்‌. பின்னர்‌ ஸ்ரீபிரத்யும்ன 
தீர்த்தர்‌ நாடு முழுவதும்‌ பயணம்‌ செய்து, 1910ம்‌ ஆண்டில்‌ காவேரி 
தீரத்தில்‌ இருக்கும்‌ சாகரகட்டே வந்து அங்கு சாதுர்மாதத்திற்கு 
அமர்ந்தார்‌. 


ஸ்ரீகுந்தாபுர வியாசராஜ மடத்தின்‌ 
ஸ்ரீ108 ஸ்ரீ லக்ஷ்மீச தீர்த்த ஸ்ரீபாதங்களவர்‌ 


ஸ்ரீகுந்தாபுர மடாதீசரான ஸ்ரீலக்ஷ்மீச தீர்த்தர்‌ ஒரு மிகச்சிறந்த 
தபஸ்வி மற்றும்‌ வித்வாம்சரும்‌ ஆவார்‌. இவர்‌ பூர்வாசிரமத்தில்‌ 
ஆங்கிலமுறைக்‌ கல்வியில்‌ பி.ஏ வரை படித்தவர்‌. பெங்களூரின்‌ 
சிஞ்சோளி வெங்கண்ணாசார்யரிடம்‌ சாகித்ய வேதாந்தத்தையும்‌ 
படித்தார்‌. பின்னர்‌ குந்தாபுரத்து மடாதிபதியாகி, உத்தராதி மடத்து 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்த ஸ்ரீபாதரிடம்‌ ஐந்து ஆண்டு காலம்‌ 
தங்கியிருந்து சந்திரிகா, சுதாதி கிரந்தங்களை படித்தார்‌. 


பின்னர்‌ இவர்‌ தமது பயணத்தில்‌, தமது ஆளுமைத்‌ திறனால்‌, 
மக்களின்‌ மனங்களை கவர்ந்து, அனைவரிடமும்‌ தர்மஞானத்தை 
பரப்பினார்‌. ஸ்ரீகளவரின்‌ உபன்யாசம்‌ என்றால்‌ கேட்பவர்களுக்கு 
அது ஒரு பண்டிகை போன்றதொரு மகிழ்ச்சி. இவரின்‌ பேச்சைக்‌ 
கேட்டு நிறைய நாத்திகர்கள்‌ மனம்‌ மாறி ஆத்திகர்கள்‌ 
ஆகியிருக்கின்றனர்‌. சமூகத்தை திருத்துபவராக இருந்தார்‌. பல 
தர்ம-த்வேஷிகள்‌, தேவ - துரோகிகள்‌ இவரின்‌ பிரவசனங்களைக்‌ 
கேட்டு மனம்‌ மாறி, பின்‌ தினந்தோறும்‌ சந்தியாவந்தனம்‌, 
தேவதார்ச்சனை செய்வது அனைவரும்‌ கண்கூடாக கண்ட 
விஷயங்கள்‌. 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ பேரருளுக்குப்‌ பாத்திரரான இவர்‌, தமது 
மடத்தில்‌ பண்டிதரான ஜாலிஹாள்‌ ஸ்ரீனிவாசாச்சார்யரை 
அமர்த்தி, அவர்‌ மூலம்‌ நிரந்தரமான பாட பிரவசங்களை செய்து 
வந்தார்‌. இவரது இன்னொரு சிறப்பு என்னவெனில்‌, வேதாந்த 
கிரந்தங்களை எழுதிய ஸ்வாமிகளின்‌ பிருந்தாவனத்திற்கு எதிரில்‌ 
அமர்ந்து, பாடம்‌ சொல்லி மங்களம்‌ செய்து வந்தார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மலகேடவில்‌ சுதா மங்களம்‌, நவபிருந்தாவனத்தில்‌ நியாயாம்ருத, 
மந்திராலயத்தில்‌ பரிமள, சோதேயில்‌ யுக்திமல்லிகா, ஸ்ரீரங்கத்தில்‌ 
சந்திரிகா, அனந்தசயனத்தில்‌ தர்க்கதாண்டவ, அப்பூரில்‌ கீதா என்று 
அந்தந்த ஊரில்‌ மங்களத்தை செய்திருக்கிறார்‌. ஆயிரக்கணக்கான 
மக்கள்‌ இவரின்‌ சொற்பொழிவினைக்‌ கேட்டு 
புனிதராகியிருக்கின்றனர்‌. 


ஸ்ரீபாளெகார்‌ அக்ஷோப்ய தீர்த்த மடத்தின்‌ 
ஸ்ரீ108 ஸ்ரீரகுமான்ய தீர்த்த ஸ்ரீபாதங்களவர்‌ 


பாளெகார்‌ ஆர்ய அக்ஷோப்ய தீர்த்த மடத்தின்‌ பீடாதிபதியான 
ஸ்ரரகுமான்ய தீர்த்தர்‌ ஒரு மிகச்சிறந்த தபஸ்வி ஆவார்‌. 
சாபங்களை போக்கவல்லவர்‌. விரக்தர்‌. ஸ்ரீராம பக்தர்‌. 
வைராக்யசாலி. நூற்றாண்டினைக்‌ கண்ட ஸ்பபுத்திகெ மடத்து 
ஸ்ரீசுதீந்திரதீர்த்த ஸ்ரீபாதங்களரிடமிருந்து இவருக்கு சன்யாசம்‌ 
கிடைத்தது. எப்போதும்‌ நினைக்கத்தக்க ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ 
நியாய வேதாந்தாதி பாடங்கள்‌ நடந்தன. பின்னர்‌ ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தரின்‌ சிஷ்யரான ஸ்ரீஷிரூர்‌ மடத்தின்‌ பீடாதிபதியான 
ஸ்ரீலக்ஷ்மீந்த்ர தீர்த்தரிடம்‌ சுதா படித்து மங்களம்‌ செய்தார்‌. 


ஸ்ரீகளவருக்கு மந்திர சித்தி, வாக்‌ சித்தி இரண்டும்‌ இருந்தது 
பலரின்‌ அனுபவத்திற்கு வந்துள்ளது. பல மாநிலங்களுக்கு 
பயணம்‌ செய்து, இவர்‌ பலரின்‌ நோய்‌ நொடிகளை தீர்த்துள்ளார்‌. 
பூத, பிரேத, பிசாசுகளின்‌ தொல்லைகளை போக்கியுள்ளார்‌. 
குடும்பம்‌, செல்வம்‌ ஆகியவை கிடைக்குமாறு அருளியுள்ளார்‌. 
மகா சாத்விகரான ஸ்ரீபாதர்‌, தமது குருகளின்‌ ஆராதனை 
சமயத்தில்‌, வித்வத்‌ சபையை கூட்டி பண்டிதர்களை அழைத்து 
அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடியவர்‌. 


மாத்வ மகாமண்டலத்தின்‌ சபைகளில்‌ இவர்‌ பங்கேற்று தமது 
உபன்யாசங்களினால்‌ சபையினருக்கு அருளி வந்தார்‌. சென்ற 
இடங்களிலெல்லாம்‌ தமது தபோ பலத்தினால்‌, 
உபன்யாசங்களினால்‌ மக்களின்‌ மனதில்‌ பக்தியை உண்டாக்கி, 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சர்வக்ஞ சாஸ்திரங்களில்‌ மரியாதை, கெளரவத்தைக்‌ கொண்டு 
வந்திருந்தார்‌. 


%%% 


ஸ்ரீபீமனகட்டே மடத்தின்‌ ஸ்ரீம£ா ஸ்ரீரகுதிலக தீர்த்த 
ஸ்ரீபாதங்களவர்‌ 


பீமனகட்டே மடத்தின்‌ ஸ்ரீரகுதிலக தீர்த்தர்‌, தமது இளவயதிலேயே 
சாகித்ய வேதாந்தாதி சாஸ்திரங்களை படித்த இவர்‌, பெங்களூரில்‌ 
இருந்து தமது பாடங்களை தொடர்ந்திருந்தார்‌. தமது மடத்தில்‌ 
நியாய வேதாந்த பண்டிதர்களை வைத்துக்கொண்டு, அதில்‌ 
ஆராய்ச்சிகளை செய்து, பல்வேறு விஷயங்களை அனைவரும்‌ 
அறியுமாறு செய்துவந்தார்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ சுதாதி 
கிரந்தங்களை படித்து அவரின்‌ அன்பிற்கு பாத்திரரானார்‌. 


அனைவரிடமும்‌ மிகுந்த அன்பைக்‌ காட்டக்கூடியவர்‌. உடுப்பிக்கு 
போகும்‌ வரும்‌ பண்டிதர்களையெல்லாம்‌ அழைத்து, அவர்களுக்கு 
மரியாதை செலுத்தி, உபசாரங்களை செய்து, தானம்‌ அளித்து, 
தக்ஷிணை அளித்து, அருளி அனுப்பும்‌ வழக்கம்‌ வைத்திருந்தார்‌. 
பல சங்கங்கள்‌, நிறுவனங்களுக்கு தான தர்மங்களை 
அளித்திருக்கிறார்‌. யார்‌ வந்தாலும்‌ வெறும்‌ கையில்‌ அனுப்பாமல்‌, 
தகுதிக்கேற்ப அவர்‌ கேட்டவற்றைக்‌ கொடுத்து அனுப்பும்‌ கருணை 
மனம்‌ கொண்டவர்‌. 


உடுப்பியில்‌ இருந்த தமது மடத்தை ஜீர்ணோத்தாரணம்‌ செய்தார்‌. 
மாத்வ மஹாமண்டல சம்மேளனங்களில்‌ வந்து, அருளுரை 
வழங்கி, அனைவருக்கும்‌ ஆசி வழங்கி வந்தார்‌. 

்ரீசத்யப்ரக்ஞ தீர்த்தர்‌ 

ப்ராவோசத்யோதிகம்‌ நியாயசுதா வாக்யார்த்த சந்திரிகாம்‌ | 
சத்யப்ரக்ஞ குருர்தர்த்யாத்‌ ப்ரக்ஞாம்‌ வைதாந்திகீம்‌ சதா || 


இவர்‌ பாண்டுரங்கி வம்சத்தவர்‌. பூர்வாசிரம பெயர்‌ பாண்டுரங்கி 
ஜயாசார்யர்‌. அனைத்து சாஸ்திரங்களிலும்‌ வல்லவர்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பூர்வாசிரமத்தில்‌ இவர்‌ நான்கு முறை சுதா பாடம்‌ சொல்லி 
மங்களம்‌ செய்தவர்‌. பாண்டுரங்கி ஜயாசார்யர்‌, ஸ்ரீசத்யத்யானரின்‌ 
காலத்தில்‌, உத்தராதி மடத்தின்‌ திவானாக இருந்தார்‌. ஆஸ்தான 
பண்டிதராக இருந்தார்‌. தமது அண்ணனான  பாண்டுரங்கி 
கிருஷ்ணாசார்யர்‌, மலகி வேதவியாசாச்சார்‌ மற்றும்‌ வர்கேடி 
நரசிம்மாசார்யர்‌ இவர்களுடன்‌ அனைத்து நியாய 
சாஸ்திரங்களையும்‌ படித்தவர்‌. 


பிறகு உத்தராதி மடத்து திவானராகி மிகவும்‌ பக்தி சிரத்தையுடன்‌ 
சம்ஸ்தானத்தின்‌ காரியங்களை பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
திவானாக இருக்கும்போது அதன்‌ வேலைகள்‌ அதிகமாக 
இருந்தாலும்‌, இவர்‌ தமது படிக்கும்‌ । கற்பிக்கும்‌ வேலைகளை 
மட்டும்‌ நிறுத்தவில்லை. தினந்தோறும்‌ சுமார்‌ 7-8 மணி நேரங்கள்‌ 
நியாய சுதா வேதாந்தாதி பாடங்களை சொல்லி வந்தார்‌. 
இவரிடம்‌ படித்து பண்டிதர்‌ ஆனவர்களில்‌ ஸ்ரீகல்லாபுர 
ரங்காசார்யர்‌, குண்டூர்‌ பத்பனாபாச்சார்யர்‌ மற்றும்‌ சுகாசார்யர்‌ 
ஆகியோர்‌ முக்கியமானவர்‌. 


பிறகு இவர்‌ - பாண்டுரங்கி ஜயாசார்யர்‌, பண்டரிபுரத்தில்‌ 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ ஆசிரமம்‌ பெற்று, ஸ்ரீசத்யப்ரக்ஞ தீர்த்தர்‌ 
என்று பெயர்‌ பெற்றார்‌. 


ஸ்ர்கூடலி ஆர்ய அக்ஷோப்ய தீர்த்த மடத்தின்‌ யதிகள்‌ 
ஸ்ரீ ரகுதாந்த தீர்த்தர்‌ (1923-1943) 


இவரது பூர்வாசிரமத்தின்‌ பெயர்‌ யாதகிரி டங்கசாலெ வம்சத்தின்‌ 
ஸ்ரீனிவாசாசார்யர்‌. சிறந்த பண்டிதர்‌. தபஸ்விகள்‌. மந்திர 
தந்திரங்களை அறிந்தவர்‌. ஸ்ரீசர்வக்ஞ சாஸ்திர பாட 
பிரவசங்களில்‌ தேர்ந்தவர்‌. இவருக்கு நரசிம்ம மந்திர சித்தி 
இருந்தது. நாடக சாகித்யத்திலும்‌ விற்பன்னராக இருந்தார்‌.இவர்‌ 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ பாடம்‌ படித்தார்‌. அவரிடம்‌ சிறந்த 
பக்தியைக்‌ கொண்டிருந்தார்‌. 


ஸ்ரீசத்யத்யானரின்‌ சிபாரிசில்‌, ஸ்ரீபால்மூர்‌ ஜகன்னாதாசார்யர்‌ 
என்னும்‌ சுரபுரத்து பண்டிதருக்கு, சன்யாசம்‌ அளித்து, 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பட்டாபிஷேகம்‌ செய்து, ஸ்ரீரகுவீரதீர்த்தர்‌ என்று பெயரிட்டு, அவரே 
தனது உத்தராதிகாரி என்று கூறினார்‌. 


ஸ்ரீரகுவீர தீர்த்தர்‌ 


(1943 - 1962) 


இவரது பூர்வாசிரம பெயர்‌ பால்மூர்‌ ஜகன்னாதாசார்யர்‌. 
சுரபுரத்தை சேர்ந்தவர்‌. ஸ்ரரீசத்யத்யானரிடம்‌ அனைத்து வேதாந்த 
சாஸ்திரங்களையும்‌ படித்தவர்‌. மிகச்சிறந்த தபஸ்வி. ஒருமுறை 
ஸ்ரீகளவர்‌, மத்வ நவமிக்கு, ஸ்ர்ீமோதம்பல்லிக்கு வருகை தந்தார்‌. 
ஸ்ரீமான்‌ சண்டரகி ராகவேந்திர ராயரின்‌ அற்புத சக்தியால்‌ 25 
பேருக்கு மத்வ நவமி அலங்காரம்‌, வஸ்திரங்கள்‌, அனைவருக்கும்‌ 
வெள்ளி பாத்திரம்‌ என வழங்கினார்‌. அன்றிரவு ஸ்ரீகளவர்‌ 
உறங்கும்போது அவருக்கு கனவு வந்தது. மோதம்பல்லி பீமசேன 
தேவர்‌ (பிராணேச) ஒரு புத்தகத்தை படித்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
அவரிடம்‌ ஸ்ரீரகுவீர தீர்த்தர்‌ சென்று - “ஸ்வாமி, இது நாம்‌ 
இயற்றிய நவரத்னமாலிகா என்னும்‌ கிரந்தம்‌. இது உங்களுக்கு 
யார்‌ கொடுத்தது?' - என்று கேட்டார்‌. இதை உம்மிடம்‌ படித்தவரே 
வந்து எனக்குக்‌ கொடுத்தார்‌' என்று கூறினார்‌ பிராணதேவர்‌. 
'இதிலிருந்து ஒரு எழுத்தையும்‌ எடுக்காதீர்கள்‌. ஒரு எழுத்தையும்‌ 
சேர்க்காதீர்கள்‌ என்றார்‌. இந்த சம்பவத்திலிருந்து ஸ்ரீரகுவீர 
தீர்த்தருக்கு, பாரதீசனின்‌ அருள்‌ எவ்வளவு இருந்தது என்று தெரிய 
வருகிறது. 


ஸ்ரீ1005 கோஸ்வாமி குலபூஷண வல்லபாசார்ய 


ஸ்ர்ர/ீ கோஸ்வாமி மகாராஜர்‌ ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ நான்கு 
ஆண்டுகள்‌ பாடம்‌ படித்தார்‌. 1937ம்‌ ஆண்டில்‌ மும்பையில்‌ 
சாதுர்மாத காலத்தில்‌, வியாசராஜரின்‌ தாத்பர்ய சந்திரிகா பாடம்‌ 
படித்தார்‌. தினந்தோறும்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌ இவருக்கு 8மணி நேரம்‌ 
பாடம்‌ எடுத்தார்‌. பின்னர்‌ மதராஸில்‌ சாதுர்மாதத்திற்கு 
அமர்ந்தபோது மறுபடி 3 மாதங்கள்‌ இரவும்‌ பகலுமாக மற்ற 
கிரந்தங்களின்‌ பாடத்தை எடுத்தார்‌. வட இந்தியாவின்‌ அனைத்து 
பகுதிகளிலும்‌ இந்த ஜகத்குரு தீக்ஷித மகாராஜர்‌, அத்வைதத்தை 
கண்டிப்பதில்‌ வல்லவராக இருந்தார்‌. ஒவ்வொரு பிரவசன 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





வாக்யார்தத்திலும்‌ ஸ்ரீசத்யத்யானரை நினைத்து வணங்கி வந்தார்‌. 
அவர்‌ சொல்லிக்‌ கொடுத்த கருத்துகளையே நான்‌ சொல்லி 
வருகிறேன்‌ என்பார்‌. 


ஸ்ரீசத்யத்யானரின்‌ ஆத்மாவே என்னில்‌ இருந்து, என்னை 
பேசவைத்து, எனக்கு மரியாதை, வெற்றி ஆகியவற்றை தருகிறது. 
ஸ்ரீசத்யத்யானரைக்‌ குறித்து இந்தி மற்றும்‌ குஜராத்தி மொழிகளில்‌ 
புத்தகத்தை எழுதியிருக்கிறார்‌. வட இந்தியாவின்‌ அனைத்து 
வித்வத்‌ கோஷ்டியிலும்‌ ஸ்ரீசத்யத்யானரின்‌ பெயரை தவறாது 
சொல்லி வந்தார்‌. 


இணைப்பு 2 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ பாடம்‌ படித்த கிருஹஸ்த 
சிஷ்யர்கள்‌ 


பாண்டூரங்கி கிருஷ்ணாசார்யர்‌ 


பாண்டூரங்கி கிருஷ்ணாசார்யர்‌ ஸ்ரீசத்யத்யானரின்‌ காலத்தில்‌ 
உத்தராதி மடத்தில்‌ பாடம்‌ படித்துக்‌ கொண்டிருந்தார்‌. இவர்‌ 1886ம்‌ 
ஆண்டு கடகோள என்னும்‌ கிராமத்தில்‌ பிறந்தவர்‌. இவரது தந்‌ைத 
ஸ்ரீரங்காசார்யர்‌, மிகப்‌ பெரிய பண்டிதர்‌. இவரது மகனான 
கிருஷ்ணாசார்யர்‌, கொர்லஹள்ளி சேதுராமாசார்யரிடம்‌ 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ நியாய வேதாந்தங்களை படித்தார்‌. 
பின்னர்‌ இவர்‌ திருப்பதியில்‌ ஒரு வீடு எடுத்து 8 ஆண்டு காலம்‌ 
அங்கு தங்கி, பண்டித சக்ரவர்த்தி கபிஸ்தலம்‌ தேசிகாசார்யரிடம்‌ 
நியாய சாஸ்திர பஞ்சவாத, உத்தரவாதங்கள்‌, அலங்கார 
சாஸ்திரங்களைப்‌ படித்து, தேர்வு எழுதி, அதில்‌ முதலாவதாக 
தேர்ச்சி அடைந்தார்‌. 


அங்கிருந்து வந்து, ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ சுதாதி கிரந்தங்களைப்‌ 
படித்தார்‌. பிறகு உத்தராதி மடத்திலேயே ஆஸ்தான பண்டிதராக 
30 ஆண்டுகாலம்‌ பாட பிரவசங்களை சொல்லியவாறு 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சம்ஸ்தானத்திலேயே இருந்து வந்தார்‌. ஆசார்யருக்கு நியாய 
சாஸ்திரங்களின்‌ பூர்வ உத்தர வாதங்கள்‌ அனைத்தும்‌ 
மனப்பாடமாக இருந்தன. பாடம்‌ சொல்லும்போது எப்போதும்‌ 
அவர்‌ புத்தகத்தை பார்த்ததேயில்லை. அனைத்து கிரந்தங்களின்‌ 
விஷயங்களும்‌ அவரது விரல்‌ நுனியில்‌ இருந்தன. இவர்‌ 
இருந்தவரை ஸ்ரீமடத்தில்‌ பாட பிரவசங்களுக்கான 
அணையாவிளக்காகவே இருந்தார்‌. 


பாடம்‌ எடுப்பதில்‌ அவருக்கு என்றும்‌ சோர்வு இருந்ததேயில்லை. 
நூற்றுக்கும்‌ மேற்பட்டவர்களுக்கு பாடம்‌ சொல்லி, அவர்களை 
பண்டிதர்‌ ஆக்கியிருக்கிறார்‌. அவரது சிஷ்யர்களில்‌ ஸ்ரீ மலகி 
வேதவியாசாச்சார்‌, வரகேடி நரசிம்ஹாசார்‌, சிஞ்சோளி 
கிருஷ்ணாச்சார்‌, பாண்டுரங்கி ஜயாச்சார்‌, கல்லாபுர ரங்காசார்‌, 
குண்டூர்‌ பத்பனாபாச்சார்‌, ஜெளலீஹாள ஸ்ரீனிவாசாச்சார்‌, மாஹுளி 
கோபாலாச்சார்‌, முண்டரகி மத்வாசார்‌ ஆகிய பற்பல பண்டிதர்கள்‌ 
இருந்தனர்‌. 


இவர்‌ சாகித்ய அலங்கார சாஸ்திரங்களிலும்‌ நல்ல அறிஞராக 
இருந்தார்‌. காசி, புனே, பரோடா, மைசூர்‌, ராஜமகேந்திரி ஆகிய 
இடங்களில்‌ சமஸ்கிருதத்தில்‌ உபன்யாசம்‌ செய்து 
பண்டிதர்களுக்கு வழிகாட்டி வந்தார்‌. புனே, பரோடா, திருப்பதி 
ஆகிய இடங்களில்‌ நடைபெற்று வந்த சாஸ்திரிய தேர்வுகளுக்கு 
மேற்பார்வையாளராக போய்‌ வந்திருந்தார்‌. 


ஸ்ரீசத்யத்யானருடன்‌ இருந்தபோது, இவருக்கு ஊர்ஊராகப்‌ போய்‌ 
வாக்யார்த்தம்‌ செய்யும்‌ பணி வந்தது. காசி, கும்பகோணம்‌, ஆகிய 
இடங்களில்‌, இவர்‌ நியாய வேதாந்த சாஸ்திரங்களில்‌ 
வாக்யார்த்தம்‌ செய்து, இந்தியா முழுவதும்‌ இருந்த மாணவர்கள்‌ 
மதிக்கக்கூடியவராக இருந்தார்‌. இவரின்‌ மகனே பண்டிதர்‌ 
குருராஜாசார்ய  பாண்டுரங்கி அவர்கள்‌. இவரும்‌ சிறந்த 
வித்வாம்சரே. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மலகி வேதவியாசாசார்யர்‌ 


தென்னிந்தியாவின்‌ த்ரோணாசார்யர்‌ என்று பெயர்‌ பெற்ற 
வேதவியாசாசார்யர்‌, உத்தராதி மடாதீசரான ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தரின்‌ ஞானச்செல்வத்திற்கு உத்தராதிகாரியாக இருந்தார்‌. 
ஸ்ரீபாண்டுரங்கி கிருஷ்ணாசார்யர்‌, எல்லத்தூர்‌ கிருஷ்ணாசார்யர்‌, 
கபிஸ்தலம்‌ தேசிகாசார்யர்‌ மற்றும்‌ கொர்லஹள்ளி 
சேதுராமாசார்யரிடம்‌ தர்க்க சாஸ்திரத்தின்‌ பூர்வோத்திர 
வாதங்களைப்‌ படித்த ஆசார்யர்‌, ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ சுதாதி 
வேதாந்தங்களைப்‌ படித்து மகா பண்டிதர்‌ ஆனார்‌. 


அந்த கால பண்டிதர்கள்‌ அனைவரும்‌ கூடி நடத்திய பண்டித 
தேர்வில்‌ நியாய, வேதாந்த இரண்டு சாஸ்திரங்களிலும்‌, சிறந்த 
கிரந்தங்களின்‌ பாடங்களிலும்‌, வாக்யார்த்தம்‌ என அனைத்து 
விஷயங்களில்‌ முதலாவதாக வந்து தேர்ச்சி பெற்ற தன்னுடைய 
மிகச்சிறந்த சிஷ்யரான வேதவியாசார்யருக்கு ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தர்‌, தங்கத்தினாலான வளை செய்து அணிவித்து மகிழ்ந்தார்‌. 


ஆசார்யர்‌, பாகல்கோட்டையில்‌ வாணிவிலாஸ்‌ சம்ஸ்க்ருத 
பாடசாலையை நடத்தி, சுமார்‌ 5௦ ஆண்டு காலத்திற்கு, 
அன்னதானத்துடன்‌ மாணவர்களுக்கு பாடம்‌ எடுத்து வந்தார்‌. 
மாணவர்களை நியாய வேதாந்த வித்வாம்சராக மாற்றி வந்தார்‌. 
அவரின்‌ தந்தை சித்தாசார்யர்‌, உத்தராதி மடத்திலேயே இருந்தார்‌. 
75 ஆண்டு கால வாழ்க்கையில்‌ பற்பல சிஷ்யர்களுக்கு நிரந்தர 
பாட பிரவசனம்‌ செய்து, தவம்‌ செய்து, ஆசார்யர்‌, பாகல்கோட்‌ 
ஸ்ரீசத்யபோதரின்‌ சன்னிதானத்தில்‌ கீதா பாஷ்யம்‌, பிரமேய தீபிகா, 
உபநிஷத்‌ பாஷ்யம்‌, மத்வ சித்தாந்த சாரம்‌ ஆகிய பிரமேய 
கிரந்தங்களை எந்நேரமும்‌ படித்தவாறு இருந்தார்‌. அவரிடம்‌ 
படித்து பண்டிதரான பலர்‌, கர்னாடகத்தில்‌ பல இடங்களில்‌ 
ஆசார்யரின்‌ புகழை ' பெயரை பரப்பி வந்தனர்‌. 


ஆடம்பரமில்லாத வாழ்க்கை, பணிவு, வைராக்கியம்‌, வைஷ்ணவ 
தீக்ஷை, பரோபகாரம்‌, குருபக்தி, பாட பிரவசன பாண்டித்யம்‌, 
அன்னதானம்‌ முதலான பல நற்குணங்களின்‌ சங்கமமாகத்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





திகழ்ந்த ஸ்ரீவேதவியாசாசார்யர்‌, தாம்‌ நடத்தி வந்த 
நற்காரியங்களால்‌, தமது பெயரின்‌ பொருளை காப்பாற்றி வந்தார்‌. 


1969 ஜனவரியில்‌, கீலக நாம சம்வத்ஸரத்தில்‌ உடுப்பியில்‌ 7வது 
அகில பாரத மாத்வ தத்வஞான சம்மேளனம்‌ நடைபெற்றது. அந்த 
சபையின்‌ சார்பாக, ஸ்ரீகளவரின்‌ முன்னிலையில்‌, ஆசார்யருக்கு 
பண்டித சிம்ஹு என்று பட்டம்‌ அளித்து, 20௦௦ ரூபாய்களை 
பரிசாகக்‌ கொடுத்து, பட்டாடைகளை அணிவித்து மரியாதை 
செலுத்தினர்‌. 


பண்டிதரான ஸ்ரீ ஜாலீஹாள்‌ கங்கூர ராமாசார்யர்‌, குன்ஹாள்‌ 
வெங்கடேசாசார்யர்‌ மந்திராலயம்‌, மஹாஹுளி கோபாலாசார்யர்‌, 
௩.5.பஞ்சமுகி, கலகலி வம்சத்தின்‌ அன்னய்யாசார்யர்‌, 
நாராயணாசார்யர்‌, பாபாசார்யர்‌, பண்டரிநாதாசார்யர்‌, அரகேரி 
ஜயாசார்யர்‌, கட்டி கேசவாசார்யர்‌, உமர்ஜி நரசிம்ஹாசார்யர்‌, 
பன்னிகோள வெங்கண்ணாசார்யர்‌, மடத குராசார்யர்‌, மலகி 
ஹணமந்தாசார்யர்‌ ஆகிய 20க்கும்‌ மேற்பட்ட பண்டிதர்கள்‌ 
இவரிடம்‌ பாடம்‌ படித்து வந்தனர்‌. 


ஸ்ரீயக்ஞ விட்டலாசார்யர்‌ (அக்னிஹோத்ரி) 


கடப்பா தாலுக்கா கும்பணிபுர அக்ரகாரத்தில்‌ இருந்த யக்ஞ 
கிருஷ்ணாசார்யர்‌ மற்றும்‌ செள. புஸ்ஸெம்மா தம்பதியினருக்குப்‌ 
பிறந்தவர்‌. 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌, தமது பூர்வாசிரமத்தில்‌ ஒரு முறை 
கடப்பாக்கு வந்திருந்தபோது, பூஜை வேளையில்‌, சிறுவனான 
விட்டலாசார்யர்‌, மத்வவிஜய பாராயணத்தை துவக்கினாராம்‌. 
மிகவும்‌ துல்லியமாக ஸ்லோகங்களைக்‌ கூறிய அந்த பாலகனின்‌ 
பாராயணத்தைக்‌ கேட்டு மகிழ்ந்த இவர்‌, அவரைப்‌ பற்றி 
விசாரிக்க, அவர்‌ தந்தையை இழந்தவர்‌ என்று தெரிய வந்தது. 
அவரின்‌ தாய்க்கு மடத்திலிருந்து மாதா மாதம்‌ சிறு தொகையை 
கொடுக்குமாறு ஏற்பாடு செய்து, அந்தச்‌ சிறுவனை தம்முடனேயே 
அழைத்துக்‌ கொண்டு போவதாகக்‌ கூறி, அன்றிலிருந்து அந்த 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சிறுவனை முழுவதுமாகப்‌ பார்த்துக்‌ கொண்டார்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌ 
(பூர்வாசிரமத்தில்‌). அனைத்து கல்விகளையும்‌ கற்றுக்‌ கொடுத்தார்‌. 


இப்படியாக யக்ஞ விட்டலாசார்யர்‌, எட்டாம்‌ வயதிலிருந்து 18 
வயது வரை சாஸ்திர பாடங்களை ஸ்ரீசத்யத்யானரிடமே படித்தார்‌. 
சாகித்ய, வியாகரண, வேதாந்த ஆகிய அனைத்து பாடங்களையும்‌, 
சுதா, சந்திரிகா, நியாயாம்ருத ஆகிய கிரந்தங்களைப்‌ படித்தும்‌, 
ஸ்ரீகளவரின்‌ விசேஷ கிருபைக்கு பாத்திரரானார்‌. வித்வத்‌ சபைகள்‌ 
நடக்கும்போதெல்லாம்‌ ஸ்ரீகளவர்‌, இவரையே முன்னே 
அமரவைத்து அவரின்‌ வாத சாமர்த்தியத்தை அனைவரும்‌ 
அறியுமாறு செய்தார்‌. 


ஆசார்யருக்கும்‌ கொச்சி மகாராஜாவிற்கும்‌ தர்க்க சாஸ்திரத்தில்‌ 
வாதம்‌ நடைபெற்றபோது, ஆசார்யருக்கு பண்டித ராஜ: என்னும்‌ 
பட்டத்தை மகாராஜா வழங்கினார்‌. சால்வை, தங்கத்‌ தோடு 
ஆகியவற்றை கொடுத்து அவரை கெளரவித்தார்‌. கத்வால்‌, 
வனபர்த்தி, ஆதகூர்‌, புத்ரகோடெ ஆகிய அரசுகளில்‌ 
தர்மாதிகாரியாக இருந்தார்‌ ஆசார்யர்‌. கர்பூர ஸ்ரீனிவாசார்யர்‌, டி. 
ஸ்ரீனிவாசார்யர்‌, கைவார்‌ வெங்கடராயர்‌ ஆகிய 
கிருஹஸ்தர்களுக்கு சுதா, சந்திரிகா, நியாயாம்ருதா ஆகிய 
பாடங்களை சொல்லி வந்தார்‌ ஆசார்யர்‌. 


காசியில்‌ நடந்த பண்டிதர்களின்‌ சபையில்‌ இவர்‌, வரகேடி 
நரசிம்மாசார்யர்‌, சிஞ்சோளி வெங்கண்ணாசார்யர்‌, மலகி ஆசார்யர்‌ 
ஆகியோர்‌ பங்குபெற்று வெற்றிவாகை சூடினர்‌. அனந்தகிருஷ்ண 
சாஸ்திரிகள்‌, ராமசுப்ப சாஸ்திரிகள்‌ ஆகியோருடன்‌ அத்வைத 
கண்டன வாக்யார்த்தம்‌ செய்தார்‌. 


மைதர்‌ மகாராஜா தனது ஆஸ்தான வித்வானாக ஆசார்யரை 
கெளரவித்தார்‌. ஆசார்யர்‌, நகைச்சுவை மிகுந்த, திடமான குரலில்‌ 
தனது உபன்யாசங்களை, மிகவும்‌ கடினமான விஷயங்களை மிகச்‌ 
சுலபமாக புரியுமாறு கூறி வந்தார்‌. ஸ்ரீயக்ஞ விட்டாசார்யரின்‌ 
உபன்யாசங்களை, பெங்களூரின்‌ மூத்த மாத்வர்கள்‌ இன்றும்‌ 
நினைவில்‌ வைத்திருப்பார்கள்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ கருணைப்‌ பார்வையில்‌, திருமணம்‌ 
செய்து, வாரிசுகளைப்‌ பெற்று, ஸ்ரீ உத்தராதி மடத்து 
பாடசாலையில்‌ தலைமை ஆசிரியராக இருந்தார்‌. பெங்களூரில்‌ 
த்வைத வேதாந்தத்திற்கு ஆதாரத்‌ தூணாக இருந்தார்‌. 1960 ஜுலை 
யன்று இவ்வுலகை நீத்த, யக்ஞ விட்டலாசார்யர்‌, எப்போதும்‌ 
நினைவில்‌ வைத்துக்கொள்ள வேண்டியவர்‌. 


ஓம்கார சிஞ்சோளி கிருஷ்ணாசார்யர்‌ 


குல்பர்கா ஜில்லா சிஞ்சோளி கிராமத்தில்‌ பல பண்டிதர்கள்‌ 
இருந்தனர்‌. அதில்‌ ஓம்கார வம்சமும்‌ ஒன்று. அதில்‌ பிறந்த 
கிருஷ்ணாசார்யர்‌, சிறு வயதிலிருந்தே ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ 
சிஷ்யராகி பாடங்களைப்‌ படித்து பண்டிதராகி நற்பெயரைப்‌ 
பெற்றார்‌. உத்தராதி மடத்து ஆஸ்தான வித்வாம்சரான 
பாண்டுரங்கி கிருஷ்ணாசார்யரிடம்‌, மலகி வேதவியாசாசார்யர்‌, 
வரகேடி நரசிம்மாசார்யர்‌ இவர்களுடன்‌ நியாய சாஸ்திரங்களைப்‌ 
படித்தார்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ சுதாந்த, வேதாந்தங்களைப்‌ 
படித்தார்‌. 


சிஞ்சோளி ஆசார்யர்‌ மிகச்சிறந்த பேச்சாளர்‌. ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தர்‌ இருக்கும்வரை, ஸ்ரீமடத்தில்‌ அவரது உதவியாளராக 
அவரது வேலைகளை செய்து வந்தார்‌. பல ஊர்களில்‌ அவரது 
உபன்யாசங்கள்‌ நடைபெற்றன. குருகளின்‌ அன்பிற்கு 
பாத்திரரானவர்‌. 


ஸ்ரீபிரத்யும்னாசார்ய வரகேடி 


வர்கேடி பிரத்யும்னாசார்யரும்‌, நரசிம்மாசார்யரும்‌ உறவினர்கள்‌. 
பீம அர்ஜுனரைப்‌ போலவே இவர்கள்‌ இருவரும்‌ சேர்ந்து 
பயணித்து, த்வைத சித்தாந்த துந்துபியை கர்னாடகா, 
மகாராஷ்ட்ரா, மத்ய பிரதேசம்‌ மற்றும்‌ வட இந்தியாவில்‌ 
பட்டொளி வீசிப்‌ பறக்க வைத்தனர்‌. 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ கயாவிற்குச்‌ சென்றபோது, அங்கு ஒரு 
சம்ஸ்கிருத பாடசாலையைக்‌ கட்டி அதற்கு பிரத்யும்னாசார்யரை 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





தலைமையாசிரியராக நியமித்தார்‌. பிரத்யும்னாசார்யரின்‌ 
புகழினால்‌, கயா இன்றும்‌ வைஷ்ணவ சித்தாந்தத்தின்‌ 
க்ஷேத்திரமாக இருக்கிறது.  ஸ்ரீவிஷ்ணுபாத ஆலயத்தில்‌, 
ஸ்ரீபிரத்யும்னாசார்யரின்‌ பெரிய புகைப்படத்தை இன்றும்‌ 
காணலாம்‌. 


பிரத்யும்னாசார்யர்‌ தமது தாய்‌ மாமனான ஏரி ராகவாசார்யரிடம்‌ 
காவிய நாடக சாகித்யங்களை படித்து, பின்‌ பரோடாவின்‌ 
பேக்கோசார்ய ஜனாபுர என்பவரிடம்‌ வியாகரண கிரந்தங்களை 
படித்தார்‌. பிறகு உத்தராதி மடத்திற்கு வந்து, 
ஸ்ரீசேதுராமாசார்யரிடம்‌ ஸ்ரீசத்யத்யானற்‌ நியாய வேதாந்தங்களை 
படித்து, பெரிய பண்டிதரானார்‌. 


பிறகு இரு உறவினர்களும்‌, பண்டரிபுரத்தில்‌, பூர்ணபிரக்ஞ 
சம்ஸ்கிருத பாடசாலையை திறந்து, பல பண்டிதர்களை தயார்‌ 
செய்தனர்‌. பிரத்யும்னாசார்யர்‌ அக்னிஹோத்ரம்‌ செய்து, பல 
யாகங்கள்‌, யக்ஞங்களை செய்தார்‌. சாத்விக  ரூபத்தின்‌ 
அடையாளமாகவே இருந்தார்‌ இவர்‌. 


ஸ்ரீவரகேடி நரசிம்மாசார்யர்‌ 


ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ தயாரான பண்டிதரான நரசிம்மாசார்யர்‌ 
உண்மையாகவே ஒரு சிங்கமாகவே இருந்தார்‌. அவரின்‌ 
ஆளுமை, பாண்டித்யம்‌ மற்றும்‌ அறிவுக்கூர்மையைக்‌ கண்டவர்கள்‌ 
அனைவரும்‌ அவரை புகழ்ந்தனர்‌. இவரின்‌ பிறப்பிடம்‌ அஹம்மத்‌ 
நகர்‌ ஜில்லா கோதாவரி நதிக்கரையில்‌ வரகேடி கிராமம்‌. இந்த 
வரகேடி வம்சத்தினர்‌ பின்னர்‌ வரதா நதிக்கரையில்‌ கர்ஜிகி 
கிராமத்திற்கு வந்து தங்கினர்‌. அதில்‌ மாதவாசார்ய கர்ஜிகி 
என்பவர்‌ கர்ஹாட கோபாலாசார்யரிடம்‌ சாஸ்திர பாடத்தைப்‌ 
பயின்றார்‌. பிரத்யும்னாசார்யர்‌ மற்றும்‌ நரசிம்மசார்யரின்‌ தந்தை 
கேசவாசார்யர்‌ ஆவார்‌. 


சிறுவயதிலிருந்தே உத்தராதி மடத்திற்கு வந்து கிருஷ்ணாசார்ய, 
பாண்டுரங்கி மற்றும்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ நியாய 
வேதாந்தங்களைப்‌ படித்து பெரிய பண்டிதரானார்‌. இவரது 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஆளுமை, திறமையைக்‌ கண்டு ஸ்ரீசத்யத்யானர்‌ இவருக்கு தங்க 
வளையை அணிவித்து, காசியில்‌ ஒரு பாடசாலையை நிறுவி, 
அங்கு த்வைத துந்துபியை முழக்குவதற்கு நரசிம்மாசார்யரை 
சம்பளம்‌ கொடுத்து அமர்த்தினார்‌. 


அப்போதே ஆசார்யர்‌, காசியில்‌ அமரபாரதி என்னும்‌ மிகச்சிறந்த 
சம்ஸ்க்ருத பத்திரிக்கையை வெளியிட்டார்‌. அத்வைத ப்ராந்தி 
பிரகாச, அத்வைத கபோல பீடிகா, அணுபாஷ்யார்த்த சங்க்ரஹ, 
பராபர விவேக, விஷ்ணு சர்வோத்தமத்வ என்று இவர்‌ பல 
கிரந்தங்களை இயற்றியுள்ளார்‌. அகில பாரத வைஷ்ணவ 
சம்மேளனத்தின்‌ அதிகாரியாக இருந்தார்‌. பண்டிதர்‌ ஜாலீஹாள 
ஸ்ரீனிவாசாசார்யர்‌, உமர்ஜி நரசிம்மாசார்யர்‌ ஆகிய பல 
பண்டிதர்கள்‌ இவரிடம்‌ பாடம்‌ பயின்றனர்‌. 


ஸ்ரீசுப்பண்ணாசார்ய கலகலி 


ராமதுர்கா ஸ்ரீனிவாசாசார்யரிடம்‌ வியாகரண சாஸ்திரங்களை, 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ வேதாந்தங்களைப்‌ படித்த 
ஸ்ரீசுப்பண்ணாசார்யர்‌, ஒரு சாத்விகர்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌, தமது 
பூர்வாசிரமத்தில்‌ இவருடன்‌ சேர்ந்து படித்தவர்‌. சித்தாந்த 
கெளமுதியை இவர்‌ மனப்பாடமாக சொல்லி வந்தார்‌. கலகலி 
வெங்கண்ணாசார்யர்‌, கேஷவ சர்மா கலகலி, அம்பேகர 
ப்ரஹ்லாதாசார்ய, ஆகியோர்‌ இவரிடம்‌ வியாகரணம்‌ படித்தவர்கள்‌. 
ஸ்ீசத்யத்யான தீர்த்தர்‌, ஸ்ரீதத்யஞகான தீர்த்தர்‌ மற்றும்‌ 
ஸ்ரீசத்யப்ரக்ஞ தீர்த்தர்‌ மூவரும்‌ கலகலி ஆசார்யருக்கு மிகவும்‌ 
அன்புடன்‌, தங்கள்‌ அருளை வழங்கியிருந்தார்கள்‌. 


கூர்மாசார்யர்‌ கலகலி 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ அன்பிற்கு பாத்திரமானவரின்‌ 
கூர்மாசார்யரும்‌ ஒருவர்‌. கர்னாடகத்தில்‌ கூர்மாசார்யரை 
அறியாதவர்களே இல்லை எனலாம்‌. அவரும்‌ தன்‌ தந்தையைப்‌ 
போல தினமும்‌ 108 குட நீரில்‌ தினமும்‌ ஸ்னானம்‌ 
செய்துவந்தார்‌. வட கர்னாடகாவில்‌ 'கூர்மாசார்யரின்‌ ஸ்னானம்‌ 
என்றே சொலவடை வழங்கிவருகிறது. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ நியாய, வேதாந்த சாஸ்திரங்களை 
படித்தார்‌ ஆசார்யர்‌. திருப்பதியில்‌ சில ஆண்டுகள்‌ தங்கியிருந்து 
கபிஸ்தலம்‌ தேசிகாச்சாரியரிடம்‌ தர்க்க, மீமாம்ஸ, அலங்கார 
சாஸ்திரங்களை கற்றுத்‌ தேர்ந்தார்‌. உடுப்பி ஹிரூர்‌ 
ஸ்வாமிகளுடன்‌, ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ ஸ்ரீமன்‌ நியாய சுதா 
மங்களம்‌ செய்தார்‌. தம்‌ வம்சத்தின்‌ சம்பிரதாயத்தைப்‌ போல 
ஜடாதாரியாக, சிஷ்யர்களுக்கு தர்மோபதேசம்‌ செய்து, 
ஸ்வாமிகளைப்‌ போல சஞ்சாரம்‌ செய்துவந்தார்‌. வெள்ளி 
மண்டபத்தை செய்து, சிஷ்யர்களின்‌ வீடுகளில்‌ பூஜை, தொட்டில்‌ 
பூஜை ஆகியவற்றை செய்து வந்தார்‌. 


கலகலியில்‌ நாகேஷ்‌ பட்‌ என்பவர்‌ இவரிடம்‌ நியாய 
சாஸ்திரங்கள்‌, மீமாம்ச கிரந்தங்கள்‌ மற்றும்‌ நியாயாம்ருத, 
அத்வைத சித்தி ஆகிய கிரந்தங்களை படித்து பண்டிதர்‌ 
ஆகியிருந்தார்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ கலகலிக்கு 
வந்தபோதெல்லாம்‌ இந்த நாகேஷ்‌ பட்‌ அவர்களை அழைத்து, 
மீமாம்ச, தர்க்கங்களைப்‌ பற்றி விவாதித்து, பல புதிய 
விஷயங்களை சொல்லிக்‌ கொடுத்துக்‌ கொண்டிருந்தார்‌. 


சொல்லாபுரத்தில்‌ முரளிதர புவா என்னும்‌ அத்வைத 
வித்வாம்சருடன்‌ வாக்யார்த்தம்‌ செய்து, அத்வைத மதத்தின்‌ 
பிரமாணங்கள்‌ தவறானவை, த்வைத மதமே சர்வோத்தம மதம்‌ 
என்று நிரூபித்தார்‌. 


இவர்‌ நல்ல பேச்சாளாராக இருந்தார்‌. தாரவாட்‌, பிஜாபுர்‌, பெளகாவி 
ஆகிய இடங்களில்‌ இவர்‌ செய்யும்‌ உபன்யாசங்களைக்‌ கேட்க 
ஆயிரக்கணக்கான மக்கள்‌ வருவது வழக்கம்‌. கல்கலி 
கூர்மாசார்யர்‌ புது யுகத்தின்‌ மகரிஷி என்று அனைவராலும்‌ 
புகழப்பட்டார்‌. 


கலகலி ராமாச்சார்யர்‌ 


வைஷ்ணவர்களுக்கு சம்ஸ்கிருத சாகித்யத்தில்‌ திறன்‌ இல்லை; 
அலங்கார சாஸ்திரங்களில்‌ புரிதல்‌ இல்லை என்று பிற 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மதத்தினர்‌ செய்த கேலியை பொய்‌ என்று நிரூபித்தவர்‌ கலகலி 
ராமாச்சார்யர்‌. ஜயபுரத்தின்‌ மகாமகோபாத்யாய பட்‌ ஸ்ரீ மதுராநாத்‌ 
சாஸ்திரிகள்‌, ஸ்ரீராமாசார்யரைப்‌ பற்றி சொல்லும்போது 
வாக்தேவியானவள்‌, ஜயதேவ, ஜகன்னாத பண்டிதருக்குப்‌ பிறகு 500 
ஆண்டுகால தவம்‌ செய்து ஸரீ ராமாசார்யரைப்‌ போன்ற 
வரகவியைப்‌ பெற்றிருக்கிறாள்‌ என்று வர்ணிக்கிறார்‌. 


கைர்வாணி நிர்வேத, ஸ்வராஜ்ய லஹரி, தேவி வாசந்தி, 
அஷ்வதாடி காவியம்‌, முகுந்த முரலி, கந்துகாக்ரந்தன, 
அபிஷங்காஸ்பத ப்ரசங்க, விக்ரம ஸ்துதி ஆகிய காவிய 
நாடகங்கள்‌, காதம்பரி, ப்ரபந்த, சாடோக்தி ஸ்தோத்ர மாலா ஆகிய 
பெரிய கிருதிகள்‌, சத்யஸ்பூர்த்தி, பிரதிபா விலாஸ்‌ ஆகிய 
கிரந்தங்கள்‌ அவரின்‌ சரள கவித்துவம்‌, கற்பனைத்‌ திறனுக்கு 
சான்றாக இருக்கின்றன. 


கல்கலி நரசிம்மாசார்யரின்‌ நான்காவது மகனான ஸ்ரீகலகலி 
ராமாசார்யர்‌, எல்லத்தூர்‌ கிருஷ்ணாசார்யரிடம்‌ நியாய 
சாஸ்திரங்களை, ஸ்ரீகல்லாபுர கோபால கிருஷ்ணாசார்யரிடம்‌ 
தர்க்கத்தை படித்தார்‌. பின்னர்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌, சுதாதி 
வேதாந்தங்களைப்‌ படித்து பெளகாவியில்‌ சுமார்‌ 40 ஆண்டுகள்‌ 
வரை சாஸ்திர பாடம்‌, பிரவசனங்களை செய்து வந்தார்‌. 
ஸ்ர்சத்யத்யான வித்யாபீடத்தின்‌ மூலமாக பற்பல பழைய 
வேதாந்த சாகித்ய கிரந்தங்களை அச்சடித்து வெளியிட்டு வந்தார்‌. 


இவரது கவித்திறன்‌, சாஸ்திர அறிவு மற்றும்‌ வெளியிட்ட 
கிரந்தங்கள்‌ ஆகியவற்றை கருத்தில்‌ கொண்டு, மத்திய அரசு 
1968ம்‌ ஆண்டில்‌ இவருக்கு தேசிய விருதும்‌, ரூ.5000 பரிசும்‌ 
கொடுத்து கெளரவித்தது. இது மாத்வ சமூகத்திற்கே மிகப்‌ பெரிய 
அங்கீகாரமாகும்‌. மைதர்‌ பகுதியிலிருந்து குடியரசுத்‌ தலைவரின்‌ 
விருதினைப்‌ பெற்ற ஒரே ஒருவரென்றால்‌ அது ராமாச்சார்யர்‌ 
மட்டுமே. 


75 வயது வரை வாழ்ந்த நிறைவு வாழ்க்கையில்‌ சாகித்ய, 
வேதாந்தங்களின்‌ சேவையை செய்த ஸ்ரீராமாசார்யரை, 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பெங்களூரின்‌ நடந்த கவி சம்மேளனத்தில்‌ அழைத்து 
கெளரவித்தனர்‌. ஜெயபுரத்தின்‌ சம்ஸ்கிருத சாகித்ய பரிஷத்‌, 
ஆசார்யரின்‌ கவித்திறனை கெளரவிக்கும்‌ வகையில்‌ அவருக்கு 
சாகித்ய ரத்ன, 'அபினவ காளிதாச:, 'அபினவ பாணபட்ட' என்னும்‌ 
விருதுகளை, சாலைவை சம்பாவனைகளுடன்‌ கொடுத்து 
மகிழ்ந்தனர்‌. 

கீலக நாம சம்வத்ஸரம்‌, மாத்வராதாந்த சபையின்‌ வைரவிழா, 
அகில பாரத மாத்வ 7வது தத்வஞான சம்மேளம்‌, ஸ்ரீஜயதீர்த்தரின்‌ 
7வது நூற்றாண்டு நாளையொட்டி “கவிகண்டீரவ' என்னும்‌ 
விருதுடன்‌, ஆயிரம்‌ ரூபாய்‌ பரிசுகளுடன்‌ வழங்கினர்‌. 


முத்தாசார்யர்‌ கலகலி 


ஸ்ரீமத்‌ பூஜ்ய கலகலி நரசிம்மாசார்யரின்‌ மகனான கலகலி 
முத்தாசார்யர்‌, ஸ்ரீ ராமாசார்யர்‌ மற்றும்‌ ஸ்ரீனிவாசார்யரிடம்‌ 
வியாகரணத்தையும்‌, ரங்கன்பேட்டை ராமாசார்யர்‌ மற்றும்‌ 
எல்லத்தூர்‌ கிருஷ்ணாசார்யரிடம்‌ நியாய சாஸ்திரங்களையும்‌ 
படித்தார்‌. ஸ்ீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ நியாய வேதாந்தாதி 
கிரந்தங்களைப்‌ படித்து பண்டிதரானார்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ 
வரதா நதிக்கரையில்‌ கர்ஜகியில்‌ ஒரு சம்ஸ்கிருத 
பாடசாலையை நிறுவி அங்கு இவரை ஆசிரியராக நியமித்தார்‌. 
ஸ்ர்கலகலி ஆனந்ததீர்த்தாச்சார்‌ ஆகியோர்‌ நியாயாம்ருதம்‌ 
முதலான கிரந்தங்களைப்‌ படித்து ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ தேர்வு 
கொடுத்தனர்‌. ஆசார்யர்‌, பாகவதாதி புராணங்களை, கீதா 
பிரவசனங்களை தனக்கே உரிய ஒரு சிறந்த பாணியில்‌ சொல்லி, 
பண்டித பாமரர்களை மகிழ்வித்திருந்தார்‌. பண்டிதர்‌ கலகலி 
பாபாசார்யர்‌ மற்றும்‌ பண்டிதர்‌ கலகலி சுகாசார்யர்‌ இருவரும்‌ 
இவரின்‌ வாரிசுகள்‌. 


கலகலி வெங்கண்ணாசார்யர்‌ 
கலகலி சுப்பண்ணாசார்யரிடம்‌ வியாகரணத்தை, ஸ்ரீசத்யத்யான 


தீர்த்தரிடம்‌ நியாயவேதாந்த சாஸ்திரங்களை படித்த 
வெங்கண்ணாசார்யர்‌, ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ நிழலைப்‌ போல 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





இருந்தார்‌. முழு வாழ்க்கையும்‌ உத்தராதி மடத்தில்‌ பண்டிதராக 
இருந்த இவர்‌, வேதாந்த தர்ம சாஸ்திரங்களில்‌ சிறந்து 
விளங்கினார்‌. 


ஹுலகி ஹுச்சாசார்யர்‌ 


இவர்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ நியாய, வேதாந்தாதி 
சாஸ்திரங்களை படித்தார்‌. கொப்பளத்தில்‌ சமஸ்கிருத பாடசாலை 
வைத்து, அன்னதானம்‌ செய்தவாறு, பல மாணவர்களுக்கு பாடம்‌ 
எடுத்துக்‌ கொண்டிருந்தார்‌. தமது நிரந்தர பாட பிரவசங்களால்‌, 
ஆசார்யர்‌ தமது ஹுலகி வம்சத்தின்‌ சிறப்பினை பட்டொளி வீசிப்‌ 
பறக்கச்‌ செய்தார்‌. 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தருக்கு மிகவும்‌ பிரியமாக இருந்த இவர்‌ சில 
நாட்கள்‌ பெள்ளாரியில்‌ இருந்து, அங்கு இருந்தவர்களுக்கு சுதாதி 
கிரந்தங்களை பாடம்‌ சொல்லி, ஸ்ரீசந்திரிகாசார்யரின்‌ சன்னிதியில்‌ 
மங்களம்‌ செய்தார்‌. அவரின்‌ சிஷ்யரில்‌ பீமசேனாசார்யர்‌ 
கொர்லஹள்ளி, கிருஷ்ணமூர்த்தி ஆசார்ய கோளி, பீமசேனாசார்ய 
சந்தெபின்னூர்‌, ஜயதீர்த்த ராஜ புரோஹித, அக்னிஹோத்ரி, 
ஷிரஹட்டி வாதிராஜாசார்ய ஆகியோர்‌ இருந்தனர்‌. 


மஹாஹுலி கோபாலாசார்யர்‌ 


ஸ்ர்கோபாலாசார்யர்‌ பிறந்தது ஜனாபுரத்தில்‌. படித்தது சாங்லியில்‌. 
சாஸ்திரங்களை படித்தது ஸ்ரீசத்யத்யானரிடம்‌. பாடசாலை 
நடத்தியது மும்பையில்‌. அவரது புகழ்‌ இந்தியா முழுக்க பரவி, 
வெளிநாடுகளிலும்‌ பரவியது. மாக படித்தவரான இவர்‌, மங்கசுளி 
ராமாசார்யர்‌, பாண்டுரங்கி ஜயாசார்யர்‌, பாண்டுரங்கி 
கிருஷ்ணாசார்யர்‌, மலகி வேதவியாசாசார்யர்‌ மற்றும்‌ 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ என பல குருகளிடம்‌ நியாய, வேதாந்த, 
வியாகரண,  வேதசாகித்ய, ஜோதிட ஆகிய அனைத்து 
பாடங்களையும்‌ சரிவரப்‌ படித்தார்‌. சுதா, வியாச த்ரயங்களில்‌ 
அவருக்கு மிகச்சிறந்த பாண்டித்யம்‌ இருந்தது. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





இத்தகைய அறிவாற்றல்‌ கொண்ட சிஷ்யரைக்‌ கண்ட 
ஸ்ரீசத்யத்யானர்‌, அவருக்கு அருளி வேதாந்த சாஸ்திரங்களின்‌ 
நுணுக்கங்கள்‌ அனைத்தையும்‌ கற்றுக்கொடுத்தார்‌. இவர்‌ நாக 
படிப்பதற்கு உதவினார்‌. மும்பையில்‌ பாடசாலை நிர்மாணித்து, 
பாட பிரவசங்களை செய்து, அங்கு மக்களிடம்‌ தர்ம 
விஷயங்களை சொல்வதற்கு ஆணையிட்டார்‌. தற்போது அதே 
சத்யத்யான வித்யாப்டம்‌ நன்கு வளர்ந்து அதன்‌ புகழ்‌ அனைத்து 
இடங்களிலும்‌ பரவியிருக்கிறது. பண்டிதர்களின்‌ தொழிற்சாலை 
என்றே இது அழைக்கப்படுகிறது. அன்றிலிருந்து இன்றுவரை 
நூற்றுக்கும்‌ மேற்பட்ட பண்டிதர்கள்‌ இங்கு 
உருவாகியிருக்கிறார்கள்‌. இப்போதும்‌ பல பேர்‌ படித்துக்‌ 
கொண்டிருக்கின்றனர்‌. இதற்கு ஆசார்யர்‌ துவக்கத்தில்‌ எடுத்த 
முயற்சிகளே காரணம்‌. 


ஸ்ரீசத்யபிரமோத தீர்த்தரின்‌ அன்பிற்கும்‌ பாத்திரரான இவர்‌ 
வெளியிட்ட மாயாவாத கண்டன, சந்தியா ரகசியம்‌ முதலான 
புத்தகங்கள்‌ அனைவருக்கும்‌ பயன்படக்கூடியவை. மும்பையில்‌ 
இவரின்‌ வழிகாட்டுதலில்‌ பல சிஷ்யர்கள்‌ Phd doctorate 
பெற்றிருக்கின்றனர்‌. கடலின்‌ இரு புறங்களிலும்‌ இவருக்கு 
சிஷ்யர்கள்‌ இருக்கின்றனர்‌. 


மும்பையில்‌ ஒவ்வொரு ஞாயிறும்‌ நடக்கும்‌ இவரது ஆங்கில 
உபன்யாசம்‌ - பாகவதத்தை பற்பலர்‌ கேட்டு மகிழ்ந்திருந்தனர்‌. 
அவரது வீடு அன்னசத்திரமாகவே இருந்தது. அன்னதானம்‌, வித்யா 
தானம்‌ மட்டுமல்லாது, அனைத்து வகைகளிலும்‌ மக்களுக்கு 
உதவியாக இருந்த இவர்‌, அனைத்து பீடாதிபதிகளுக்கும்‌, 
மக்களுக்கும்‌ அன்பானவராக இருந்தார்‌. கன்னட பள்ளி ஒன்றினை 
விட்டில்‌ துவக்கி, மும்பையில்‌ கன்னட விழிப்புணர்விற்கு 
காரணமாக இருந்தார்‌. கன்னட சங்கம்‌, சாஸ்திர சாகித்ய பிரசாரம்‌, 
தாச சாகித்ய, அகில பாரத கீர்த்தன சாலை, Progressive education society 
ஆகிய பற்பல நிறுவனங்களில்‌ தலைவராகவும்‌, 
காரியதரிசியாகவும்‌ இருந்து அவற்றை வளர்த்து வந்தார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





இவரது தலைமையில்‌ உருவான ௧&॥ [dia National Integration Samithi 
என்னும்‌ நிறுவனத்தில்‌, மகாராஷ்டிர முதலமைச்சர்‌ நாயக்‌ 
காரியதரிசியாக இருந்தார்‌. ஞானேஸ்வர மடத்து சன்யாசி, 
ஸ்வாமி நாராயண சம்பிரதாயத்தின்‌ சன்யாசிகள்‌ ஆகியோர்‌ 
இவரிடம்‌ வந்து வேதாந்த சாஸ்திரங்களை படித்துச்‌ சென்றனர்‌. 
சோமய்யா வித்யாவிஹார நகரத்தின்‌ சுரபாரதி நிறுவனத்தில்‌, 
சம்ஸ்கிருத துறையின்‌ தலைவராக இருந்தார்‌. இவர்‌ 19ம்‌ 
ஆண்டில்‌ உடுப்பியில்‌ அகில பாரத மாத்வ 7வது தத்வஞான 
சம்மேளனத்தின்‌ தலைவராக இருந்து, அனைவராலும்‌ 
மதிக்கத்தக்க உபன்யாசத்தை வழங்கினார்‌. 


இவரது இடைவிடாத முயற்சியாலும்‌, தொடர்ந்த பிரசாரத்தாலுமே 
மும்பை நகரத்தில்‌ சாம்ஸ்கிருத கலாச்சாரங்கள்‌ மறுபிறவி 
எடுத்திருக்கின்றன என்று சொன்னால்‌ அது மிகையல்ல. 


வாலகொண்ட நரசிம்மாசார்யர்‌ 


தமது தாத்தாவிடம்‌ இவர்‌ சாகித்ய வேதாந்த பாடங்களைப்‌ 
படித்து, ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ சுதா, வியாசத்ரயங்களை 
படித்தார்‌. வேதாந்தத்தில்‌ மிகச்‌ சிறந்து விளங்கிய 
நரசிம்மாசார்யர்‌, ஸ்ரீபண்டாகெரெ ஸ்வாமிகளுடன்‌ சேர்ந்து படித்து, 
அவருடன்‌ உத்தராதி மடத்தில்‌, ீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ த்வைத 
அத்வைத வேதாந்த, பூர்வ மீமாம்ஸ கிரந்தங்களை அத்யயனம்‌ 
செய்தார்‌. தர்ம சாஸ்திரங்களில்‌ ஆசார்யருக்கு அசாத்திய திறமை 
இருந்தது. ஹைதராபாத்தில்‌ பல லெளகிக வைதிகர்களுக்கு, 
கிருஹஸ்தர்களுக்கு சாஸ்திரார்த்த பாடங்களை சொல்லி வந்தார்‌. 
வேதாந்த, தர்க்கத்தில்‌ இவரை வெல்ல யாராலும்‌ முடியவில்லை. 
பல கிரந்தங்களை இயற்றிய கிரந்தகாரர்‌ இவர்‌. இவரை நடமாடும்‌ 
நூலகம்‌ என்று அழைப்பார்களாம்‌. எந்தவொரு கிரந்தம்‌, 
எந்தவொரு சாஸ்திர விஷயமாகட்டும்‌, சரியான பதில்‌ எப்போதும்‌ 
இவரது நாக்கில்‌ இருக்குமாம்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





இவருக்கு “தியான பிரபோத;, 'வித்யாமான்ய' விருதுகள்‌ ஆகியவை 
கிடைத்திருக்கின்றன. மாத்வ மடத்தின்‌ அனைத்து பீடாதிபதிகளும்‌ 
இவரை மதித்து வந்தனர்‌. 


கல்லாபுர ரங்காச்சார்‌ 


வித்வாம்சராகவும்‌, திவானாகவும்‌ இருந்து ஸ்ரீமத்‌ உத்தராதி 
மடத்தின்‌ சிறப்பினை கல்லாபுர ரங்காசார்யர்‌ காப்பாற்றி வந்தார்‌. 
இவரது பெரியப்பா கல்லாபுர ஜயாசார்யர்‌ ஸ்ரீசத்யத்யானரின்‌ 
காலத்தில்‌ உத்தராதி மடத்தின்‌ திவானாக இருந்தார்‌. 
ஸ்ரீரங்காசாராயரின்‌ தந்தை ஸ்ரீகோபால கிருஷ்ணாசார்யர்‌, மிகவும்‌ 
அற்புதமான பண்டிதராக இருந்தார்‌. அவரிடமே இவர்‌ சிறுவயதில்‌ 
படித்து, பின்னர்‌ உத்தராதி மடத்திற்கு வந்து ஸ்ரீபாண்டுரங்கி 
கிருஷ்ணாசார்ய மற்றும்‌ ஜயாசார்யரிடம்‌ நியாய சாஸ்திரத்தை 
படித்தார்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ தத்வபிரகாசிகாவில்‌ துவங்கி 
ஸ்ரீசுதாதி வேதாந்த கிரந்தங்களை படித்து முடித்தார்‌. 


ஜிக்ஞாச அதிகரண, சுதா தத்வபிரகாசிகைகளுக்கு 
ஸ்ரீசத்யத்யானரின்‌ பாடம்‌ எப்படியிருக்கும்‌ என்று இவரிடம்‌ 
கேட்டால்‌ அதன்‌ மகிமை தெரியும்‌. ஸ்ரீமடத்தின்‌ சம்பிரதாய 
வைஷ்ணவ சித்தாந்த ரகசியங்களை முழுவதுமாக அறிந்த 
சிஷ்யரான ரங்காசார்யர்‌, பணிவு மரியாதைகளுடன்‌ கூடியவராக 
இருந்தார்‌. உத்தராதி மடத்து திவான்‌ பதவிக்கு அவர்‌ முழுத்தகுதி 
பெற்றிருந்தார்‌. ஸ்ரீசத்யபிரமோத  தீர்த்தரின்‌ அன்பிற்கும்‌ 
பாத்திரராகிருந்தார்‌. 


கொர்லஹள்ளி ரங்காசார்ய 


ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ நியாய வேதாந்தாதி அனைத்து 
சாஸ்திரங்களையும்‌ படித்து மகாபண்டிதரானவர்‌, ரங்காசார்யர்‌. 
இவர்‌ தார்வாடின்‌ த்வைத வேதாந்த பாடசாலையில்‌ ஆசிரியராக 
இருந்து, கங்காவதி, கொர்லஹள்ளி ஆகிய இடங்களில்‌, 
பற்பலருக்கு நியாய, வேதாந்த பாடங்களை எடுத்து வந்தார்‌. 
திரகுண்டி கோபால கிருஷ்ணாசார்யர்‌ போன்றோர்‌ இவரிடம்‌ 
பாடம்‌ படித்தனர்‌. சாத்விகர்‌, சதாசாரத்தை பின்பற்றுபவருமான 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ரங்காசார்யர்‌, ஸ்ரீசத்யத்யானரின்‌ அத்யந்த அன்பிற்கு பாத்திரமாகி 
இருந்தார்‌. 


முஞ்சே லக்ஷ்மணாசார்யர்‌ 


இவர்‌ கர்னூலை சேர்ந்தவர்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ நியாய 
வேதாந்தாதி அனைத்து சாஸ்திரங்களையும்‌ படித்தவர்‌. பின்‌ 
கர்னூலில்‌ பாட பிரவசனங்களை செய்தவாறு, மக்களின்‌ அன்பை 
பெற்றவராக இருந்தார்‌. அங்கு முக்யபிராணரை அர்ச்சித்தவாறு, 
எப்போதும்‌ ஞான காரியங்களில்‌ ஈடுபட்டிருந்தார்‌. 


கச்சே ஸ்ரீனிவாசாசார்யர்‌ உடுப்பி 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ சுதாதி வேதாந்த கிரந்தங்களைப்‌ 
படித்து மிகச்சிறந்த பண்டிதரானவர்‌ ஸ்ரீனிவாசாசார்யர்‌. 
உடுப்பியில்‌ ஸ்ரீசந்திரிகா பாடசாலையை நிறுவி, பல 
சிஷ்யர்களுக்கு பாடம்‌ சொல்லி அவர்களை பண்டிதர்‌ ஆக்கினார்‌. 
அனைத்து பீடாதிபதிகளின்‌ அன்பையும்‌ பெற்றிருந்த இவர்‌ 
'வேதாந்த கேசரி' என்னும்‌ விருதினைப்‌ பெற்றிருந்தார்‌. 
உடுப்பியில்‌ நூற்றுக்கும்‌ மேற்பட்ட பண்டிதர்களை தயார்‌ 
செய்தவர்‌. 


இன்ன கிருஷ்ணாசார்யர்‌ 


1903ம்‌ ஆண்டில்‌ பிறந்த இவர்‌, சுப்ரமண்ய பட்டரிடம்‌ 
ரிக்வேதத்தையும்‌, ஸ்ரீனிவாச பட்டரிடம்‌ யஜுர்வேதத்தையும்‌, 
உடுப்பியில்‌ நான்காண்டுகள்‌ காவிய, வியாகரணத்தையும்‌ 
படித்தவர்‌. பிறகு தாராபுரம்‌ கிருஷ்ணாசார்யரிடம்‌ தர்க்க, 
வெங்கடேஸ்வர தீக்ஷிதரிடம்‌ மீமாம்ஸ சாஸ்திரங்களை 
படித்தார்‌. தண்டதீர்த்தரிடம்‌ ஜோதிடத்தைக்‌ கற்றார்‌. 


பிறகு ஸ்ரீசத்யத்யானரிடம்‌, ஷீரூர்‌ லக்ஷ்மீந்த்ர ஸ்வாமிகளுடன்‌ 
சேர்ந்து, சுதா, வியாசத்ரய கிரந்தங்களை படி பண்டிதரானார்‌. 
ஸ்ரீசத்யத்யானர்‌ இவருக்கு இரு ஆண்டுகள்‌ சுதா பாடம்‌ எடுத்து, 
பண்டரிபுரத்தில்‌ மங்களம்‌ செய்தார்‌. 10 ஆண்டுகள்‌ வரை 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீகளவருடனே இருந்து அவரின்‌ அன்பினைப்‌ பெற்றார்‌. இவரை 
பெங்களூரின்‌ உத்தராதி மடத்து பாடசாலையில்‌ ஆசிரியராக 
நியமித்திருந்தார்‌. 


உடுப்பி சீதாராமாசார்யர்‌ 


என்றைக்கும்‌ நினைக்க வேண்டியவரான ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தருக்கு, உடுப்பியிலும்‌ நிறைய சிஷ்யர்கள்‌ இருந்தனர்‌. பல 
கிருஹஸ்தர்களுக்கும்‌ இவர்‌ தனது ஞானம்‌ என்னும்‌ அமிர்தத்தை 
அளித்துவந்தார்‌. அப்படி இந்த அமிர்தத்தைப்‌ பெற்றவரில்‌, பரசுராம 
க்ஷேத்திரத்தை சேர்ந்தவரான உடுப்பி சீதாராமாசார்யரும்‌ 
ஒருவர்‌. 


உடுப்பி சம்ஸ்கிருத பாடசாலையில்‌, மைதகரில்‌, வேத, தர்க்க, 
வியாகரண, மீமாம்ஸ முதலான சாஸ்திரங்களை படித்து 
தேர்ந்தவரான சீதாராமாசார்யர்‌, ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடமும்‌ 
நியாய வேதாந்த சாஸ்திரங்களைப்‌ படித்து பண்டிதரானார்‌. 
இவருக்கு பாடம்‌ எடுத்த குருகள்‌ அனைவரும்‌ மிகப்பெரிய 
பண்டிதரே ஆவர்‌. எல்லத்தூர்‌ கிருஷ்ணாசார்யர்‌, பி. 
நாராயணாசார்யர்‌, ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ என அனைவரும்‌ 
ஒருவரை ஒருவர்‌ மிஞ்சிய பண்டிதர்களே. அவர்கள்‌ 
அனைவரிடமிருந்தும்‌ ஞானத்தைப்‌ பெற்று பண்டிதரானார்‌ இவர்‌. 
ஸ்ரீசீதாராமாசார்யரின்‌ ஞானம்‌ அபாரமானது. அவரது 
அம்பராத்தூணியில்‌ இல்லாத அம்புகளே இல்லை. அவருக்குத்‌ 
தெரியாத விஷயங்களே இல்லை. அவர்‌ ஒரு நடமாடும்‌ 
பல்கலைக்கழகம்‌ எனலாம்‌. 


ஸ்ரீசீதாராமாசார்யருக்கு தமது குருகளிடம்‌ அபாரமான பக்தி 
இருந்தது. ஒரு சமஸ்கிருத கல்லூரியில்‌ தலைமையாசிரியராக 
பணிபுரிய வேண்டும்‌ என்று அரசிடமிருந்து ஒரு தந்தி 
வந்திருந்தது. அவர்‌, அதை எடுத்து, ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ 
காட்டி என்ன செய்வது என்று கேட்டார்‌. அதற்கு ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தர்‌ - “என்னிடம்‌ படித்து பண்டிதரானவர்கள்‌, இன்னொரு 
இடத்தில்‌ சம்பளம்‌ வாங்கிக்கொண்டு அந்தக்‌ கல்வியை விற்பது 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





எனக்கு சரியாகப்‌ படவில்லை என்றார்‌. அதைக்‌ கேட்ட 
சீதாராமாசர்யர்‌, உடனடியாக இந்த வேலை எனக்கு வேண்டாம்‌ 
என்று பதில்‌ தந்தி அனுப்பிவிட்டார்‌. பின்னர்‌ ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தர்‌, சீதாராமாசார்யரின்‌ திருமணத்திற்கு 15 தங்க நாணயங்கள்‌ 
மற்றும்‌ ஆயிரம்‌ ரூபாய்களை தனது சார்பாக அனுப்பி வைத்தார்‌. 


பின்‌ எந்தவொரு கிருஹஸ்தரின்‌ தயவும்‌ உனக்கு வேண்டாம்‌ 
என்று சொல்லி, ஸ்ரீசத்யத்யானர்‌, சீதாராமாசார்யருக்கு உடுப்பியில்‌ 
ஒரு வீடு கட்டிக்‌ கொடுத்தார்‌. ஸ்ரீசத்யத்யானரின்‌ கருணைக்கு 
இதுவும்‌ ஒரு சான்று. 


காசி கிருஷ்ணாசார்யர்‌ 


மிகவும்‌ பிரபலமான காசி வம்சத்தை சேர்ந்தவர்‌. குண்டூரில்‌ 
வசித்து வந்தார்‌. ஆந்திரபிரதேசத்தில்‌, ஸ்ரீமன்‌ மத்வாசார்யரின்‌ 
சித்தாந்தத்தை பின்பற்றி, பரப்பியதில்‌ காசி கிருஷ்ணாசார்யர்‌ 
முக்கியமானவர்‌. இவர்‌ 1871ம்‌ ஆண்டில்‌ பிறந்தவர்‌. தந்தை 
லட்சுமி நரசிம்மாசார்யர்‌. நியாய வேதாந்தங்களில்‌ சிறந்த 
பண்டிதர்‌. சதாவதானியாக திகழ்ந்தவர்‌. சங்கீதம்‌, தந்தி வாத்தியம்‌, 
நாகஸ்வரம்‌, கடம்‌, ஆகியவற்றிலும்‌ இவர்‌ நிபுணராக இருந்தார்‌. 


கிரியாதர்சனம்‌, சம்ஸ்கிருத சாம்ராஜ்ய, வால்மிகி சம்வாத ஆகிய 
சம்ஸ்கிருத கிரந்தங்களை இயற்றியிருக்கிறார்‌. 1961ல்‌ இவருக்கு 
ஆந்திர அரசு, தங்கக்‌ கிரீடம்‌ அணிவித்து கெளரவித்தது. 1960, 15 
ஆகஸ்ட்‌ மாதத்தில்‌ குடியரசுத்‌ தலைவர்‌ டாக்டர்‌ பாபுஜகஜீவன்‌ 
ராம்‌ அவர்கள்‌, இவரை தில்லியில்‌ விருது அளித்து கெளரவித்தார்‌. 
உத்தராதி மடத்து பீடாதிபதியான ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ 
அன்பிற்கு பாத்திரமானவர்‌. இவர்‌ தமது 93வது வயதில்‌ 
வைகுண்டவாசியானார்‌. 


மார்காபுரம்‌ பத்பனாபாச்சார்‌ 
இவர்‌ குண்டூரை சேர்ந்தவர்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ அனைத்து 


சாஸ்திரங்களையும்‌ படித்து பெரிய பண்டிதரானவர்‌. ஆந்திராவில்‌ 
பாட பிரவசனங்களை செய்துவந்தார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மார்காபுரம்‌ ஸ்ரீனிவாசாசார்யர்‌ 


இவர்‌ குண்டூரை சேர்ந்தவர்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ அனைத்து 
சாஸ்திரங்களையும்‌ படித்தவர்‌. குண்டூர்‌ பகுதியில்‌ உத்தராதி 
மடத்து அதிகாரியாகி, அங்கு பாட பிரவசனங்களை சொல்லிக்‌ 
கொண்டிருந்தார்‌. வாலிப வயதில்‌ இவருக்கு தொழுநோய்‌ 
வந்திருந்தபோது, ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ அருளால்‌ அந்த நோய்‌ 
நீங்கப்‌ பெற்றார்‌. பின்னர்‌ 40 ஆண்டுகாலம்‌ வாழ்ந்து ஸ்ரீமடத்து 
சேவையை செய்தவர்‌. ஸ்ரீசத்யத்யானரின்‌ அருளுக்கு 
பாத்திரரானவர்‌. ஆந்திரா பகுதியில்‌ வைஷ்ணவ சித்தாந்தத்தை 
பரப்பிய பெருமை இவருடையது. 


மலகி வெங்கண்ணாசார்யர்‌ 


மலகி கிருஷ்ணாசார்யரிடம்‌ சாகித்யம்‌, வியாகரணங்களை படித்த 
வெங்கண்ணாசார்யர்‌, ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ சுதாந்த 
வேதாந்தங்களை படித்தார்‌. பாகல்கோட்டில்‌ இவர்‌ 30 ஆண்டுகள்‌ 
தொடர்ந்து பாகவத பிரவசனம்‌ செய்து, ப்ரோஷ்டபதி மங்களம்‌ 
செய்து வந்தார்‌. இவர்‌ ஒரு சிறந்த கவிஞரும்‌ கூட. 
ீ்ரீனிவாசதீர்த்த காவியத்தை இயற்றினார்‌. மூன்று 
மகாகாவியங்கள்‌, நூற்றுக்கும்‌ மேற்பட்ட ஸ்லோகங்களை 
இயற்றியிருக்கிறார்‌. 


மலகி கிருஷ்ணாசார்யர்‌ 


ராமதுர்கா ஸ்ரீரீனிவாசாசார்யரிடம்‌ சாகித்ய வியாகரணங்களை 
படித்த கிருஷ்ணாசார்யர்‌, ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ சுதாந்த 
வேதாந்தங்களை படித்து பண்டிதரானார்‌. இவர்‌ பாகவத 
புராணங்களை கூறினால்‌, ஆயிரக்கணக்கான மக்கள்‌ மெய்மறந்து 
கேட்டுக்‌ கொண்டிருப்பார்கள்‌. தாளம்‌, தம்புரி, சங்கீதத்துடன்‌ இவர்‌ 
செய்யும்‌ உபன்யாசத்தை இன்றும்‌ மக்கள்‌ சிலாகிப்பார்கள்‌. 
பெங்களூரின்‌ ராமகிருஷ்ணப்ப த்வைத வேதாந்த உபன்யாச 
மாலையில்‌, சுதா அனுவாதம்‌ செய்து மக்களை மகிழ்வித்தார்‌. 
சர்வவித்யா ப்ரவீணராக இருந்தார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பொஜ்ஜெ ஸ்ரீனிவாசாசார்யர்‌ 


உத்தராதி மடத்தின்‌ ஆஸ்தான பண்டிதரான பாண்டுரங்கி 
கிருஷ்ணாசார்யரிடம்‌ நியாய வேதாந்த சாஸ்திரங்களை படித்து 
பண்டிதரானார்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ சுதா கிரந்தத்தை 
படித்து மங்களம்‌ செய்தார்‌. 


கலகலி மத்வாசார்யர்‌ 


கர்ஜகியின்‌ கலகலி வம்சத்தை சேர்ந்தவரான மத்வாசார்யர்‌, 
வேதாந்தங்களில்‌ சிறந்த பண்டிதராக இருந்தார்‌. தார்வாடில்‌ 
தங்கியிருந்து, அங்கிருந்த ஸ்ரீசத்யதீர வேதாந்த பாடசாலையில்‌ 
தலைமையாசிரியராக சுமார்‌ 40௦ ஆண்டுகள்‌ வரை பாட 
பிரவசனங்களை செய்து வந்தார்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ 
வேதாந்தத்தைக்‌ கற்ற இவர்‌, பாஷ்யம்‌, தத்வபிரகாசிகா 
கிரந்தங்களை மனப்பாடமாக அனுவாதம்‌ செய்யும்‌ திறன்‌ 
பெற்றிருந்தார்‌. 


ஸ்ரீசத்யபிரமோத தீர்த்தரின்‌ பூர்வாசிரம தந்தையான ஸ்ரீகுத்தல்‌ 
ரங்காசார்யர்‌, இந்த கலகலி மத்வாசார்யரிடமே அத்யயனம்‌ 
செய்து வேதாந்த பண்டிதர்‌ ஆனார்‌. இவர்‌ மட்டுமல்லாமல்‌ 
இன்னும்‌ பல சிஷ்யர்கள்‌ மத்வாசார்யரிடம்‌ சாஸ்திரங்களை 
படித்து வந்தனர்‌. கூடலி ஆர்ய அக்ஷோப்ய மடாதீசரான 
ஸ்ரீரகுப்ரிய தீர்த்தர்‌, இவரின்‌ மகனே ஆவார்‌. 

ஸ்ரீனிவாசாசார்ய அக்னிஹோத்ரி 

இவர்‌ கொப்பளத்தை சேர்ந்தவர்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ 
நியாய வேதாந்த சாஸ்திரங்களை அத்யயனம்‌ செய்தவர்‌. 


வேதாந்தத்தில்‌ மிகச்‌ சிறந்த பண்டிதர்‌. ஸ்ரீசத்யத்யானரின்‌ 
பூர்வாசிரம சகோதரியின்‌ மகன்‌ இவர்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஹனுமந்தாசார்ய அக்னிஹோத்ரி 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ நியாய சாஸ்திரங்களைப்‌ படித்து, 
வேதாந்த அத்யயனத்தை செய்தவர்‌. ஸ்ரீமன்‌ நியாயசுதா 
கிரந்தத்தை டீகா டிப்பணியுடன்‌ மனப்பாடமாக சொல்வதில்‌ 
வல்லவர்‌. த்வைத வேதாந்தத்தில்‌ மிகச்சிறந்த பண்டிதர்‌. இவரும்‌ 
ஸ்ர்சத்யத்யானரின்‌ பூர்வாசிரம சகோதரியின்‌ மகன்‌ ஆவார்‌. 
இவரது நினைவுத்‌ திறன்‌ மிகவும்‌ அற்புதமாக இருந்தது. சந்தேகம்‌ 
கேட்டால்‌, பக்கம்‌, பத்தி முதற்கொண்டு நினைவிலிருந்து 
சொல்வதை வழக்கமாக வைத்திருந்தார்‌. 


ப்ராக்டூர்‌ பீமாசார்யர்‌ 


இவர்‌ ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ மற்றும்‌ ஸ்ரீசத்யப்ரக்ஞரிடம்‌ அனைத்து 
நியாய வேதாந்தாதி சாஸ்திரங்களை படித்து பண்டிதரானவர்‌. 
இவர்‌ திருப்பதி சம்ஸ்கிருத கல்லூரியில்‌ தர்க்கத்திற்கு 
ஆசிரியராக இருந்தார்‌. பின்‌ தமது ஊருக்கு வந்து வீட்டிலேயே 
பல மாணவர்களை வைத்து பாடம்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. 
புர்லி வெங்கடேசாசார்யர்‌, மலகேட ஜயவெங்கடாசார்யர்‌, 
கொடகுந்தி கோவிந்தாசார்யர்‌ ஆகியோர்‌ இவரிடம்‌ பாடம்‌ 
பயின்றவர்கள்‌. 


கட்டி குருராஜாசார்யர்‌ கொப்பள 


இவர்‌ முதலில்‌ மலகி அண்ணய்யாசார்யரிடம்‌ பாடம்‌ படித்தார்‌. 
பிறகு ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ வேதாந்தத்தை படித்து பண்டிதராகி 
மந்திராலய மடத்தில்‌ வாக்யார்த்தம்‌ செய்து புகழ்‌ பெற்றார்‌. 
ஒருமுறை கும்பகோணத்தில்‌ ஒரு சபையில்‌ ஸ்ரீசுவ்ரதீந்த்ரரின்‌ 
காலத்தில்‌ சைவ சர்வஸ்வ கண்டனத்தின்‌ மேல்‌ வாக்யார்த்தம்‌ 
செய்து அத்வைதிகளை தோற்கடித்தார்‌. இவர்‌ கொப்பளத்தில்‌ 
வசித்து வந்தார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





தொட்டபள்ளாபுர வாசுதேவாசார்யர்‌ 


ஸ்ரீவாசுதேவாசார்யர்‌ 1895ல்‌ தொட்டபள்ளாபுரத்தில்‌ பிறந்தார்‌. 
அவரின்‌ தந்‌ைத அந்த காலத்தில்‌ மிகப்பெரிய பண்டிதரான 
கோவிந்த கிருஷ்ணாசார்யர்‌. சிறிய வயதிலேயே தந்தை 
இறந்துவிட்டதால்‌, இவரது கல்வி சிறிது காலத்திற்கு சிஞ்சோளி 
வெங்கண்ணாசார்யரிடம்‌ நடந்தது. பிறகு மைதரில்‌ 
தர்மாதிகாரியாக இருந்த புங்கனூர்‌ ராகவேந்திராசார்யரிடம்‌ 
வேதாந்தங்களைப்‌ படித்து இவர்‌ பின்னர்‌ மதனபள்ளியில்‌ இருந்த 
காசி ராகவேந்திராசார்யரிடம்‌ படித்தார்‌. வித்வத்‌ தேர்வுகளை 
எழுதி அதில்‌ முதலாவதாகவும்‌ வந்தார்‌. 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ சுதா ப்ரமேயங்களை படித்தார்‌. 
ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ அபாரமான பக்தி கொண்டிருந்தார்‌. எல்லத்தூர்‌ 
கிருஷ்ணாசார்யரிடம்‌ சில நியாய சாஸ்திரங்களை படித்தார்‌. 
மைசுர்‌ மகாராஜா கல்லூரியில்‌ தர்க்க ஆசிரியராக பணிபுரிந்து, 
பின்‌ த்வைத வேதாந்தத்திற்கு தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து, 
பாட பிரவசனங்களை செய்து வந்தார்‌. 


ஹொசள்ளி நாராயணாச்சார்யர்‌ 


இவர்‌ தூமாச்சார்யரின்‌ புதல்வர்‌. ராம ஷப்தம்‌ முதற்கொண்டு 
தர்க்கம்‌ வரை அனைத்தையும்‌ ஸ்ரீசத்யத்யானரிடமே கற்றார்‌. 
அங்கேயே பாடசாலையில்‌ அனேகருக்கு பாடம்‌ சொல்லிக்‌ 
கொடுத்து, அவர்களை வித்வாம்சராக ஆக்கினார்‌. பத்ம சரோவர 
சபையில்‌ வேதாந்த விஷயத்தில்‌ வாக்யார்த்தம்‌ செய்தார்‌. மைசூர்‌ 
வேதாந்த வித்வான்‌ தேர்வில்‌ தேர்ச்சி பெற்று, சிறந்த பரிசுகளைப்‌ 
பெற்றார்‌. 


வாக்யார்த்தத்தில்‌ இவரது திறமையைக்‌ கண்டு ஸ்ரீசத்யத்யானர்‌ 
இவருக்கு தங்க வளை பரிசாக அருளினார்‌. பின்னர்‌ இவர்‌ 
ஹனுமசாரகத்திற்கு வந்து, பற்பலருக்கு பாடம்‌ எடுத்தார்‌. பண்டி 
ராகவேந்திராசார்யர்‌, புரோகித ஹனுமந்தாசார்யர்‌ ஆகியோர்‌ 
இவரிடம்‌ முழுவதுமாக வேதாந்தங்களைக்‌ கற்றனர்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பாண்டூரங்கி குருராஜாசார்யர்‌ 


உத்தராதி மடத்து ஆஸ்தான வித்வாம்சரான பாண்டுரங்கி 
கிருஷ்ணாசார்யரின்‌ மகனான ஸ்ர்குருராஜாசார்யர்‌, மிகச்‌ சிறந்த 
பண்டிதர்‌. பாட பிரவசனங்களில்‌ வல்லவர்‌. வாக்யார்த்தங்களில்‌ 
சிறந்தவர்‌. இவரது தந்தையிடம்‌ காவியங்களையும்‌, 
சேதுமாதாவாசார்யர்‌, கூடலி ஆர்ய அக்ஷோப்ய தீர்த்த 
ஸ்வாமிகளிடம்‌ வியாகரணத்தையும்‌, மற்றும்‌ பெரியப்பாவான 
ஜயாசார்யரிடம்‌ மற்றும்‌ யக்ஞ விட்டலாசார்யரிடம்‌ 
நியாயசாஸ்திரங்களையும்‌ படித்து ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ சுதா 
மற்றும்‌ வியாசத்ரயாதி கிரந்தங்களை படித்து முடித்தார்‌. 


சிறுவயதிலேயே அறிவாளியான இவர்‌ நியாய, தர்க்க மற்றும்‌ 
வேதாந்தத்தை முழுவதுமாக படித்திருந்தார்‌. தார்வாட, பிஜாபுர, 
ஹுப்பள்ளி ஆகிய இடங்களில்‌ பாட பிரவசனங்களை 
செய்துவந்தார்‌. ஹுப்பள்ளியில்‌ ராயர்‌ மடத்தில்‌ பல ஆண்டுகள்‌ 
சர்வமூல பாட பிரவசனங்களை செய்து வந்த மகாபுருஷர்‌ இவர்‌. 
பாகல்கோட்டில்‌ மகாசமாராதனையின்போது அங்கேயே 
தங்கியிருந்தார்‌. 


கோபாசார்யர்‌ கங்கூர 


கொப்பளத்தின்‌ பிரபல பண்டிதரான கங்கூர வெங்கோபாசார்யரின்‌ 
மகன்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ சுதாதி, வேதாந்தாதி 
பாடங்களை படித்தார்‌. ஸ்ரீசத்யப்ரக்ஞ தீர்த்தரின்‌, ஸ்ரீசத்யாபிக்ஞ 
தீர்த்தரின்‌ காலத்திலும்‌ ஸ்ரீமத்‌ உத்தராதி மடத்து திவானாக 
இருந்தவர்‌. ஸ்ரீசத்யத்யானர்‌ முதல்‌ ஸ்ரீசத்யபிரமோத தீர்த்தர்‌ வரை 
உத்தராதி மடத்து ஸ்வாமிகள்‌ அனைவரின்‌ அன்பையும்‌ 
பெற்றிருந்தார்‌. உத்தராதி மடத்து ஜஹகீர்‌ கிராமங்களாகிய 
தெம்ப்ரி மற்றும்‌ ராஜகோபாலபுரத்தில்‌ தங்கியிருந்து அங்கு 
மடத்து நடவடிக்கைகளை கவனித்து வந்தார்‌. இவர்‌ மஹாஹுலி 
கோபாலாசார்யருடன்‌ சேர்ந்து படித்தவர்‌. உத்தராதி மடத்து 
திவானாக இருந்து பல அபாரமான செயல்களை செய்தவர்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ராமாசார்ய கங்கூர, ஜாலேஹாள 


ஸ்ரீமலகி வேதவியாசாசார்யரிடம்‌ நியாய சாஸ்திரங்களை, 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ வேதாந்தத்தை பாடம்‌ படித்தவர்‌ இவர்‌. 
நியாயாம்ருதாதி கிரந்தங்களை மனப்பாடம்‌ செய்து, தேர்வு 
கொடுத்து, ஸ்ரீசத்யத்யானரிடமிருந்து தங்க வளை பரிசாகப்‌ 
பெற்றவர்‌. 


ஜாலேஹாளத்தில்‌ இவர்‌ ஒரு சம்ஸ்கிருத பாடசாலையைத்‌ 
திறந்து பற்பல மாணவர்களை தம்‌ வீட்டிலேயே 
வைத்துக்கொண்டு பாடம்‌ எடுத்து வந்தார்‌. மிகச்சிறந்த பண்டிதர்‌. 
சதாசாரத்தை பின்பற்றுபவர்‌. தபஸ்வி. இவற்றினால்‌ இவர்‌ வட 
கர்னாடகத்தில்‌ உத்தமபுருஷர்‌ என்று கெளரவிக்கப்பட்டார்‌. 
இவர்களின்‌ மகன்கள்‌ அனைவரும்கூட பாடப்ரவசனங்களில்‌ 
பண்டிதரானவர்கள்‌. 


ஆலம்பல்லி நாராயணாசார்யர்‌ 


கொப்பளத்தின்‌ கங்கூர வெங்கோபாசார்யரிடம்‌ வேதாந்த 
அத்யயனம்‌ செய்த ஸ்ரீ நாராயணாசார்யர்‌, பிறகு உத்தராதி 
மடத்திற்கு வந்து ஸீீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ சுதாதி கிரந்தங்களை 
படித்து முடித்தார்‌. தமது சொந்த கிராமமான ஆலம்பல்லியில்‌ 
பாட பிரவசனங்களை சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. 
தர்மசாஸ்திரங்களில்‌ இவருக்கு விசேஷ பாண்டித்யம்‌ இருந்தது. 


கங்கூர சீதாராமாசார்யர்‌ 


ஸ்ரீசத்யக்ஞான தீர்த்தரின்‌ பூர்வாசிரம சகோதரரான 
சீதாராமாசார்யர்‌, ஸ்ரீசத்யக்ஞான தீர்த்தர்‌ மற்றும்‌ ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தரிடம்‌ வேதாந்த அத்யயனங்களை படித்து முடித்தார்‌. 
ஸ்ரீமடத்தின்‌ பற்பல நிர்வாக காரியங்களை பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





வீரசோளபுரம்‌ கிருஷ்ணாசார்யர்‌ 


இவர்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ சிஷ்யர்‌. அவரின்‌ பிரியமான 
உதவியாளராகவும்‌ இருந்தார்‌. தாராபுரம்‌ ஊரில்‌ இருந்து பற்பல 
மக்களுக்கு பாடம்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. எல்லத்தூர்‌ 
கிருஷ்ணாசார்யர்‌ மற்றும்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ 
வேதாந்தங்களை படித்தார்‌. 


வட்டங்காடு ராமாசார்யர்‌ 


இவர்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ சிஷ்யர்‌. வேதாந்தத்தின்‌ சில 
பாகங்களை ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ படித்து, ஸ்ரீரங்கம்‌ பீமாசார்யரிடம்‌ 
நியாய, தர்க்கங்களை படித்து முடித்தார்‌. இவரிடம்‌ கேடா 
சந்திரஹாஸாசார்யர்‌, பிராணேஷாசார்யர்‌, வட்டங்காடு 
பிமாசார்யர்‌, சதுர்வேதி குரு நாராயணாசார்யர்‌, பாண்டுரங்கி 
ஸ்ரீநிவாசாசார்யர்‌ ஆகிய பற்பல சிஷ்யர்கள்‌ படித்து சாஸ்திர 
பண்டிதர்கள்‌ ஆயினர்‌. ஸ்ரீசத்யத்யானரின்‌ அன்பிற்குரிய 
சிஷ்யரான இவர்‌ ஸ்ரீரங்க ராமாசார்யர்‌ என்றே அழைக்கப்பட்டார்‌. 
தர்மசாஸ்திர வேதாந்தத்தில்‌ இவர்‌ ஆணித்தரமாக சொல்லும்‌ 
முடிவுகளையே, ஸ்ரீசத்யத்யானரும்‌ ஏற்றுக்கொள்வது வழக்கமாக 
இருந்த்து. 

வட்டங்காடு ரங்கனாதாசார்யர்‌ 


இவர்‌ ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ சாஸ்திர அத்யயனம்‌ செய்து, 
பாண்டுரங்கி ஜயாசார்யரிடம்‌ நியாய சாஸ்திர வேதாந்தங்களில்‌ 
சில பாகங்களை படித்து பண்டிதரானார்‌. பின்னர்‌ பாண்டுரங்கி 
ஜயாசார்யர்‌, ஸ்ரீசத்யப்ரக்ஞர்‌ ஆனபோது, அவரிடம்‌ சுதாதி 
கிரந்தங்களை படித்து முடித்தார்‌. ஸ்ரீசத்யாபிக்ஞர்‌ இவரை 
திருக்கோவிலூரில்‌ ஸ்ரீரகூத்தம தீர்த்த மடத்தின்‌ நிர்வாகியாக 
அமர்த்தினார்‌. பண்டிதர்‌ வட்டங்காடு ஹயக்ரீவாசார்யர்‌ மற்றும்‌ 
ராமாச்சார்‌ இவரது புதல்வர்கள்‌ ஆவர்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





கும்பணிபுரம்‌ ராமாசார்யர்‌ 


ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ அனைத்து சாஸ்திரங்களையும்‌ படித்து, 
மிகப்பெரிய பண்டிதராகி கும்பணிபுரத்தில்‌ பாட பிரவசனங்களை 
செய்து வந்தார்‌. 


வி.என்‌. தேசிகாசார்ய அக்ஷோப்யாசார்ய 


குந்தாபுரத்து மடத்து ஏஜெண்டான ஸ்ரீ அக்ஷோப்யாசார்யர்‌, 
குந்தாபுர மடத்து ஸ்வாமிகள்‌ மற்றும்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ 
உபதேசம்‌ பெற்று மத்வமத தீக்ஷையைப்‌ பெற்றார்‌. 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ அனைத்து வேதாந்த 
அத்யயனத்தையும்‌ செய்தார்‌. குந்தாபுரத்து மடத்து 
ஸ்வாமிகளுடன்‌ எப்போதும்‌ சஞ்சாரத்தில்‌ இருந்து வந்தார்‌. 
முதலில்‌ இவர்‌ ஸ்ரீவைஷ்ணவராக இருந்து, தேசிகாசார்யர்‌ என்று 
பெயர்‌ பெற்று புகழ்‌ பெற்றிருந்தார்‌. இவர்‌ எம்‌.ஏ. வரை 
படித்திருந்தார்‌. 


ஹெச்‌. சுப்பராயர்‌ 


ஸ்ரீசத்யத்யானரின்‌ பிரிய சிஷ்யரான இவர்‌, பரிகுளம்‌ 
ராமசந்திராசார்யரிடம்‌ மற்றும்‌ ஸ்ரீசத்யத்யான  தீர்த்தரிடம்‌ 
வேதாந்த அத்யயனம்‌ செய்தார்‌. மைசூர்‌ பல்கலைக்கழகத்தில்‌ 
ஆங்கில மேற்படிப்பில்‌ முதலாவதாக தேர்ச்சி பெற்றவர்‌. முதலில்‌ 
சங்கேதி ஸ்மார்த்தரான இவர்‌, ஸ்ரீசாகரகட்டே ஸ்வாமிகளின்‌ 
தாக்கத்தினால்‌ வைஷ்ணவ தீக்ஷை பெற்று மாத்வரானார்‌. 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ வேதாந்த கிரந்தங்களை படித்து, 
அவரது வலது கையைப்‌ போல இருந்து, அவரது சபசார 
சங்க்ரஹ, கீதா உபன்யாசங்களை படியெடுத்து எழுதினார்‌. 
முன்னர்‌ அத்வைதியாக இருந்தபோது, கல்லூரியில்‌ 
பேராசிரியராக இருந்து, பின்னர்‌ த்வைதத்தை தழுவிய பெரிய 
பண்டிதர்‌ இவர்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ தீக்ஷை பெற்று அவரிடம்‌ படித்த இவருக்கு, 
ஸ்வாமிகள்‌ தினமும்‌ பூஜிப்பதற்கென்று ஒரு பிராணதேவரின்‌ 
பிரதிமையைக்‌ கொடுத்திருந்தார்‌. த்வைத வேதாந்த 
விஷயங்களைப்‌ பற்றி இவர்‌ பற்பல புத்தகங்கள்‌ ஆங்கில்‌ 
மொழியில்‌ எழுதியிருக்கிறார்‌. 


Dr.B.N.K.Sharma, MA. Phd. D.Litt 


தமது தந்தையரான திருஹெச்‌. மாதவாசார்யரிடமிருந்தும்‌, 
்ீசத்யத்யான தீர்த்தரிடமிருந்தும்‌ பாடம்‌ படித்து, த்வைத 
சித்தாந்தத்தின்‌ நுணுக்கங்கள்‌ அனைத்தையும்‌ அறிந்து, இந்த 
மிகச்சிறந்த வைஷ்ண சித்தாந்தத்தை உலகிற்கு அறிமுகம்‌ செய்த 
மகானுபாவர்‌. த்வைத வேதாந்தத்தைப்‌ பற்றி ஆங்கிலத்தில்‌ இவர்‌ 
எழுதியுள்ள, ஆராய்ச்சிக்‌ குறிப்புகள்‌, நூல்கள்‌, ஆகியவற்றிற்காக 
இவருக்கு குடியரசுத்‌ தலைவரின்‌ சிறப்பு விருது கிடைத்தது, நம்‌ 
வைஷ்ணவர்களுக்கெல்லாம்‌ பெருமை தரும்‌ விஷயமாகும்‌. 


த்ரிவிக்ரம பண்டிதாசார்யரின்‌ தத்வபிரதீபத்திற்கு உரை 
எழுதினார்‌. ஸ்ரீமன்‌ மத்வாசார்யரின்‌ பிரம்மசூத்ர பாஷ்யத்திற்கு 
இரண்டு மிகச்சிறந்த தொகுப்புகளில்‌ உரை எழுதினார்‌. 1914ம்‌ 
ஆண்டில்‌ திருவாதி ஊரில்‌ சுருபூஜே மகாராஜா கல்லூரியின்‌ 
முதல்வராக இருந்தார்‌. பிறகு பஞ்சாப்‌ பல்கலைக்கழகத்தின்‌, 
வேத ஆராய்ச்சித்‌ துறையில்‌ வேலை செய்தார்‌. பிறகு அதமார்‌ 
மடத்து ஸ்வாமிகளின்‌ ஆணைப்படி, உடுப்பி மத்வ சித்தாந்த 
சம்ஸ்க்ருத கல்லூரியின்‌ முதல்வராக வேலை செய்தார்‌. குமடா, 
தார்வாட்‌ ஆகிய இடங்களில்‌ தத்வக்ஞான பேராசிரியராக 
பணிபுரிந்து, பிறகு மும்பை ரூபரேலா கல்லூரியில்‌ சம்ஸ்கிருத 
துறையில்‌ பேராசிரியராக பணிபுரிந்தார்‌. 


டாக்டர்‌. ஷர்மா அவர்கள்‌, மும்பையில்‌ அங்கு தேர்வுக்காக 
வரக்கூடிய மாணவர்களுக்கு, மத்வ பாஷ்யம்‌ மற்றும்‌ 
டீகாசார்யரின்‌ டீகைகளை அனைவரும்‌ ஒப்பும்‌ வண்ணம்‌ 
மிகத்தெளிவாக அனைவருக்கும்‌ புரியும்படி விளக்கி பாடம்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





எடுத்திருந்தார்‌. ஆங்கிலத்தில்‌ பற்பல புத்தகங்களை எழுதினார்‌. & 
History of the Dvaita School of Vedanta and its Literature மற்றும்‌ Philosophy 
of Madhwacharya என்ற இரு மிகச்சிறந்த புத்தகங்களை எழுதி, மத்வ 
சித்தாந்தத்தின்‌ சிறப்புகளை ஆங்கிலத்தில்‌, உலகில்‌ உள்ள 
அனைத்து வேதாந்திகளும்‌ தெளிவாகப்‌ புரிந்துகொள்ளும்‌ 
வண்ணம்‌ எழுதினார்‌. இவரது இந்த பெரிய கிரந்தங்களை 
அங்கீகரித்த மத்திய அரசின்‌ சாகித்ய துறையினர்‌, இவருக்கு 
ரூபாய்‌ ஐந்தாயிரம்‌ பரிசுடன்‌ கூடிய விருதினைக்‌ கொடுத்து 
கெளரவித்தது. 


American Institute of Indian Studies என்னும்‌ நிறுவனத்தினர்‌, இந்திய 
தத்வக்ஞானங்களின்‌ களஞ்சியத்தை தயார்‌ செய்வதற்கு, இவரிடம்‌ 
கேட்டுக்‌ கொண்டனர்‌. இவரிடம்‌ பல மாணவர்கள்‌ படித்து, Pha 
பட்டத்தைப்‌ பெற்றிருக்கின்றனர்‌. Philosophy of Madhwacharya என்னும்‌ 
கிரந்தத்திற்கு, மும்பை பல்கலைக்கழகம்‌ ௦.ப௩ பட்டம்‌ வழங்கினர்‌. 
இவரது பல புத்தகங்கள்‌ பல பல்கலைக்கழகங்களில்‌ பாடப்‌ 
புத்தகங்களாக இருக்கின்றன. 


டாக்டர்‌ ஷர்மா, தமது குருவான ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ அபாரமான 
பக்தி, மரியாதையைக்‌ கொண்டிருந்தார்‌. 2005 ஜூலையில்‌ 
இவ்வுலகை நீங்கும்வரை அவர்‌ புத்தகங்கள்‌ இயற்றுவதும்‌, 
எப்போதும்‌ படிப்பதுமாகவே இருந்தார்‌. அனைத்து பீடாதிபதிகளின்‌ 
அன்பையும்‌ பெற்றிருந்தார்‌. 


௦.௩. நாகராஜா ஷர்மா, MA, Phd. D.Litt 


பாரத பல்கலைக்கழகத்தின்‌ காபே ராமசந்திராசார்யரின்‌ மகனான 
நாகராஜாசார்யர்‌, தமது ஊரான கும்பகோணத்தில்‌ தமது 
தந்தையிடம்‌ சாகித்ய அத்யயனங்களை செய்தார்‌. 
பள்ளிப்படிப்பையும்‌ கும்பகோணத்திலேயே முடித்து, மதராஸில்‌ 
தத்வஞான விஷயத்தில்‌ 1 படித்து முடித்தார்‌. மதராஸின்‌ 
பிரசிடென்சி கல்லூரியில்‌ பேராசிரியராக வேலை பார்த்தார்‌. 
எல்லத்தூர்‌ கிருஷ்ணாசார்யர்‌ மற்றும்‌ ஸ்ரீ சத்யத்யானரிடம்‌ பற்பல 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சாஸ்திர கிரந்தங்களை படித்து பண்டிதரானார்‌. ஸ்ரீசத்யத்யானரின்‌ 
பற்பல கிரந்தங்களை ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்து பிரசுரித்த 
பெரிய பண்டிதர்‌. 


Reign of Realism in Indian Philosophy என்னும்‌ அவரின்‌ ஆங்கில 
புத்தகத்திற்காக மதராஸ்‌ பல்கலைக்கழகத்தில்‌ ௭௨ பட்டத்தைப்‌ 
பெற்றார்‌. மற்றும்‌ சுதா கிரந்தத்தின்‌ ஆராய்ச்சி நூலான 8 ர 
ya 8பரா௨ என்னும்‌ புத்தகத்தை பிருந்தாவன்‌ வைஷ்ணவ 
பல்கலைக்கழகத்தவர்‌ அச்சடித்து இவருக்கு 0.6 பட்டத்தை 
வழங்கினர்‌. 


டாக்டர்‌. ஷர்மா, ஸ்ரீசத்யத்யானரின்‌ அன்பிற்கு பாத்திரரானவர்‌. 
அவரின்‌ பக்தரும்‌ கூட. பல்கலைக்கழகத்தின்‌ வரையில்‌, மத்வ 
தத்வக்ஞானத்திற்கு ஒரு அறிமுகம்‌ மரியாதை வாங்கிக்‌ 
கொடுத்தவர்‌ என்றால்‌, அது டாக்டர்‌ ஷர்மா அவர்களே ஆவார்‌. 
இவர்‌ கும்பகோணத்தில்‌ 1956ம்‌ ஆண்டில்‌ வைகுண்டவாசியானார்‌. 


ராகவாசார்ய ஜவளிகர 


இவர்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடமும்‌, பாளாசார்ய அவதானி 
ஸ்ரீதராசார்யரிடமும்‌ நியாய வேதாந்தாதி சாஸ்திரங்களை படித்து 
பிறகு பல ஆண்டுகள்‌ உத்தராதி மடத்தில்‌ இருந்து பண்டிதராக, 
மோஹாரத்தில்‌ பாட பிரவசனங்களை செய்துவந்தார்‌. 


எளமேலி விட்டலாசார்யர்‌ 


ஹயக்ரீ வாசார்யரின்‌ மகனான ஸ்ரீவிட்டலாசார்யர்‌ தமது 
தந்தையைப்‌ போலவே வியாகரண, நியாய, சாகித்ய, வேதாந்த 
முதலான நான்கு சாஸ்திரங்களிலும்‌ மிகச்சிறந்த பண்டிதராக 
இருந்தார்‌. ராமதுர்கா ஸ்ரீனிவாசாசார்யரிடம்‌ படித்தார்‌. தம்‌ 
தந்தையவர்கள்‌ நடத்திய வியாகரண பாடசாலையை 
முன்னெடுத்து நடத்தி, பல சிஷ்யர்களுக்கு பாடம்‌, வித்யாதானம்‌ 
செய்து வந்தார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





வைஷ்ணவர்களிடம்‌ வியாகரண கல்வியை அதிகமாக பரவச்‌ 
செய்ததில்‌ எளமேலி விட்டலாசார்யரின்‌ பங்கு மிகவும்‌ அதிகம்‌. 
அவரிடம்‌ பலர்‌ வியாகரண கல்வி கற்று, அதில்‌ சிறந்து 
விளங்கினர்‌. ஸ்ரீசத்யத்யானரின்‌ அன்பான சிஷ்யராகி, பல 
சாஸ்திரங்களை அவரிடம்‌ படித்தார்‌. அதற்காக ஸ்ரீசத்யத்யானர்‌, 
எளமேலி விட்டலாசார்யரை மிகவும்‌ விசேஷமாக பாராட்டினார்‌. 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌, மலகேடாவில்‌ மகாசமாராதனை 
செய்தபோது, ஸ்ரீவிட்டலாசார்யரும்‌ தமது சிஷ்யர்களுடன்‌ அங்கு 
சென்றிருந்தார்‌. அந்த சபைக்கு புனேவின்‌ மகாமகோபாத்யாய 
வாசுதேவ ஸ்வாமி அப்யங்கர என்னும்‌ மகாபண்டிதரின்‌ 
வாதத்திற்கு சரியான எதிர்வாதம்‌ புரிந்த ஒரே வைஷ்ணவர்‌ 
என்றால்‌ அது விட்டலாசார்யர்‌ ஒருவரே. இவரின்‌ வியாகரண 
எதிர்வாதங்களை கண்டு, பண்டிதர்கள்‌, பாமரர்கள்‌ என 
அனைவரும்‌ இவரை பாராட்டினர்‌. 


கற்பூர ஸ்ரீனிவாசாசார்யர்‌ 


இந்த வம்சத்தின்‌ முன்னோர்கள்‌, திருப்பதி வெங்கடேசனின்‌ 
எதிரில்‌ தீபோற்சவத்தை செய்து பெரிய பெரிய கற்பூரங்களை 
ஏற்றி வழிபட்டதால்‌ இவர்களுக்கு இந்தப்‌ பெயர்‌ வந்தது. 
ஸ்ரீனிவாசாசார்யர்‌ தமது துவக்கக்கல்வியை பெங்களூரு, 
மைதரில்‌ முடித்து, அரசின்‌ உதவித்தொகை பெற்று புனேவில்‌ 
கல்லூரியில்‌ படித்து பொறியாளரானார்‌. 


பெளகாவி, நாசிக்‌, கராச்சி, ஹைதராபாத்‌ ஆகிய இடங்களில்‌ அரசு 
வேலைகளில்‌ இருந்து மிகப்பெரிய ஏரி, கண்மாய்‌, அணை, 
மற்றும்‌ கட்டிடங்களைக்‌ கட்டி மிகச்சிறந்த பொறியாளர்‌ என்று 
பெயர்‌ பெற்றார்‌. பின்னர்‌ நான்மடி கிருஷ்ணராயரின்‌ அழைப்பில்‌ 
மைகருக்கு வந்து, தலைமைப்‌ பொறியாளராக கண்ணம்பாடி 
அணையைக்‌ கட்டினார்‌. ஆங்கிலேய அரசு மற்றும்‌ மைதர்‌ 
மகாராஜாவின்‌ பாராட்டுதல்களைப்‌ பெற்றார்‌. கண்ணம்பாடி 
அணையைக்‌ கட்டியதற்காக, ராஜா இவருக்கு பத்தாயிரம்‌ ரூபாய்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பரிசினைக்‌ கொடுத்து, ராஜசபாபூஷண என்னும்‌ பதவியையும்‌ 
கொடுத்தார்‌. 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ சிஷ்யரான இவர்‌, அவரிடம்‌ சில 
சாஸ்திரங்களைப்‌ படித்ததால்‌, த்வைத வேதாந்தத்தில்‌ 
ஈடுபாட்டினைப்‌ பெற்றார்‌. பின்னர்‌ தமது 35ம்‌ வயதிலிருந்து 
துவங்கி, சம்ஸ்கிருத மற்றும்‌ த்வைத வேதாந்தங்களைப்‌ படிக்கத்‌ 
துவங்கி, சில ஆண்டுகளிலேயே அவற்றில்‌ தேர்ந்தார்‌. 
சமஸ்கிருதம்‌ படிக்கும்‌ மாணவர்களுக்கு சிறப்புப்‌ பரிசுகளை 
வழங்கி வந்தார்‌. ஆங்கிலம்‌ படிக்கும்‌ மாணவர்களுக்கும்‌ மாத 
உதவித்தொகையாக தமது சம்பளத்திலிருந்து 200-300 ரூபாய்களை 
கொடுத்து, அவர்களை படிக்க வைத்திருந்தார்‌. 


பெங்களூரில்‌ கன்னட சாகித்ய சம்மேளனம்‌, ஆயுர்வேத 
சம்மேளனம்‌, கீர்த்தனை சம்மேளனம்‌, ஆர்யதர்ம போதன்‌ சபா, 
மத்வ சித்தாந்த ஒன்னாஹினி சபா, உடுப்பி மத்வமுனி சேவா 
சங்கம்‌, ஆகிய சமூக, ஆன்மிக, சாகித்ய சங்கங்களில்‌ நிர்வாகி, 
காரியதரிசி, மேலாளர்‌ என பதவிகளை வகித்து வந்தார்‌. 
அவற்றின்‌ வளர்ச்சிக்கும்‌ பாடுபட்டார்‌. 


கலகலி நாராயணாசார்யர்‌ 


இவர்‌ கலகலி ராமாசார்யரிடம்‌ சாகித்யத்தை, மலகி 
வேதவியாசாசார்யரிடம்‌ வேதாந்த கிரந்தங்களை படித்த 
சுப்பண்ணாசார்யரின்‌ மகன்‌. ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ சுதா சந்திரிகா 
கிரந்தங்களைப்‌ படித்து மங்களம்‌ செய்தார்‌. இவரின்‌ சாத்விகத்‌ 
தன்மை, சதாசாரம்‌, ஆகியவற்றை மெச்சிய ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ 
மற்றும்‌ ஸ்ரீசத்யப்ரக்ஞ தீர்த்தர்‌, இவரை ஸ்ரீமடத்திலேயே அமர்த்தி 
ஸ்ரீசுதாதி பாடங்களைக்‌ கற்பித்தனர்‌. தும்மிகட்டே என்னும்‌ 
இடத்தில்‌ சில காலம்‌ பாட பிரவசனங்களை சொல்லி வந்தார்‌. 
ஸ்ரீரீத்ய பிரமோத தீர்த்தருக்கு மிகவும்‌ வேண்டியவரானார்‌. 
ஸ்ர்சத்யத்யான தீர்த்தரின்‌ அன்பு, மரியாதைக்கு பாத்திரரான 
வயதான இவர்‌, தார்வாடவில்‌ வசித்து வந்தார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





கலகலி சுகாசார்யர்‌ ஜமகண்டி 


இவர்‌ ஜாலிஹாள்‌ ராமாசார்யர்‌, மலகி வேதவியாசாசார்‌, கலகலி 
ராமாசார்யர்‌ ஆகியோரிடத்தில்‌ வேதாந்த சாஸ்திரங்களை படித்த 
சுகாசார்யர்‌, ஸ்ரீசத்யத்யானர்‌ மற்றும்‌ ஸ்ரீசத்யப்ரக்ஞர்‌ காலத்திலும்‌ 
உத்தராதி மடத்திலேயே இருந்துகொண்டு வேதாந்த கிரந்தங்களை 
முழுமையாகப்‌ படித்தார்‌. 


ஸ்ரீசத்யபிரமோதரின்‌ ஆணையின்படி, ஜமகண்டியில்‌ 9௦ வயது 
வரைக்கும்‌ தினமும்‌ ஜபம்‌, தபம்‌ ஆகியவற்றை தவறாது செய்து, 
பாட பிரவசனங்களை செய்து கொண்டிருந்தார்‌. ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தரின்‌ ஆசிகளைப்‌ பெற்று ஜமகண்டியில்‌ வசித்து வந்தார்‌. 


ராமாசார்யர்‌ கொள்ளி 


ஸ்ரீசத்யத்யானரிட மும்‌, பாண்டுரங்கி கிருஷ்ணாசார்யரிடமும்‌ 
சாஸ்திரங்களைப்‌ படித்தார்‌. ஒவ்வொரு ஆண்டும்‌ ஒரு பண்டித 


சபையை நடத்தி, அனைத்து பண்டிதர்களையும்‌ 
மாணவர்களையும்‌ அழைத்து, தேர்வுகளை நடத்தி, வாக்யார்த்த 
உபன்யாசங்களை செய்து, சம்பாவனைகளைக்‌ கொடுத்து 


வருவதை வழக்கமாகக்‌ கொண்டிருந்தார்‌. 
கொர்லஹள்ளி பீமசேனாசார்யர்‌ 


கொப்பள ஸ்ரீமலகி ஹுச்சாசார்யரிடம்‌, சாஸ்திர அத்யயனங்களை 
செய்த பீமசேனாசார்யர்‌, நியாய சாஸ்திரங்களில்‌ சிறந்த 
பண்டிதராக இருந்தார்‌. ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ ஸ்ரீசுதா, சந்திரிகா, 
யுக்திமல்லிகா கிரந்தங்களை படித்து இந்த அனைத்தையும்‌ 
மனப்பாடமாகவே செய்திருந்தார்‌. ஸ்ரீசத்யத்யானர்‌, இவரது 
யுக்திமல்லிகாவின்‌ உபன்யாசத்தைக்‌ கேட்டு, இவருக்கு 
யுக்திமல்லிகாசார்யர்‌ என்னும்‌ விருதினையும்‌ வழங்கினார்‌. இவர்‌ 
கொர்லஹள்ளியைச்‌ சேர்ந்தவர்‌. ஸ்ரீசத்யவீரரின்‌ வம்சத்தை 
சேர்ந்தவர்‌. இவர்‌ தார்வாடில்‌ வசித்து, பலருக்கு கீதா, 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





யுக்திமல்லிகா, சூத்ர பாஷ்யங்களை பாடம்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தார்‌. பலர்‌ இவரிடம்‌ படித்து பண்டிதரானார்கள்‌. 


டம்பள அனந்தசயனாசார்யர்‌ 


ஸ்ரீசத்யசந்த தீர்த்தரின்‌ வம்சத்தவரான அனந்தசயனாச்சார்‌, 
சிறுவயதில்‌ வேத சாகித்ய அத்யயனம்‌ செய்து ஹெரகல்‌ 
குண்டாசார்யரிடம்‌ வியாகரணத்தை படித்தார்‌. மிக அழகாக 
புராண பிரவசனங்களை செய்து வந்தார்‌. ஸ்ரீஅக்ஷோப்ய மடத்து 
ஸ்ர்கோடங்கல்‌ ஸ்வாமிகளிடம்‌ சில பிரமேய கிரந்தங்களை, 
ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ சுதாதி வேதாந்த சாஸ்திரங்களை படித்து 
பண்டிதரானார்‌. உத்தராதி மடத்தில்‌ இருந்தபோது பல 
மாணவர்களுக்கு பாடம்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. 


லெளகிக காரியங்களிலும்‌ இவர்‌ நிபுணராக இருந்தார்‌. ஸ்ரீமடத்தின்‌ 
தினப்படி வேலைகளையும்‌ இவர்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
தர்ம சாஸ்திரங்களில்‌ இவருக்கு விசேஷ ஞானம்‌ இருந்தது. 
பாகல்கோடேயில்‌ கவடேகர்‌ ராமதீக்ஷிதர்‌ செய்த யக்ஞ 
யாகங்களில்‌ செய்த பசு வதையை, சாஸ்திரத்திற்கு எதிரானது 
என்று, மலகி வேதவியாசார்யருடன்‌ சேர்ந்து, ஸ்ரீவிருபாக்ஷ 
சாஸ்திரி நாசிக்‌ சாஸ்திரி ஆகியோருடன்‌ வாதிட்டார்‌. பல 
ஆதாரங்களை மிகவும்‌ அறிவார்த்தமாக எடுத்துரைத்தார்‌. 


இப்படி சாகித்ய வேதாந்த, புராண, தர்மசாஸ்திரம்‌, ஜோதிடம்‌, 
மீமாம்சம்‌ என்று அனைத்திலும்‌ பண்டிதராக இருந்தார்‌. 


உமாபுரம்‌ வெங்கடகிரியாசார்யர்‌ 


1869ம்‌ ஆண்டில்‌ உமாபுரத்தில்‌ பிறந்த வெங்கடகிரியாசார்யர்‌ 
முசிறி பரமேஸ்வர சாஸ்திரிகளிடம்‌ வேதம்‌ மற்றும்‌ 
சாகித்யங்களை, தர்ம சாஸ்திர மற்றும்‌ புரோகிதங்களை கற்றார்‌. 
பிறகு ஸ்ரீ சத்யத்யான தீர்த்தரிடம்‌ சாந்திபாடத்தை படித்து 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மங்களம்‌ செய்தார்‌. ஒவ்வொரு ஆண்டும்‌ திருப்பதி சபைக்கு 
சென்று ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ சபையில்‌ பங்கு பெற்று வந்தார்‌. 


சதுர்வேதி ராமசந்த்ராசார்யர்‌ 


இவர்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ சாந்திபாடம்‌ கற்று, அனைத்து 
சாஸ்திரங்களையும்‌ படித்து, சுதாதி கிரந்தங்களை சரிவரக்‌ 
கற்றார்‌. இவரது பிரவசன நடை மிகவும்‌ அற்புதமாக இருந்தது. 
வேதாந்தத்தின்‌ சில பாகங்களை மைதர்‌ தாராபுரம்‌ 
கிருஷ்ணாசார்யரிடம்‌ படித்தார்‌. மைசூர்‌ மகாராஜா சம்ஸ்கிருத 
பாடசாலையில்‌ மீமாம்ஸ பேராசிரியராக இருந்தார்‌. மதராஸ்‌ 
பல்கலைக்கழகத்தில்‌ இருந்த மிகப்‌ பழமையான கிரந்தங்களை 
ஆராய்ச்சி செய்து அவற்றை வெளியிட்டார்‌. 


தாதாசார்யர்‌ காளி 


இவர்‌ ஹைதராபாதை சேர்ந்தவர்‌. மாணிக்ய சாஸ்திரி என்னும்‌ 
பெரிய பண்டிதரிடம்‌ வேத, சாகித்ய, வியாகரணங்களைப்‌ படித்து 
பின்‌ ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ வேதாந்தத்தை படித்து முடித்தார்‌. நல்ல 
பேச்சாளராக இருந்தார்‌. ஸ்ரீசத்யத்யானரின்‌ காலத்தில்‌ தினமும்‌ 
மராத்தி மற்றும்‌ கன்னடத்தில்‌ உபன்யாசம்‌ 
செய்துகொண்டிருந்தார்‌. 


வெங்கண்ணாசார்ய சிஞ்சோளி 


தமது தந்தையிடமும்‌, ஸ்ரீசத்யத்யானரிடமும்‌ படித்து சாகித்ய, 
வேதாந்தங்களில்‌ பண்டிதரானார்‌. நல்ல பேச்சாளர்‌, 
சொற்பொழிவாளர்‌. ஸ்ரீசத்யத்யானரின்‌ உதவியாளராக இருந்தார்‌. 
மைகர்‌ ஓரியண்டல்‌ நூலகத்தில்‌ அதிகாரியாக பணியாற்றினார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





எலமோளி வாசுதேவாசார்ய 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ சிறந்த சிஷ்யரான யக்ஞ 
விட்டலாசார்யரிடம்‌, ஸ்ரீசிஞ்சோளி வெங்கண்ணாசார்யரிடம்‌ 
மற்றும்‌ ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ நியாய வேதாந்தத்தைப்‌ படித்த 
எலமோளி வாசுதேவாசார்‌, பெங்களுரில்‌ வசித்து வந்தார்‌. பற்பல 
சிஷ்யர்களுக்கு சுதாதி கிரந்தங்களை பாடம்‌ சொல்லிக்‌ 
கொண்டிருந்தார்‌. அவரது பல சிஷ்யர்கள்‌ பெங்களுரில்‌ இன்றும்‌ 
உள்ளனர்‌. பலரை தர்ம வழிக்குக்‌ கொண்டுவந்து அவர்களுக்கு 
சர்வமூலத்தைக்‌ கூறிய மகா பண்டிதர்‌ இவர்‌. 


தாராபுரம்‌ கிருஷ்ணமாத்யாசார்யர்‌ 


இவர்‌ நியாய, வேதாந்த, வியாகரண, மீமாம்ச என்று நான்கு 
சாஸ்திரங்களிலும்‌ வாதம்‌ செய்வதிலும்‌, கற்றுக்‌ கொடுப்பதிலும்‌ 
வல்லவராக இருந்தார்‌. இவருக்குப்‌ பிறகு, மைசூர்‌ தனது தர்க்க 
சிறப்பு, மகிமை, பெருமை ஆகியவற்றை இழந்தது. இவர்‌ தனது 
மாமனாரிடம்‌ வியாகரண, பெரகுள ராமசந்திர ராயரிடம்‌ 
வேதாந்தத்தை, ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ சுதா வியாச-த்ரயங்களை 
படித்து, சிறந்த பண்டிதரானார்‌. 


சுமார்‌ 15 ஆண்டுகள்‌ வரை நியாயசுதா பாடத்தை சொல்லி பற்பல 
மாணவர்களை தயார்‌ செய்தார்‌. ஸ்ரீசத்யபிரமோதர்‌ மற்றும்‌ 
ஸ்ரீசுஜயீந்த்ர தீர்த்தர்‌ தமது பூர்வாசிரமத்தில்‌ இவரிடம்‌ தர்க்க 
பாடத்தை படித்தனர்‌. 


கொர்லஹள்ளி கிருஷ்ணாசார்யர்‌ 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ சாஸ்திரங்களைப்‌ படித்து பண்டிதரான 
கிருஷ்ணாசார்யர்‌ புராண பிரவசனங்களில்‌ சிறந்தவராக இருந்தார்‌. 
ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ சுதாந்த, வேதாந்த கிரந்தங்களை சரிவரப்‌ 
படித்து, மத்வ சித்தாந்தத்தில்‌ சிறந்த பண்டிதரான 
கிருஷ்ணாசார்யரின்‌ பாடமும்‌, மிகவும்‌ சரளமாக அழகாக 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





இருந்தது. புராண பகுதி, பிரமேய பகுதி என இரண்டிலும்‌ 
சிறந்தவராக விளங்கிய ஆசார்யரின்‌, உபன்யாசம்‌ மிகவும்‌ 
அற்புதமாக இருந்தது. அவரது மதுரமான குரலில்‌ பாகவதத்தைக்‌ 
கேட்பதே பலருக்கு மிகவும்‌ பிடித்திருந்தது. 


கங்கூர ஹனுமந்தாசார்யர்‌ 


இவர்‌ ஸ்ரீஉத்தராதி மடத்தின்‌ ஸ்ரீசத்யக்ஞான தீர்த்தரின்‌ பூர்வாசிரம 
மகன்‌. சிறுவயதில்‌ இவர்‌ வர்கேடி பிரத்யும்னாசார்யரிடம்‌ 
சாகித்யம்‌, வியாகரணம்‌ மற்றும்‌ வேதாந்த கிரந்தங்களை 
படித்தார்‌. தமது தந்தையான கின்னாள ஐயாசார்யரிடம்‌ 
சாஸ்திரங்களை படித்தார்‌. பிறகு ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ சுதாதி 
கிரந்தங்களை படித்து மங்களம்‌ செய்தார்‌. பின்‌ தமது கின்னாள்‌ 
கிராமத்தில்‌ பாட பிரவசனம்‌ செய்து வசித்து வந்தார்‌. 


ரெட்டி ரங்காசார்யர்‌ 


சதாரா பாளாசார்யரிடம்‌ வியாகரணத்தையும்‌, ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ 
அனைத்து சாஸ்திரங்களையும்‌ படித்து முடித்தார்‌. மத்வ சித்தாந்த 
சுதாகர என்னும்‌ மராத்தி மாதப்‌ பத்திரிக்கையை நடத்தி, 
மகாராஷ்டிரத்தில்‌ மத்வ சித்தாந்தத்தைப்‌ பற்றிய அறிவை 
வளர்த்து வந்தார்‌. சம்ஸ்கிருதம்‌, மராத்தி, கன்னடம்‌ ஆகிய 
மொழிகளில்‌ உபன்யாசம்‌ செய்து கொண்டிருந்தார்‌. கல்லூரியில்‌ 
பேராசிரியராக இருந்து, சம்ஸ்கிருதத்தை வளர்ப்பதில்‌ ஈடுபட்டார்‌. 
தத்வபிரகாசிகா முதலான பல கிரந்தங்களை மராத்தியில்‌ 
மொழிபெயர்த்து வெளியிட்டார்‌. 


பெள்ளுப்பி அண்ணய்யாசார்யர்‌ 


ராமதுர்கா ஸ்ரீனிவாசாசார்யரிடம்‌ வியாகரணம்‌, 
ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ வேதாந்தம்‌ படித்து பண்டிதராகி, 
பிரவசனங்களை செய்து வந்த ஸ்ரீபெள்ளுப்பி அண்ணய்யாசார்யர்‌, 
பிஜாபுரத்தில்‌ இருந்து பல சிஷ்யர்களுக்கு பாடம்‌ சொல்லிக்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





கொண்டிருந்தார்‌. சாத்விகர்‌. பாட பிரவசனத்தில்‌ தன்னை 
முழுவதுமாக ஈடுபடுத்தியவர்‌. இவரது சிஷ்யர்களில்‌ 
நாகரஹள்ளி ராமாசார்யர்‌, கட்டெ வாசுதேவாசார்யர்‌, மடத்து 
கிருஷ்ணாசார்யர்‌ ஆகியோர்‌ முக்கியமானவர்கள்‌. 


ஷிவணகி விட்டலாசார்யர்‌ 


சதாரா கஜேந்திரகட பாளாசார்யரிடம்‌ இவர்‌ சாகித்ய, வியாகரண 
சாஸ்திரங்களை படித்து, ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ வேதாந்தத்தை 
படித்தார்‌. தாரவாட கர்னாடக கல்லூரியில்‌ சம்ஸ்கிருத 
துறையில்‌ சில காலம்‌ பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார்‌. 
ஸ்புடவாத என்னும்‌ புத்தகத்தை வெளியிட்டார்‌. 


பத்பனாபாசார்ய பெளகுந்தி 


ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ நியாய, வேதாந்தாதி சாஸ்திரங்களை 
படித்தார்‌. இவற்றில்‌ சிறந்த பண்டிதராகவும்‌ இருந்தார்‌. 


ஸ்ரீரங்கமாதவாசார்யர்‌ 


குற்றாலம்‌ வாசுதேவாசார்யரின்‌ சிஷ்யரான ஸ்ரீரங்கம்‌ 
ராமாசார்யரிடம்‌ வேதாந்தத்தைப்‌ படித்து பெரிய பண்டிதரானார்‌. 
சில சாஸ்திர பிரமேயங்களை ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ படித்தார்‌. 
ஸ்ர்களவர்‌ நடத்தும்‌ சபைகளில்‌ தர்மாதிரிகாரியாக இருந்தார்‌. 
இவரது பிரவசன பாண்டித்யத்திற்கு மெச்சிய ஸ்ரீபாதங்களவர்‌ 
இவரை பெங்களூர்‌ மடத்தின்‌ பாடசாலையில்‌ வேதாந்த 
ஆசிரியராக நியமித்தார்‌. 


ஈ.ஈ.லக்ஷ்மி நாராயண உபாத்யாயர்‌ 
உடுப்பி முக்யபிராண உபாத்யாயரின்‌ மகனான லக்ஷ்மி 


நாராயணர்‌ பிறந்து உடுப்பியில்‌. படித்தது காசியில்‌ மற்றும்‌ 
மைதரில்‌. சிஷ்யராக சேர்ந்தது ஸ்ரீசத்யத்யானரிடம்‌. ஸ்ரீகளவரிடம்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





படித்தது சாங்க்லியில்‌. வசித்தது மதராஸில்‌. விருதினைப்‌ 
பெற்றது தில்லியில்‌. புகழ்‌ பெற்றது முழு இந்தியாவில்‌. 


மொத்த இந்தியாவில்‌ யார்‌ யார்‌ எந்தெந்த சாஸ்திரங்களில்‌ 
சிறந்தவரோ, அவர்களிடமே போய்‌ தமது அறிவினை வளர்த்து 
வந்திருக்கிறார்‌ இவர்‌. உத்தராதி மடத்திற்கு வந்து ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தரின்‌ சிஷ்யராக, ஸ்ரீமடத்து பஞ்சாங்கத்தை வெளியிடும்‌ 
வேலையை பார்த்து வந்தார்‌. சாங்க்லி சம்ஸ்கிருத 
பாடசாலையில்‌ சில காலம்‌ தலைமை ஆசிரியராக பணி 
புரிந்தார்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தருடன்‌ மதராஸ்‌ வந்து, குருவின்‌ 
ஆணைப்படி திருவல்லிக்கேணி உத்தராதி மடத்தில்‌ சமஸ்கிருத 
ஆசிரியராக 1939ம்‌ ஆண்டில்‌ பணி புரிந்தார்‌. 


பின்னர்‌ 1946ம்‌ ஆண்டில்‌, மதராஸின்‌ ஆஸ்திக மக்களின்‌ 
உதவியுடன்‌ திருவல்லிக்கேணியிலேயே ஸ்ரீகிருஷ்ண ஆலயத்தை 
நிறுவினார்‌. ஸ்ரீவாதிராஜ வித்வத்‌ சபையை துவக்கினார்‌. 1958ம்‌ 
ஆண்டில்‌ ஜோதிட சாஸ்திர சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்து, 
அதன்‌ மூலமாக மத்திய அரசிடமிருந்து மானியங்களைப்‌ 
பெற்றார்‌. 


மதராஸில்‌ பல லெளகிக வைதிகர்களுக்கு பாடம்‌ சொல்லி, 
பிரவசனம்‌ செய்து, தமது குருவான ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரை 
நினைத்தவாறு பல சபைகளில்‌ உபன்யாசம்‌ செய்து வந்தார்‌. 


பொஜ்ஜெ கிருஷ்ணமூர்த்தியாச்சார்‌ 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ படித்து பண்டிதரானவர்களில்‌, 
ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி ஆச்சார்‌ மிக முக்கியமானவர்‌. சிறுவயதில்‌ 
தமது தந்தையிடம்‌ காவிய, சாகித்யத்தை படித்து, பின்‌ 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ நியாய, வேதாந்த சாஸ்திரங்களை 
படித்து பாட பிரவசனங்களை செய்து வந்தார்‌. பிறகு இவர்‌ 
ஆயுர்வேதத்தையும்‌ சரியாகப்‌ படித்து, அரசு வைத்தியராக 
இருந்து, பின்‌ பெள்ளாரியில்‌ வசித்தார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஹர்தி வெங்கோபாச்சார்‌ 


குந்தாபுர மடத்து திவானான இவர்‌ ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ 
வேதாந்தத்தை படித்தார்‌. பெங்களூரில்‌ வசித்து வந்தார்‌. 


காபு சுப்பராய புராணிக உடுப்பி 


இவர்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ சுதாதி கிரந்தங்களைப்‌ படித்தவர்‌. 
கரம்பள்ளி பத்பனாபாச்சார்‌, குருராஜ தந்த்ரி, குருகுந்தி 
ராமாசார்யர்‌, ஆகிய குருகளிடம்‌ நியாய வேதாந்தங்களை படித்து 
வேதாந்த சிரோமணி மற்றும்‌ வித்வத்‌ தேர்வுகளில்‌ தேர்ச்சி 
பெற்றிருந்தார்‌. உடுப்பியின்‌ மத்வ சித்தாந்த பிரபோதினி 
சம்ஸ்கிருத மகாவித்யாலயாவில்‌ தலைமையாசிரியராக சுமார்‌ 15 
ஆண்டுகாலம்‌ நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு சாஸ்திர 
பாடம்‌ எடுத்திருக்கிறார்‌. மதராசின்‌ மத்வ நவமி மகாசபையில்‌ 
சுதா போட்டியில்‌ முதல்‌ பரிசினை வென்றவர்‌. உடுப்பி அஷ்ட 
மடங்களின்‌ மற்றும்‌ பண்டாரகெரெ மடத்தின்‌ ஆஸ்தான 
வித்வானாக இருந்தார்‌. பண்டிதர்‌ ஹயவதன புராணிக்‌ இவரது 
புதல்வரே ஆவார்‌. பற்பல கிரந்தங்கள்‌, சர்வமூலங்களுக்கு உரை 
எழுதிய மிகச்‌ சிறந்த பண்டிதர்‌ இவர்‌. பேஜாவர ஸ்ரீகளவரின்‌ 
சிஷ்யரும்‌ கூட. 


ஆத்ய தாத்தாசார்யர்‌ 


பிரபலமான வம்சத்தினரான தாத்தாசார்யர்‌ தமது தந்தையிடம்‌ 
காவிய, வியாகரணங்களைப்‌ படித்து உத்தராதி மடத்திற்கு 
வந்தார்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ வேதாந்தத்தைப்‌ படித்தார்‌. 
பிறகு பாகவதத்தை - விஜயத்வஜ ஆகிய டிப்பணிகளுடன்‌, 
ஆசார்யரின்‌ தாத்பர்ய நிர்ணயத்துடன்‌, ஹரிகதாம்ருதசாரம்‌ 
முதலான தாச சாகித்யத்துடன்‌ சேர்த்து உபன்யாசம்‌ செய்யத்‌ 
துவங்கினார்‌. நூற்றுக்கும்‌ மேற்பட்ட முறைகள்‌ பாகவத 
மங்களத்தை செய்திருக்கிறார்‌. கர்னாடகத்தில்‌ அனைத்து 
இடங்களுக்கும்‌ சென்று, தமதே ஆன சிறந்த நடையில்‌ தாச 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சாகித்ய, வியாச சாகித்யங்களை சொல்லி, பாகவத தர்ம 
பிரசாரத்திற்கு காரணமாகியிருக்கிறார்‌. இவரது மகனே ஆத்ய 
ராமாசார்யர்‌. 


தாத்தாசார்ய பாங்க்ரி 


பிரபலமான பாங்க்ரி வம்சத்தினரான ஸ்ரீதாத்தாசார்யர்‌, வேதாந்த 
வித்வாம்சர்‌ ஆவார்‌. அவரது தந்தையான சமீரணாசார்யரிடம்‌ 
காவிய சாகித்யத்தை படித்து, பின்‌ காசிக்கு சென்று 
நவதியானத்தின்‌ வாத கிரந்தத்தை படித்தார்‌. பிறகு உத்தராதி 
மடத்திற்கு வந்து ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ சுதாந்த வேதாந்தங்களை 
படித்தார்‌. ஷூர்பாலி ஆகிய க்ஷேத்திரங்களில்‌ பல 
ஞானசபைகளை நடத்தினார்‌. மொத்த ரிக்வேதத்தையும்‌, ஆசார்யர்‌ 
ரிக்பாஷ்யத்தில்‌ சொல்லியவாறே பொருள்‌ கொண்டு, அதன்‌ 
உரையை கன்னடத்தில்‌ மொழிபெயர்த்திருக்கிறார்‌. பவமான 
மண்டலத்திற்கு உரை எழுதி, ஒரு பாகத்தை பவமான மண்டலம்‌ 
என்ற பெயரில்‌ வெளியிட்டார்‌. 


ப்ருஹதி சஹஸ்ரத்தின்‌ ஆயிர ரிக்களுக்கு, த்வைத 
தத்வத்திற்கேற்ப பொருளினை எழுதி வெளியிட்டார்‌. மாத்வ 
வைதிக தொகுப்பினை எழுதியிருக்கிறார்‌. இவரின்‌ 40 ஆண்டு 
கால முயற்சியாகும்‌ இது. இவரது நீண்ட கால ஆராய்ச்சியின்‌ 
வேலையின்‌ பலனான மாத்வ சப்தகோஷ மற்றும்‌ 
சமஸ்கிருதத்தில்‌ எழுதிய ரிக்வேதத்தின்‌ பொருள்‌ கொண்ட 
புத்தகத்தைப்‌ பார்ப்பவர்கள்‌ வியப்பில்‌ ஆழ்ந்திருக்கிறார்கள்‌. 
கயாவில்‌ இருந்தபோது இவ்வுலகை நீத்தார்‌. இவரின்‌ புதல்வரே 
பண்டிதர்‌ பாங்க்ரி லக்ஷ்மணாசார்யர்‌. 


தோரவி கிருஷ்ணமூர்த்தி ஆசார்யர்‌ 
தாராபுர கிருஷ்ணமூர்த்தி ஆசார்யரிடம்‌ நவீன நியாயத்தைப்‌ 


படித்து, தர்க்க சிரோமணி தேர்வில்‌ தேர்ச்சி அடைந்தார்‌. 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ வேதாந்தத்தைப்‌ படித்தார்‌. திருப்பதி 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பாடசாலையில்‌ சில நாட்கள்‌ தலைமை ஆசிரியராக இருந்தார்‌. 
துவக்கத்தில்‌ குத்தல்‌ திரு குருராஜாசார்யர்‌ ஆகியோரிடம்‌ தர்க்க 
பாடத்தை படித்திருக்கிறார்‌. மதராசில்‌ வசித்து வந்தார்‌. 
ஸ்ரீரீத்பபிரமோத தீர்த்தரிடம்‌ பாடம்‌ படித்த அனைத்து 
பண்டிதர்களுக்கும்‌ இவரே நியாய சாஸ்திரத்தின்‌ அனைத்து 
கிரந்தங்களின்‌ பாடத்தை சொல்லியிருக்கிறார்‌. இவர்‌ பாடம்‌ 
எடுக்கும்‌ விதமே அற்புதமானது, அழகானதாகும்‌. 


போதராசார்ய ஷீரனஹள்ளி 


உத்தராதி மடத்து திவானாக இருந்த பாண்டுரங்கி 
ஜயாசார்யரிடமும்‌, கொர்லஹள்ளி ரங்காச்சார்யரிட மும்‌, 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடமும்‌ நியாய வேதாந்தாதி கிரந்தங்களை 
படித்தார்‌. கொர்லஹள்ளியில்‌ வசித்து வந்தார்‌. எப்போதும்‌ பாட 
பிரவசனங்களிலேயே காலத்தை கழித்தவர்‌. 


காசி ஸ்ரீபாதாசார்ய பெங்களூரு 


மதராஸ்‌ பல்கலைக்கழகத்தில்‌ சம்ஸ்கிருத ஸஃ தேர்வில்‌ தேர்ச்சி 
பெற்றுள்ள ஸ்ரீபாதாசார்யர்‌, த்வைத வேதாந்த வித்வத்‌ தேர்விலும்‌ 
முதல்‌ வகுப்பில்‌ தேர்ச்சி பெற்றவர்‌. தம்‌ தந்தையிடம்‌ சாகித்ய, 
வெங்கடரமண சாஸ்திரிகளிடம்‌ வியாகரணம்‌, ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தரிடம்‌ நியாய வேதாந்த சாஸ்திரங்களை படித்த இவர்‌, இரு 
மொழிகளிலும்‌ விற்பன்னராக பண்டிதராக இருந்தார்‌. 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ பாடம்‌ படித்தபோது உடுப்பி ஷிரூர்‌ 
மடத்தின்‌ ஸ்வாமிகளும்‌, மலகி ஹுச்சாசார்யரும்‌ இவருடன்‌ 
படித்தவர்கள்‌ ஆவர்‌. 

ஹுணசிகி ராமாசார்யர்‌ 

90 வயதானவரானாலும்‌, ராமாசார்யர்‌, பாட பிரவசனங்களை 


செய்து வந்தார்‌. உத்தராதி மடத்து பஞ்சாங்கத்தை கணித்தவர்‌. 
தர்மசாஸ்திரங்களை சரிவர கடைபிடித்தவர்‌. ஸ்ரீசத்யத்யான 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





தீர்த்தரிடம்‌, பிறகு சத்யப்ரக்ஞ தீர்த்தரிடம்‌ அனைத்து வேதாந்த 
கிரந்தங்களை படித்தவர்‌. நல்ல சொற்பொழிவாளர்‌. பண்டிதர்‌. 


உமர்ஜி நரசிம்மாசார்யர்‌ 


மலகி வேதவியாசாசார்யரிடம்‌ நியாய சாஸ்திரங்கள்‌ மற்றும்‌ 
பஞ்சவாதங்களைப்‌ படித்த ஸ்ரீ நரசிம்மாசார்யர்‌ பின்னர்‌ காசிக்குச்‌ 
சென்று தமது மாமனாரான வரகேடி நரசிம்மாசார்யரிடம்‌ நியாய 
சாஸ்திரங்களை படித்தார்‌. ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ வேதாந்தத்தைப்‌ 
படித்து பண்டிதரானார்‌. காசியில்‌ இந்து பல்கலைக்கழகத்தில்‌ 
நியாயத்திற்கு ஆசிரியராக இருந்தார்‌. ஸ்ரீபாலகிருஷ்ண மிஸ்ரா 
பண்டிதரிடம்‌ தர்க்க சாஸ்திர கிரந்தங்களை படித்து, பெங்காலின்‌ 
தர்க்கதீர்த்த தேர்வில்‌ தேர்ச்சி அடைந்தார்‌. இவரது உபன்யாச 
நடை மிகத்‌ தனிப்பட்டதாகும்‌. சொல்லாபுரத்தில்‌ வசித்தவாறு, 
நிரந்தர பாட பிரவசனங்களை செய்து வந்தார்‌. இந்தி, கன்னடம்‌, 
மராத்தி மொழிகளில்‌ பிரவசனம்‌ செய்யும்‌ திறன்‌ பெற்றிருந்தார்‌. 


கலகலி கிருஷ்ணாசார்யர்‌ 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ பாடம்‌ படித்தவர்‌. வியாகரணத்தில்‌ 
இவர்‌ சிறந்த பாண்டித்யத்தை பெற்றிருந்தார்‌. ஷூர்பாலி 
க்ஷேத்திரத்தில்‌ பாட பிரவசனம்‌ செய்துகொண்டிருந்தார்‌. சிறந்த 
சொற்பொழிவாளர்‌. ஷூர்பாலி மக்களுக்கு நல்ல வழிகாட்டியாக 
இருந்தார்‌. அன்னதானம்‌ அளித்து தம்‌ விட்டையே 
பாடசாலையாக்கி இருந்தார்‌. 


சொன்னி கிருஷ்ணாசார்யர்‌ 
ஸ்ரீீத்யத்யான தீர்த்தரிடம்‌ நியாயசுதா மற்றும்‌ யுக்திமல்லிகா 


கிரந்தங்களை படித்தார்‌. சிறந்த மாணவராக இருந்தார்‌. சொன்னி 
மற்றும்‌ ஹைதராபாத்தில்‌ வசித்து வந்தார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





குத்தல்‌ ரங்காசார்யர்‌ 


தார்வாட்‌ ஜில்லா கர்ஜிகி கிராமத்து ரங்காசார்யர்‌ சிறந்த 
வித்வாம்சர்‌. சதாசாரத்தைப்‌ பின்பற்றுபவர்‌. 8& வரை படித்து, 
தார்வாடின்‌ விக்டோரியா உயர்நிலைப்‌ பள்ளியில்‌ சம்ஸ்கிருத 
ஆசிரியராக பணிபுரிந்து, பல மாணவர்களுக்கு சம்ஸ்கிருத 
அறிவினை ஊட்டியவர்‌. சுதந்திரப்‌ போரில்‌ தேசபக்தி 
கொண்டவராகி, தமது வேலையை விட்டூ ஒரு ஆசிரமத்தைக்‌ 
கட்டி பலருக்கு வித்யாதானம்‌ செய்து வந்தார்‌. 


ஸ்ரீகலகலி மத்வாசார்யரிடம்‌ மற்றும்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ 
சில மத்வ சாஸ்திரங்களைக்‌ கற்று பண்டிதரானார்‌. 
ஸ்ரீரங்காசார்யரின்‌ மூத்த மகனான - நியாய சிரோமணி, வேதாந்த 
வித்வான்‌ - ஸ்ரீகுத்தல்‌ குருராஜாசார்யர்‌, தனது தந்தையின்‌ 
விருப்பப்படி, ஸ்ரீமத்‌ உத்தராதி மடத்தின்‌ பீடத்தை அலங்கரித்து, 
ஸ்ரீரீசத்யபிரமோத தீர்த்தர்‌ என்று பெயர்‌ பெற்று, ஸ்ரீமடத்தின்‌ 
பொற்காலத்தை நிர்மாணித்தவரானார்‌. இந்த குத்தல்‌ 
ரங்காசார்யரின்‌ இன்னொரு மகனே ஸ்ரீகுத்தல்‌ ஹயக்ரீ வாசார்‌. 
இன்றைய உத்தராதி மடாதீசரான ஸ்ரீசத்யாத்ம தீர்த்தர்‌, இவரது 
பேரர்‌ ஆவார்‌. 


ஸ்ரீனிவாசாசார்ய ஜாலிஹாள, தார்வாட்‌ 


இவர்‌ தமது தந்தையான ஜாலிஹாள குருராஜாசார்யரிடம்‌ 
சாகித்ய, வியாகரணங்களைப்‌ படித்து, பாண்டுரங்கி 
கிருஷ்ணாசார்யரிடமும்‌, வர்கேடி நரசிம்ஹாசார்யரிடமும்‌ நியாய 
சாஸ்திரங்களை படித்தார்‌. பிறகு காசிக்குச்‌ சென்று பாலகிருஷ்ண 
மிஸ்ரா என்னும்‌ பண்டிதரிடம்‌ நியாய சாஸ்திர, கோடிக்ரம, 
மீமாம்ஸ முதலான கிரந்தங்களை படித்தார்‌. பிறகு ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தரிடம்‌ நியாய, வியாஸ-த்ரய, த்வைத த்யுமணி ஆகிய 
கிரந்தங்களை படித்து சிற்ந்த பண்டிதரானார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





இவர்‌ கதக்கில்‌ பல்லாண்டு காலம்‌ பாட பிரவசனங்களை செய்து, 
பிறகு குந்தாபுர மடத்தின்‌ ஸ்வாமிகளுக்கு சுதாதி பாடங்களை 
சொல்லியிருக்கிறார்‌. ஆனந்தகிருஷ்ண சாஸ்திரியின்‌ 
நியாயாம்ருத செளகந்தமிஸ்ரா என்னும்‌ கிரந்தத்திற்கும்‌, 
நியாயசுதா சமிக்ஷா என்னும்‌ கிரந்தத்திற்கும்‌ கண்டனம்‌ எழுதி 
வெளியிட்டார்‌. விப்ரசந்தேச முதலான காவியம்‌, ஸ்தோத்ர தாடீ, 
டிப்பணி ஆகியவற்றை இயற்றியிருக்கிறார்‌. 


நான்கு சாஸ்திரங்களிலும்‌ நல்ல பண்டிதர்‌. பேச்சாளர்‌, நல்ல 
ஆளுமை, அறிவுக்கூர்மை, நாவன்மை, கிரந்தம்‌ எழுதும்‌ திறன்‌, 
பிரவசனங்களில்‌ வல்லவர்‌, சங்கீத சாகித்ய ஆஷுகவித்வம்‌ 
கொண்டவர்‌, என பன்முகத்தன்மை வாய்ந்தவர்‌ இவர்‌. 


களையான முகம்‌, நெற்றி நிறைய அங்கார அக்ஷதை, உயரமான 
தேகம்‌, வெற்றிலையால்‌ சிவந்த வாய்‌, வெண்கலக்‌ குரல்‌, 
வைதிக வேடம்‌, எப்போதும்‌ பாட பிரவசனம்‌, தூரத்தில்‌ 
இருப்போர்க்கும்‌ கேட்கும்‌ கணீர்க்‌ குரல்‌ என திறன்களைக்‌ 
கொண்ட ஜாலிஹாள்‌ ஸ்ரீனிவாசாசார்யர்‌ போன்றவரின்‌ ஆளுமை 
நம்‌ சமூகத்தை மேலும்‌ பசுமையாக்குகிறது. அவரின்‌ புகழ்‌ 
என்றைக்கும்‌ மறையாது. 


கேசவாசார்ய ஜாலிஹாள்‌, பீமசேனாசார்ய சந்தேபென்னூர்‌, 
ஸ்வாமிராசார்ய யலபுர்கி, நரசிம்மாசார்ய ஷிரஹட்டி, 
த்ரிவிக்ரமாசார்ய உமர்ஜி, ஸ்ரீனிவாசாசார்ய பாளிகார ஆகிய பலர்‌ 
இவரிடம்‌ படித்து பண்டிதராகியிருக்கின்றனர்‌. 


த்வீபாயன ஸ்ரீனிவாசாசார்யர்‌ 


பாகல்கோட்டையின்‌ மலகி வேதவியாசாசார்யரிடம்‌ மற்றும்‌ 
ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ சாஸ்திர அத்யயனம்‌ செய்து நியாய, 
வேதாந்தங்களில்‌ பண்டிதரானார்‌. இவர்‌ ராய்ச்சூரில்‌ வசித்து 
வந்தார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





கட்டி கேசவாசார்யர்‌ 


பாதாமியின்‌ கட்டி வம்சத்தின்‌ கேசவாசார்யர்‌, ஸ்ரீமலகி 
வேதவியாசாசார்யரிடம்‌ சுதாந்த வேதாந்தங்களை படித்து 
பண்டிதரானார்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ பிரமாண 
சந்திரிகையிலிருந்து துவங்கி தாத்பர்ய சந்திரிகா வரைக்கும்‌ 
அனைத்து கிரந்தங்களையும்‌ படித்து, தேர்வு கொடுத்து, அவரின்‌ 
அருளுக்கும்‌ அன்பிற்கும்‌ பாத்திரரானார்‌. சில நாட்கள்‌ அவரிடமே 
இருந்து வந்தார்‌. 


BE Engineering படித்த இவர்‌, பாகல்கோட்‌ முனிசிபாலிட்டியில்‌ சீஃப்‌ 
ஆபீசராக பணி புரிந்து வந்தார்‌. இப்படி லெளகிக காரியங்களில்‌ 
ஈடுபட்டிருந்தாலும்‌, பூஜை புனஸ்காரம்‌ பாட பிரவசனம்‌ 
ஆகியவற்றிலும்‌ நேரத்தை செலவழித்தார்‌. 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ மேல்‌ சமஸ்கிருதத்திலும்‌, 
கன்னடத்திலும்‌ அழகான காவியங்களை இயற்றியிருக்கிறார்‌. 
ஆனந்தகிருஷ்ண சாஸ்திரிகள்‌ எழுதிய சுதா கண்டனாபாஸ 
கிரந்தத்திற்கு மறுப்பு கிரந்தம்‌ எழுதி தமது குருகிரந்தத்தை 
நிறுவியிருக்கிறார்‌. சமஸ்கிருத, கன்னட இரண்டிலும்‌ சிறந்த 
கவிஞர்‌. ஸ்ரீசத்யாபிக்சு விஜயம்‌, ஸ்ரீசத்யத்யான விஜயம்‌ 
ஆகியவற்றை இயற்றியிருக்கிறார்‌. பல்வேறு வேதாந்த 
கிரந்தங்களை இயற்றிய மகாபண்டிதர்‌. எந்நேரமும்‌ பாட 
பிரவசனங்களில்‌ இருந்தார்‌. பண்டிதர்‌ சத்யத்யானாசார்ய கட்டி 
அவர்கள்‌ இவரின்‌ பிரதான சிஷ்யராவார்‌. ஸ்ரீசத்யபிரமோத 
தீர்த்தரின்‌ அன்பிற்கு பாத்திரரான சாத்விக பண்டிதர்‌ இவர்‌. 


மலகி ஹனுமந்தாசார்யர்‌ 


ராமதுர்கா ஸ்ரீனிவாசாசார்யரிடம்‌ பாடம்‌ படித்து சாகித்யம்‌, 
வியாகரணங்களில்‌ பண்டிதரானார்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ 
வேதாந்த சாஸ்திரங்களை படித்தார்‌. தர்மசாஸ்திரங்களில்‌ 
விற்பன்னர்‌ ஆனார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பீமசேனாசார்ய சுரடூர 


ஸ்ரீனிவாசாசார்யரின்‌ மகனான ஸ்ரீபீமசேனாசார்யர்‌ மிகச்சிறந்த 
பண்டிதராவார்‌. இவர்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ சில சாஸ்திரிய 
ப்ரமேயங்களை படித்தார்‌. இவரின்‌ பாண்டித்யத்திற்கு மெச்சி, 
பெரிய வெள்ளி தட்டு ஒன்றினை ஸ்ரீசத்யத்யானர்‌ இவருக்கு 
அளித்தார்‌. கதக்‌, முண்டரகி ஆகிய பகுதிகளில்‌ பாட 
பிரவசனங்களை செய்தவாறு அங்கு வசித்தார்‌. பலரும்‌ இவரிடம்‌ 
படித்து பெரிய பண்டிதராயினர்‌. 


பீமாசார்ய சித்தாந்தி 

தார்வாடில்‌ வசித்தவர்‌. மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்‌. வேதாந்த 
வியாகரணத்தை நன்கு படித்து, சில முக்கிய விஷயங்களை 
ஸ்ரீசத்யத்யானரிடமிருந்து படித்துக்‌ கொண்டார்‌. ஸ்ரீசத்யத்யானர்‌ 
இவரின்‌ மேல்‌ அதிக ப்ரியம்‌ வைத்திருந்தார்‌. 

கோபிநாத ஆசார்ய குஞ்சமேடு 


மாயவரத்தின்‌ அருகிலுள்ள கிராமமான குஞ்சமேட்டைச்‌ சேர்ந்த 
இவர்‌, எல்லத்தூர்‌ கிருஷ்ணாசார்யரிடம்‌ நியாய சாஸ்திரங்களை, 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ வேதாந்தத்தை படித்து பண்டிதரானார்‌. 


தேவாசார்ய குஞ்சமேடு 

இவர்‌ தமது சகோதரரான கோபிநாத ஆசார்யரிடம்‌ பாடம்‌ படித்து, 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ வேதாந்த கிரந்தங்களை படித்து 
முடித்தார்‌. 

காளகி ஸ்ரீனிவாசாசார்யர்‌ 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ வேதாந்தத்தை படித்து வித்வாம்சர்‌ 
ஆனவர்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





அய்யாஜி குண்டாசார்யர்‌ 


இவர்‌ கணக்காளராக இருந்தார்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ சுதாந்த 
வேதாந்தங்களை படித்து, வித்வத்‌ தேர்வில்‌ தேர்ச்சி அடைந்தார்‌. 
மைதர்‌ பகுதியில்‌ வசித்து வந்தவர்‌. 


கார்லபாட க்ருஷ்ணாசார்யர்‌ 

இவர்‌ ஸ்ரீ எளமேலி விட்டலாசார்யரிடம்‌ வியாகரணத்தையும்‌, 
ஸ்ீசத்யத்யான  தீர்த்தரிடம்‌ வேதாந்தத்தையும்‌ படித்தார்‌. 
ஆந்திராவில்‌ பாட பிரவசனம்‌ செய்தவாறு வசித்து வந்தார்‌. 
முண்டரகி ராமாசார்யர்‌ 

முண்டரகியை சேர்ந்தவரான இந்த ராமாசார்யர்‌, 
ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ வேதாந்தத்தை படித்தார்‌. இவரது புத்திரர்களே, 
பிடி சன்யாசியான ஸ்ரீபூதாத்ம தீர்த்தர்‌ மற்றும்‌ பண்டிதர்‌ 
ரங்கனாதாசார்ய முண்டரகி அவர்கள்‌. 

சாங்க்லி நாராயணாசார்யர்‌ 

கோகாக-வில்‌ இருந்த நாராயணாசார்யர்‌, ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தரிடம்‌ நியாய, வேதாந்த சாஸ்திரங்களைப்‌ படித்து 
பண்டிதரானார்‌. 


ஐயாசார்ய கொப்பள 


இவர்‌ வேதாந்தத்தில்‌ பண்டிதராக இருந்து ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தரிடம்‌ பாடம்‌ படித்து வித்வாம்சர்‌ ஆனவர்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





கெளலகி யதுநாதாசார்யர்‌ 


இவர்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ வேதாந்தத்தைப்‌ படித்து 
பண்டிதரானவர்‌. தர்மசாஸ்திரங்களில்‌ நல்ல பாண்டித்யத்தைப்‌ 
பெற்றவர்‌. மதராஸில்‌ வாசம்‌ செய்தவர்‌. இவரின்‌ புதல்வரே 
பண்டிதர்‌ கெளலகி நாகராஜாச்சார்‌. 


தேவளெ ஸ்ரீனிவாசாசார்யர்‌ 


இவர்‌ ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ அனைத்து சாஸ்திரங்களையும்‌ 
படித்து மதராஸில்‌ வசித்து வந்தவர்‌. 


கங்கூர வெங்கோபாசார்யர்‌ 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ நியாய, வேதாந்த சாஸ்திரங்களைக்‌ 
கற்று பண்டிதரானவர்‌. பற்பல சிஷ்யர்களைப்‌ பெற்று 
அனைவருக்கும்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தவர்‌. 


நாகரஹள்ளி ஸ்ரீனிவாசாசார்யர்‌ 


ஸ்ரீ ளமேலி விட்டலாசார்யரிடம்‌ வியாகரண படித்து, பின்‌ 
உத்தராதி மடத்திற்கு வந்து ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ 
வேதாத்யனத்தை செய்து, ஸ்ரீகளவரிடம்‌ நியாயாம்ருதத்தை 
முழுமையாகப்‌ படித்து, தேர்வுகளில்‌ தேர்ச்சி பெற்று, 
சபையினர்களை வியப்படைய வைத்தவர்‌. 


கிருஷ்ணாசார்ய வரகேட 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரிடம்‌ வேதாந்தத்தை அத்யயனம்‌ செய்து, 
புனேயில்‌ பாட பிரவசனம்‌ செய்து வாழ்ந்து வந்தார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





என்‌. லக்ஷ்மி நாராயணாச்சார்‌ 


இவர்‌ ஸீசத்யத்யான தீர்த்தரிடமும்‌, பாண்டுரங்கி 
கிருஷ்ணாசார்யரிடமும்‌ பாடம்‌ படித்தவர்‌. பண்டாரகெரெயில்‌ 
பேராசிரியராக இருந்தார்‌. 


83% 


இணைப்பு 3 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்த சுப்ரபாதம்‌ 


ஸ்ரீகண்டபல்லி சுபவம்ச சமுத்த திவ்ய 
முக்தாமணே தினமணேஸ்‌ சத்ருஷோருதேஜ: | 
வித்வன்மணே குணகணைர்‌ லசிதாகணேயை 
ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||1॥|| 


ஸ்ரீகண்ட சேவிதபதே ப்ரணயோபகூட 
ஸ்ரீகண்டபாசுரபுஜெ புஜகேந்த்ர ஷய்யே | 
வைகுண்ட ஆததத குண்டரதிம்‌ விபஸ்சித்‌ 
கண்டீரவ வ்ரதிபதே தவ சுப்ரபாதம்‌ ||2|| 


ஸ்ரீராமபக்த பகினி சத்ருசான்யராம தூராத்‌ 
ப்ரதத்த விஷயோத்‌ சுகதாவிராம | 

ஆராம சம்விதபிராம விஷாலவல்யா: 
ப்ராக்‌ சேதுராம முனிசத்தம சுப்ரபாதம்‌ ||3॥| 


காவ்யோபம ப்ரசுமர பிரதிபா பிரபாவே 
காவ்யபிரவீண நிதராம்‌ நிஜஷைஷவேபி | 
யஸ்தீக்ஷணத்‌: கவிரிவாப கவீச்வரத்வம்‌ 

ச த்யான தீர்த்த புதராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||4॥| 
யோ யோவனே தயிததாரரதோபி தர்க்க 
வித்யாக்ய கர்கஷவதூம்‌ ஸ்வவஷாம்‌ சகார | 
மீமாம்சயா சதுரயா விஜஹார காமம்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ச த்யான தீர்த்த புதராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||5॥| 


ஸ்ருத்யந்த சாஸ்த்ர பித்ருலப்த வரபிரசாத: 
ஸ்ருத்யந்த காஸ்யவிபுதைஸ்ஸ்துதயா முதாய: | 
சம்சக்தயாமரத நிர்மலகீர்த்திகாந்தா மண்யா 
சமம்‌ முனிமணே தவ சுப்ரபாதம்‌ ||6|| 


ஆஷாந்த சந்தத கதிர்னனு யஸ்ய கீர்த்தி: 
ஆஷாந்தமாப விமலம்‌ ச யதந்தரங்கம்‌ | 
ஆஷாந்த ஆஸ்‌ ச நிரந்தர பாவனாத்மா 

ச த்யான தீர்த்த புதராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||7॥| 


ஞானம்‌ பபூவ சதுரஸ்ரம சேஷ வித்யா 
பாரங்கதஸ்ய நிதராம்‌ சதுராக்ர புத்தே: | 
சித்தானமன்யத ச பஸ்சதுர: புமர்த்தான்‌ 
ச த்யான தீர்த்த புதராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||8॥| 


சர்வத்ர யோ விஜயமாப ஜயார்யகனு 
ஸ்ஸர்வாத்ருதஸ்ச ஜயதீர்த்த க்ருபைகபாத்ரம்‌ | 
அத்யாபயத்‌ விபுதபாவி முனீம்‌ ஜயார்யான்‌ 

ச த்யான தீர்த்த புதராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||9॥| 


ஸ்ரீசத்யதீர யதினாம்‌ ச மடாதிபானாம்‌ 
பூர்வாசிரமஸ்ய தனயோ வினயோபபன்னான்‌ | 
சிஷ்யான்சுதானிவ ரரக்ஷ சுசிக்ஷணாத்யை: 

ச த்யான தீர்த்த புதராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||10॥| 


தேஷாந்தராத்‌ உபகதாம்ஸ்ச சஹஸ்ர சங்க்யான்‌ 
சங்யாவதோ விஹிதவாம்‌ சஹிதான்ஹிதார்த்தை: | 
சாத்வ்யா சமம்‌ தயிதயா ச பிதேவ பாதா 
ஸ்ரீசேதுராம குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||11॥| 


ஸ்ரீபாதபுத்ர குருபாத பயோஜப்ருங்‌ சம்பாதித பிரமதிதானதி 
கந்தகீர்த்தே | 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





வியாதிதாஸ்ரித ஜனாபத அபாரபுண்ய ஸ்ரீசேதுராம 
சுக்ருதிம்ஸ்தவ சுப்ரபாதம்‌ ||121| 


தர்மஸ்ய சேதுரகிலேப்சித வித்திஹேது ரக்ஞானகாட திமிராபஹ 
தூமகேது : | 

வித்யாபிராம இதி சார்த்தனிஜாபிதேய ஸ்ரீசேதுராம சுதராம்‌ தவ 
சுப்ரபாதம்‌ ||13॥| 


ஆஸ்யேந்து நிர்கத சுதாரச வர்ஷணேன 
சம்ஹர்ஷயன்‌ விபுதவிருந்தமமந்த தாரம்‌ | 
க்ஷோணீசுதாகர சுதாகர சுப்ரசாத 
ஸ்ரீசேதுராம சுதராம்‌ தவ சுப்ரபாதம்‌ ||14॥| 


விக்ஞான சாகர தபோனிதி வீதராக 

சக்ஞான தீர்த்தமுனி சத்தம பாணிபத்மாத்‌ | 
சம்ப்ராப்த பூத சரமாஸ்ரம பாவனாத்மன்‌ 

ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||15|| 


வின்யாச தஸ்சுமனசஸ்‌ சததம்‌ ரமேஷே 
வித்தார்பணாத்‌ சுமனசாம்‌ நிதராமசேஷம்‌ | 
சன்யாசி ஷப்தமமலம்‌ விததத்யதார்த்தம்‌ 

ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||16|| 


ஆர்யோ உத்தராதி மடபீடன போவிவிஸ்வன்‌ 
தூராத்பராக்ருத தமோ நிகரோருதேஜ: | 
ஸ்பஷ்டிக்ருதார்த்தசய சன்னிஹிதேந்திரிரேஷ 
ச த்யான தீர்த்த முனிராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||171| 


ஹம்ஸத்யுதே பரமஹம்ச குலாவதம்ஸ 
ஸ்ரீூஹம்ச நாமக ஹரேஸ்ச பரம்பராயாம்‌ | 
ஹம்ஸாதி வாஹகர பூஜித மூலராம 
பாதார்ச்சனாத்‌ சுக்ருத பாக்தவ சுப்ரபாதம்‌ ||18| 


தேவாம்ச ஏவ யதிசத்தமதேஷிகத்வம்‌ 
ஸ்ரீவியாசராஜ முகயோகிஷு சித்தமேவ | 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சாஸ்திரம்ஸ்ருதம்‌ ச ததிதம்‌ த்வயி சர்வத்ருஷ்டம்‌ 
த்யானவ்ரதின்‌ குருகுரோ தவ சுப்ரபாதம்‌ ||19|| 


சுத்ராமதாம ஜயதீர்த்த முனிபிரசாத 

சூத்ராதி பாஷ்ய கதமர்மவிதாம்‌ வரேண்ய | 
சுத்ராத சூரிஜன சாதித பார்த்தசூத 
கீதோக்ததர்ம முனிராட்‌ தவ சுப்ரபாதம்‌ |1201| 


பூர்வாசிரமீய தனயானி தனார்த்தனாதம்‌ 
ஸ்ருத்வாபி யஸ்ய ஹ்ருதயம்‌ ந விகாரமாப | 
மோதாத்‌ சுதா பிரவசனம்‌ விததே மஹாத்மா 
வஜ்ராத்கடோர யதிராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||21|| 


மேதாவினி ப்ரியதமே த்ரிதிவம்‌ ப்ரயாதே 
சாத்ரே விஷண்ண வதனஸ்த்ரி தினோபவாச | 
பாஷ்பாம்புபூர சுகோமலமானஸ ஸ்ரீ 

ச த்யான தீர்த்த முனிராட்‌ தவ சுப்ரபாதம்‌ |221| 


யத்யத்‌ புக்ஷித மபூத்த தபக்ஷயன்ய 
ஆகண்டபூர்த்தி சமபோஜயதார்ய விப்ரான்‌ | 
த்ருப்திம்‌ கதஸ்ச பரமாம்‌ பரமார்த்த த்ருஷ்டே 
ச த்யான தீர்த்த யதிராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||23॥| 
ஷைத்யார்திதோபி ந த ஸ்வயமுஜ்வலோர்ணா 
வஸ்த்ரம்‌ ததெள புதஜனேப்ய உதாரசேதா: | 
தேன பிரமோதமதிகம்‌ லபதே ஸ்ம யோகி 

ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||24|| 


நீசேஷு கர்கஷதமோ, நிதராம்‌ கபீரோ 

வாதேஷு கோமலதம: ப்ரியசிஷ்ய விருந்தே | 
ஷப்தோ ஹி யஸ்ய மதுரோ விபுதேஷு கோஷ்ட்யாம்‌ 
ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||25|| 


ப்ராவாஹயத்‌ சுரநதீம்‌ பரமாக்யவித்யா நாம்னீம்‌ 
நிஜாஸ்ய நலினாத்‌ சதத ப்ரவாஹாம்‌ | 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மோக்ஷாவஹாம்‌ சுமனசாம்‌ ஹ்ருதயாம்பரே ய: 
ச த்யான தீர்த்த சுக்ருதிம்‌ தவ சுப்ரபாதம்‌ ||26|| 


லக்ஷாதிகத்விஜ சுபோஜன தர்ஷனேன 
கோடீஸ்வர: க்ஷிதிபதிஸ்சகிதோ ஜகாத | 
அஸ்மாக மப்யசுகரம்‌ கலு கார்யமேதத்‌ 
சோதாரபாவ குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||27|| 


வித்யாபராட முகமனஸ்ஸு மடாதிபேஷு 
விப்ரஸ்து பூபதிஷு தீவ்ரமுதாச பாவம்‌ | 
சீதஸ்து சூரினிவஹேஷு நிராஸ்ரயேஷு 
ப்ரோஜ்ஜீவிதாகம குரோ தவ சுப்ரபாதம்‌ |28| 


பிராசீன சத்க்ருதிஷு லோபபதம்‌ கதாசு 
தத்வோபதேஷிஷு ப்ருஷம்‌ விரலீபவத்ஸு | 
விஸ்தாரி நாஸ்திகமதே ச கதே ப்ரஷஸ்திம்‌ 
சத்தர்ம பாலக குரோ தவ சுப்ரபாதம்‌ ||29॥| 


பிரஸ்தாபிதா பஹுல சம்ஸ்க்ருத பாடஷாலா 
சித்தாந்த வருத்தக்ருதிதக்ஷ சபாப்தஷோபா | 
பிராரப்யதா அகிலபுத ப்ரமதப்ராத்ரி 

ச த்யான தீர்த்த யதிராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||30॥| 


வாச்சாதி கத்ரவிணலாப சுத்ருப்த சித்தா: 
ப்ரோத்சாஹிதாஸ்‌ சமபவன்‌ குரவஸ்ச சிஷ்யா: | 
அத்யாபனாத்யயன கர்மணி பாடலீனா 
லோகோத்தர ப்ரதிபதே தவ சுப்ரபாதம்‌ ||31|| 


ப்ராபோஜயோ த்விஜகணானதி கோடி சங்க்யான்‌ 
லக்ஷாதி கத்ரவிண வர்ஷணமப்ய கார்ஷி: | 
வித்யார்த்தினஸ்த்வ மதனோர்விபுதான்‌ சஹஸ்ரம்‌ 
தேவாம்‌ஷ சம்பவ குரோ தவ சுப்ரபாதம்‌ ||32|| 


பீடாதிப ப்ரவஸனம்‌ ஸ்ரீததிக்ஜயாக்யம்‌ 
த்வய்யேவ சார்த்தகமபூத்‌ சகலாசு திக்ஷு | 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





உத்தாமவாதி புதஜேதரி ஜைத்ரயாத்ர 
ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||33|| 


ஆசேதுகாஷி ஜயடிண்டிம கோஷபூர்வம்‌ 
சர்வத்ர சஞ்சரணதஸ்‌ சுஜனான்‌ புனான: | 
தீர்த்தான்யதீர்த்தயத யோவிததார்த தீர்த்த 
ஷப்த: க்ருதார்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||34|| 


சாம்பாக்ய சாஸ்த்ரிகல ஹஸ்திகயா ப்ரஷஸ்த 
கீர்த்திபிரகாச ப்ருஷதண்டித தண்டபாணெ | 
வாதாஹவெ விஜிதிதவிஜ்ஜய தேவமிஸ்ர 
ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||35|| 


ஹாராண சாஸ்திர சதுலவாதரணெ பராஸ்தோ 
லப்தோருமானஹரணோ ஹரிணோபமஸ்ஸன்‌ | 
லேபே பலாயனசுகம்‌ விபுலார்த்திபாரோ 

ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||36| 


யோகனந்த கிருஷ்ணவிபுதம்‌ ச விஜித்ய வாதெ 
சானந்த க்ருஷ்ணவதனம்‌ விததே நிதாந்தம்‌ | 
லேபே திகந்த ரவிசர்ப்பதனந்த கீர்த்திம்‌ 

ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||37|| 


அப்பே திவிஸ்மய வசோன்வித ராமசுப்பா 
ப்ராக்ஞம்‌ ச சோரமிவ தூஷித சந்திரிகம்‌ ய: | 
ஸ்ரீசந்த்ரிகா சரஸமண்டனதோ ஹதாஷம்‌ 
சக்ரே புதோத்தம குரோ தவ சுப்ரபாதம்‌ ||381| 


பாண்டார பூர்வ சரசீமடயோகி வர்யம்‌ 
சுக்ஞானபாண்ட சதனம்‌ விததே வினேயம்‌ | 
பண்டாவதக்ர சரமண்டல மண்டனம்‌ ய: 

ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||39|| 


சுக்ஞை ஷிரூரமட பை:சிரஸா நதஸ்ஸு 
பிரம்மண்ய சன்மடமுனேர்‌ குருதாம்‌ ததான | 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





குந்தாபுரீய மடபார்ச்சித பாதபீட 
ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||40॥| 


அக்ஷோப்ய தீர்த்த மட சத்‌ ரகுதாந்த 

தீர்த்த பிக்ஷோஸ்சுதா சமுபதேஷக தேஷிகேஷ | 
அக்ஷோப்யசித மதலோப முகைர்த்விஷ 

ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||41|| 


சத்யபிரமோத குருராட்‌ ப்ரபிதாமஹோ ய: 
தஸ்மின்‌ ப்ரபெளத்ர இதி ச ப்ரணயாதிரேகாத்‌ | 
தத்தாத்ம சத்குண மஹாத்புத கார்யதர்ஷின்‌ 

ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||42|| 


ஸ்ரீவியாஸராஜ புதராஜ முனிப்ரணீத 
ஸ்ரீசந்திரிகா சரஸ மண்டன மாரசய்ய | 
அன்யைர சாத்யமபி சூச்யததம்ச பாஸ்வத்‌ 

ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||438|| 


அன்யைர்‌ புதைர சுலபாம்‌ சரஸாம்‌ ச 
கீதோபன்யாச நாமசுக்ருதிம்‌ க்ருதவன்‌ க்ருதீஷ | 
கிருஷ்ணாஷயானுகத மாத்வக்ருதாந்த பத்தாம்‌ 
ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||44|| 


நியாயாலயே ப்ரதித சம்யமினீபுரஸ்தே 
வைவஸ்வதஸ்ய புரதஸ்‌ சலிதேபி யோகே | 
நிர்ணீதமாயிஜன தண்டன சுப்ரகாஷின்‌ 

ஸ்ரீச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ 45| 


துர்வாதிஷாசக நிராசக துர்மதானாம்‌ 
ப்ரஸ்தாபிதார்யஷக ஷம்சக ராமகீர்த்தே: | 
தேவாம்‌ஷ கல்பனவ கல்பதரோ ஸ்ரீதானீ 

ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||46|| 


துர்வாதிபேத நிஷிதத்‌ சுருவாக்விலாஸோ 
புத்யா ஜிதாமர குருஸ்சுக்ருதைர்‌ குருஸ்ச | 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





தானாவதீரித சுபர்வதருஸ்ச மேருர்‌ 
மேதாவினாம்‌ குருகுரோ தவ சுப்ரபாதம்‌ ||47॥| 


வந்தாருசர்வ விதுஷாம்‌ லஷிதார்த்ததானே 
மந்தார மந்தமதினந்தன போதஷக்தே | 
விருந்தாரகஸ்து தயஷஸ்சரணார விந்தம்‌ 
வந்தாமஹே சுஜனவிருந்தப சுப்ரபாதம்‌ ||48|| 


கீதோபதேஷ சதுராச்ஷதஷோ லசந்தி 

தத்ப்ரோதிதா சரணக்ருத்‌ தரணெள ந கோபி | 
குத்ராப்ய த்ருஷ்டமுபயம்‌ த்வயி த்ருஷ்யதே ஸ்ம 
ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||491| 
விக்ஞான வித்தசயதான தபோமஹிம்னா 
சம்பாதிதா கணிதபுண்ய திகந்தகீர்த்தே | 

தன்யோ வதான்ய பஹுமான்யதமோ வினா த்வாம்‌ 
கோன்யோஸ்தி முன்யதிபதே தவ சுப்ரபாதம்‌ ||50|| 


நாஹம்‌ சஹஸ்ர லபனஸ்சரணே க்ஷணோ 

வானோ சக்ஷுஷி ஸ்ரவணவான்‌ திஷணோபி நைவ | 
சம்வர்ணயே கதமஹம்‌ பவதோ குணெளகம்‌ 

ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||51|| 


சம்சதாபயத்ய மலவேதனுதம்‌ ஹி யஸ்மின்‌ 
த்வைதம்‌ மதம்‌ சகலமாபி புதான்விஜித்ய | 
ஜக்யம்‌ கதம்‌ வரவதூ பரிரம்பணே த்ராக்‌ 

ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||52|| 


ஷூன்யாக்ய தத்‌ வமபி சத்வரமேவ சத்வ 
ஷுன்யம்‌ விலீன மபவல்லலனாசு மத்யே | 
ஆனந்தசாம்யமக மத்பதி தாரயோகே 

ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||58|| 


பாஷ்சாத்ய சிக்ஷணவதீஷு ம்ருகேக்ஷணாஸ 
ப்ராதான்ய மாவிரபவத்‌ ப்ரசபம்‌ ப்ரக்ருத்யா: | 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ருத்தா பபூவ சததோர்த்வ கதிர்விமானை: 
த்ராக்புட்கலஸ்ய குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||54|| 


ஸ்ரீத்யாதி பூர்வ சகலேஷ்டத திவ்ய நாமா 
அயோத்யாதிப க்ஷிதிசுதான்வித மூலராம | 
வித்யாதரார்ச்சித பதாம்புஜ நித்யவாச 

ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||55|| 


அத்யாத்ம சாஸ்திர மதுரோருபயோதி சந்த்ரோ 
யோத்யாசபாஷ்ய தனுபல்வல பங்கஷோஷே | 
மத்யாந்த சூர்யனதபாதக தூலவன்ஹே 

ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||56|| 


சம்ஸ்மர்யதே புதஜனை: பரமாதரேண 
துர்வாதிபி: சிரனிரூட விஷாதபாரை: | 
யஸ்யானி ஷம்பர மமங்கல நாமதேயம்‌ 

ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||57|| 


சானந்த முட்கட க்ருதக்ஞதயாத்‌ பவித்த 
வித்யா சுவர்ண ரஜதெளர்ணது கூலபூகை: | 
சாத்ரைஸ்சதைவ விஷலன்‌ நயனாம்புதாரை: 
ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||58|| 


யஸ்யாதுலம்‌ சுசரிதம்‌ பரிதம்‌ மஹிம்னா 
தூரான்னிஸ்த்த துரிதம்‌ ஸ்புரிதம்‌ குணெளகை: | 
சம்ஸ்தூயதே ஜகதி பண்டித பாமரைஸ்ச 

ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||59|| 


யஸ்‌ சம்ஸ்ம்ருதி ஷுபதமா புவி 

பாவுகானாம்‌ சேத: பதே5நவரதம்‌ பரிவர்த்ததேலம்‌ | 
தஸ்யைவ ஜன்மசபலம்விதி சக்திதிவ்ய 
த்ருஷ்டாந்த த்ருஷ்ட பகவன்ஸ்தவ சுப்ரபாதம்‌ ||601| 


யஸ்ய ஸ்ருதம்‌ சுசரிதம்‌ பவபாஷஹானே 
ஞானே ருசிம்‌ ஜனயதே விமலே ஜனானாம்‌ | 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





தானே ரதான்விதனுதே க்ருபணாக்ர கண்யான்‌ 
ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||॥|।| 


யஸ்யாமலம்‌ சுசரிதம்‌ கலு நாஸ்திகானாம்‌ 
ஸ்ரத்தாம்‌ சமங்குரயதே ஹ்ருதி தர்மமார்க்கே | 
மந்தான்‌ பிரவர்த்தயதி சாதுபதே ப்ரயந்தம்‌ 
ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||62|| 


ஸ்வோ5பி யஸ்ய வசுதாகத தெய்வதஸ்ய 
ஸ்பவ்யாசதோ நிரசரன்‌ வதனாம்ருதாம்ஷோ: | 
நித்யம்‌ சுதாமய சுதா வசனாத்ரி சஸ்ரீ 

ச த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||63|| 


ஸ்ரீமூலராம யஜனஸ்புத பாவனாம்ஷ 
மூலோத்தராதிமட பாலன பாவனாத்மன்‌ | 
சம்சார மூலதுரிதக்ஷய தக்ஷதாமன்‌ ஸ்ரீச 
த்யான தீர்த்த குருராட்‌ தவ சுப்ரபாதம்‌ ||| 


ப்ரீத: பத்யை: கலாசங்க்யை கலாநிதி ருசிகுரு: | 
கலயேத்‌ குஷலம்‌ தெய்வ கலாப்ருத்‌ சகலார்தத: ||65|| 


ப்ரோஜ்ஜ்ரும்பமாண ஷதமான மஹோத்ஸவேஸ்மின்‌ 
சேவா மயாத்ய விஹிதா கவிதாஸ்வரூபா | 
அத்யல்பயாபி பஹுபக்தி யுஜானயா மே 
பூயாத்பிரசன்ன ஹ்ருதயோ குருசார்பெளம: ||66|| 


வாணிமயிம்‌ ஷுபதமாம்‌ குருதக்ஷிணாம்‌ மே 
ஸ்வீக்ருத்ய தீவ்ர பவஜூர்த்திபரம்‌ நிரஸ்யன்‌ | 
காருண்ய மூர்த்திரகிலார்த்தி ஹரோருகீர்த்தி: 
ஸ்பூர்த்திம்‌ குருர்திஷது பூர்த்திகரீம்‌ சுபானாம்‌ ||| 


ஸ்ரீத்யான தீர்த்த முனிபுங்கவ சுப்ரபாத 
ஸ்தோத்ரம்‌ சபக்தி படதாம்‌ சகலம்‌ சுபாயு: | 
ஆரோக்யசம்பதபி பூரித சுப்ரபாதம்‌ பூயாத்குரோ: 
கருணயா5கில செளக்யபூர்ணம்‌ ||68|| 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஞானாதயோ குருவரேண்ய தயாப்ரபாவாத்‌ 

பூயான்‌ முகுந்தபத பக்திரசஸ்ச பூயான்‌ | 
பெளக்யம்‌ சமஸ்த விதமிஷ்டதமம்‌ 

ச பூரி தர்மே ரதிஸ்புரதி சாவிரதம்‌ நராணாம்‌ ||ல॥| 


வர்ஷே விரோதிக்ருதி ஹர்ஷதபெளஷ மாஸே 
ஸ்தோத்ரம்‌ பரம்‌ விரசிதம்‌ குருபக்தி பாஜா | 
நி:சேஷதஸ்‌ சுக விரோத கராகராஷிம்‌ 
தூரிகரோதி படதாம்‌ க்ருததோஷ போஷம்‌ ||70॥| 


|| இதி ஸ்ரீ குருசார்வபெளம சத்யத்யான தீர்த்த சுப்ரபாதம்‌ 
சம்பூர்ணம்‌ ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து || 


பப்‌ 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தாஷ்டகம்‌ 
அத த்யானம்‌: 


ராமம்‌ திக்ஜயினம்‌ சுவிட்டலதனும்‌ ஸ்ரீவம்சராமம்‌ ததா 
வியாசாக்யா பிரதிமா சுதர்ஷனஷிலா சக்ராங்கனானாம்‌ கணம்‌ | 
ஸ்ரீசீதாம்‌ சுகதீர்த்த பூஜிதபதம்‌ ஸ்ரீமூலராமம்‌ சுதி: 
சத்யத்யானயதி: ப்ரபூஜயதி வை ஸ்ீரத்னப்டே நிஷம்‌ || 


ஸ்ரீமத்‌ வைதிகசன்மதோத்‌ பலமலம்‌ சந்த்ரஸ்ஸமுல்லாலயன்‌ 
சன்யாஸ்தோதமிதி ப்ரமோஷிகுமதை: ராத்ரிம்சரை: பீடிதம்‌ | 
சம்வீக்ஷ்யாயமலம்‌ க்ருபார்த்ர சுதியா சக்தம்விருந்தம்‌ சதா 
ஜாதோ ஹார்ததமிஸ்ர நாஷகவிது: ச த்யான தீர்த்தோவதாத்‌ 
11111 


ஸ்ரீமத்‌ சத்ய சுதீர தீர்த்த யதிராட்‌ பூர்வாசிரமா ப்த்யுத்தித: 
ஸ்ரெளதார்த்தான்‌ சஹஜான்‌ ஸ்வபக்த சுஜனவ்ராதீய ஹார்தே 
குரூன்‌ | 

ப்ராகேவாம்ருத பிந்து சன்னிபகிரா சம்யக்விகாசம்‌ நயன்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ராமம்‌ வம்ஷனுதம்‌ ஸ்மரன்விதுரயம்‌ சத்யான தீர்த்தோ வதாத்‌ 
11211 


சத்யக்ஞான யதீந்த்ர சத்குரு மஹா ஸ்தம்பான்ரு பஞ்சானன: 
சம்ஜாத: ஸ்ருதி தத்வ ஹாரிமதயுக்‌ வாதீப கும்ப ப்ரபான்‌ | 
து:.சித்தாந்த கதாகமான்‌ தலயிதும்‌ சத்யுக்தி தீக்ஷ்ணைர்‌ நகை: 
வித்வத்சம்சதி பாதி ய: சுவசனை: சத்யான தீர்த்தோவதாத்‌ ||3॥| 


ஸ்ரீமன்‌ நியாயசுதாரசம்‌ சுவிமலம்‌ பீத்வா சதா த்ருப்திபாக்‌ 

யஸ்தத்‌ கோக்தி குருனகர்வ வசனைரர்த்தான்‌ குருப்யோ திஷன்‌ 
| 

பக்தாப்ஷ்ட சுபூரணெப்சித தனுர்ய: காமதேன்‌ வாவ்ஹகோ: 
ஸ்விபான்‌ மந்தமதிம்‌ ததா சுஜனதாம்‌ சத்யான தீர்த்தோவதாத்‌ 
14 


ஸ்ரீமன்‌ மாத்வ சதாகமாக்வ பயசாம்‌ ராசிம்‌ மதித்வாந்தத: 
ப்ராப்தாம்‌ ஸ்விப விஷுத்த புத்திகிரிணா துஷ்யோக்தி சத்யுக்திபி: 
| 

தைத்யாப்யாயன மாத்ர குத்ஸித பலானர்தா 
ஸ்ததீயாம்ஸ்த்யஜன்‌ 

பேயான்பாயயிதும்‌ சுதாம்‌ ஹி ஜக்ருஹே சத்யான தீர்த்தோவதாத்‌ 
11511 

ஸ்ரீமத்ராம பாதார விந்தயுகலத்யானாப்தி மக்ன: சதா 
ஸ்வாதிவ்யாதி குபூருஹாதி விஷயாம்ஸ்‌ த்யக்த்வா 
வ்ரஜன்ராஜதே | 

காமாதீன்‌ ஷடரீன்‌ வினாஷ்ய தரஸா செளதீயபோதாக்னினா 
தக்திப்ரியயா யுத: சுரமணி: சத்யான தீர்த்தோவதாத்‌ ||| 


யோ கர்வோக்தி கணான்‌ பஹுூன்சுவசனை: வீர்ணான்யதாத்‌ 
க்ஷமாமிவ 

ஸ்வாந்த தீவக்ருபாவசான சமயே சம்ஹர்த்து மீஷோஹிராட்‌ | 
மத்வோக்தி ப்ரவிசாரணே சுசதுரஸ்தத்‌ ஆசதாஸ்யம்‌ கதான்ன்‌ 
தத்வாக்யேஷ்ட விதாரணேன குருராட்‌ சத்யானதீர்த்தோ வதாத்‌ 
11711 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





துர்வாதீந்த்ர கிரீந்த்ர யுக்தி கருதாம்‌ சம்பேதனே யத்பவி: 
ஸ்வேன ஸ்வீக்ருத செளதயுக்தி நிசயஸ்தீக்ஷ்ண: படூ ராஜதே | 
சத்ரைலோக்ய ந்ருபாசனே சுரசதோ மத்யே சுரேந்த்ரப்ரபோ 
பூதேவார்த்தி நிவாரணோத்யமபர: சத்யான தீர்த்தோ வதாத்‌ ||8॥| 


ஸ்ரீமத்சத்‌ குருதாச கேஷவசுத ப்ரத்யும்ன சங்க்ரந்திதாம்‌ 
தக்த்யாக்ய சுகாட சூத்ர நிசயஸ்யூதாம்‌ விஷுத்தாம்‌ ஸ்ரஜம்‌ | 
பத்யை ரஷ்டபிரிஷ்ட தத்வ சுகுணைர்‌ மண்யஷ்டகை: 
ஷோபனாம்‌ 

சம்க்ருஹ்ய க்ருபயா குருஸ்சுவிமலாம்‌ தத்யாத்தியம்‌ ஹம்சராட்‌ 
11911 


ஆசேதோராதுஷாராத்ரே: யோ திஷோ ஜிதவான்முஹு: | 
சத்யத்யான குரு: பாது யதீந்த்ரைரபி பூஜித: || 


பப்‌ 


ஸ்ரீசத்யத்யான ஸ்தோத்ரம்‌ 


லக்ஷ்மி: கேலதி பாணி பல்லவதலே யஸ்ய ப்ரதாதுஸ்ஸதா 
வாக்தேவி ரசனாங்கணே நனு நரீனர்தி ப்ரசன்னாந்தரா | 

நித்யம்‌ மானசமந்திரே விஹரதோ பக்திர்விக்ரக்திர்‌ முதா 
சன்யாசே5பி தமே5பி நைகலலனாஷ்லிஷ்டம்‌ தமீடே குரும்‌ ||1॥|| 


ராமாதூர தராந்தரோ5பி சததம்‌ ராமாங்க்ரி பத்மார்ச்சக: 
யப்தாஷாந்தமனா அபீஹ நிதராம்‌ ஷாந்தாத்‌ மனாமக்ரணீ | 
நித்யம்‌ தண்டதரோஃபி கிஞ்சிதபி வா சண்டோ ந கஸ்மின்ஸ்சன 
ப்ராதஸ்‌ சம்ஸ்மரணிப திவ்யமஹிமா பூயாத்‌ குரு: ஸ்ரேயஸே 
11211 


துரந்த துர்மத த்வாந்த வித்வம்ஸன படீயஸே | 
ஸ்ரீசத்யத்யான சஞ்ஞாய பானவே மஹதே நம: || 
ஸ்ரீசத்யத்யான சரிதாம்ருதம்‌) 


வேதாந்தாப்தி திமிங்கிலம்‌ ஸ்ருதிகுஹா சஞ்சார பஞ்சானனம்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்வர்கங்கா ப்ரதிம ப்ரசன்ன வசனம்‌ ஷாந்தம்‌ சதா சம்மிதம்‌ | 
துர்வாதீ பகுதர்க கும்பதலனே சிம்ஹப்ரபர்ஹாயிதம்‌ 

வாதேத: க்ருத தேவவர்ய சம்குரும்‌ வந்தே சதாசத்குரும்‌ || 
(விஷ்ணூத்கர்ஷ வைபவம்‌) 


38% 


மேலும்‌ சில சிறிய ஸ்தோத்திரங்கள்‌ 


1. 
ஸ்ருத்வா யத்சிம்ஹ நாதம்‌ கதிசன குதிய: பண்டிதன்மன்யவர்யா: 
| 

ப்ராப்தா கோமாயுபாவம்‌ கிமபி கலகலம்‌ குர்வதே காந்திஷீகா: || 


வித்யாபீடேபி காஷ்யாம்‌ சகலபுதஜனா: சிஷ்யபாவம்‌ ப்ரபன்னா: | 
பீத்வா யஸ்ய உபதேஷாம்ருதமிஹ சுதிய: சம்பவந்தி ப்ரசன்னா: 
|| 


ஜாதோ யஸ்யாஸ்ய கஞ்சாம்ருத ரசனிகரை: நாஸ்திகாத்வா 
விஷீர்ண: | 

சேஷ: கிம்‌ வா கணேஷ: ஸ்வயமத கிமஹோ வாக்பதிஸ்சாவ 
தீர்ண: || 


ஸ்ருத்வேவ த்வைதசித்திம்‌ கதயிதுமமலாம்‌ தத்வவித்சித்த 
மந்த்ர: | 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்த: சுமதினுதபத: சர்வதந்த்ர: ஸ்வதந்த்ர: || 


- ்ரீசத்யத்யான பாதசேவா என்னும்‌ புத்தகத்திலிருந்து 
-ஸ்ரீசீதாராம ஜா (மைதில: ), காசி 


2 
சத்யத்யான சுதீர்த்த தாவகமிதம்‌ சித்ரம்‌ சரித்ரம்‌ விபோ 
காவ்யாலாப விவேகினோ5பி கவய: ஷக்தா ந வக்தும்‌ தியா | 
தாவத்தஹ்ர பவப்ரபஞ்ச விஷயே சஞ்சிந்தயந்தோ முதா 
ஹ்ரெளபம்யான வபோத ஹீன மதித ஆவிர்பாவ பாஜோ 
ந்ருணாம்‌ | 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





வாதே ச சார்த்த நஹி தேன கோபி 
ஷக்தோ புத: ஸ்யாதிதி மே மனீஷா | 
விஸ்மேரதாமாப யத: ஸு தீமான்‌ 
குமாரமிஸ்ர: ஹிவஷப்த பூர்வ: 


காசியின்‌ அரசு பள்ளியில்‌ தர்மசாஸ்திரத்தின்‌ தலைமை 
ஆசிரியர்‌ 
மஹாதேவ சாஸ்திரிகள்‌ எழுதியது. 
3 
வேதாந்த சாஸ்திரே கஹனே நதந்தம்‌ ஸ்ருவைவ யம்‌ 
மாயிகஜேந்த்ர சங்கா: | 
பராத்ரவன்‌ திக்ஷு விதிக்ஷு சத்யத்யானாபிதம்‌ கேசரிணம்‌ 
நதோ5ஸ்மி || 


- ்ரீகேசவாசார்ய கட்டி அவர்கள்‌ எழுதியது. 


4. ஒளதார்யாதி குணாகரோ அபயகரோ தானே சதோத்யத்கரோ 
மித்யாவாத விபீகரோக்ர மகரோ தோஷாகரோ யஸ்ஸதாம்‌ | 
தோஷாங்கூர மருஸ்ரிதாமர தருர்‌ துர்வாத வ்ருக்ஷத்சரு 
சத்யத்யான குருர்தியா ஜிதகுரு: புண்யைர்குரு: பாது ந: || 


- வித்யா என்னும்‌ பத்திரிக்கையில்‌ வெளிவந்த ஸ்லோகம்‌ 


5. 
வசுதாம்‌ சுதாவர்ஷா தாப்யாயித புதவ்ரஜ: | 
அகலங்கஸ்‌ சதோத்கர்ஷஸ்‌ சத்யத்யான விதுர்முதே || 


-வித்யா என்னும்‌ பத்திரிக்கையில்‌ வெளிவந்த ஸ்லோகம்‌ 


6. 
வைதுஷ்யம்‌ நனு விஷ்வதோ முகலம்‌ சம்பாதிதம்‌ சன்னுதம்‌ 
வித்வாம்சஸ்ச வினிர்மிதா ஹி ஷதஷ: ஸ்ரீமூலராமோர்ச்சித: | 
தானம்‌ கோட்யாதிகம்‌ தனம்‌ புதஜனே துர்வாதினோ நிர்ஜிதா: 
சத்யத்யான முனீஷ்வரேண மஹிதேனாகாரி லோகாதிகம்‌ || 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





- வித்யா என்னும்‌ பத்திரிக்கையில்‌ வெளிவந்த ஸ்லோகம்‌ 


%%% 


ஸ்ரீசத்யத்யான குருகுண ஸ்மரணம்‌ 


நிஸ்ஸீமா சுவிரக்ததா நிருபமா சோதாரதெளத்‌ சர்கிகீ 
வித்வத்ஸலதா கதச்சயகதா ஸ்வச்சா சதோத்ரேகிணீ | 
ஞானஜ்யோதி ரதோஜ்வலம்‌ ச விததம்‌ யஸ்மின்சதோ ஜ்ரும்பிதம்‌ 
சத்யத்யானகுரும்‌ ஸ்மராமி தமஹம்‌ பாஸ்வத்‌ குணாம்போ நிதிம்‌ 
11111 


ஷாடிம்‌ யஷ்லததந்து சந்ததிஷதச்சித்ராம்‌ வசானோ வஷீ 
கெளஷேயைர்‌ வசனைஸ்‌ சுதீசமுதயம்‌ பூர்ணாம்பரைர்‌ பூஷயன்‌ | 
ஸ்விபம்‌ ஷைத்ய நிவாரணம்‌ ஸ்ம மனுதே சம்ஷோபிதம்‌ ஸ்வம்‌ 
சதா 

சத்யத்யானகுரும்‌ ஸ்மராமி விபுதஸ்வர்து விரக்தாக்ரகம்‌ ।21| 


ரோடீம்‌ நீரசயாவனால ரசிதாம்‌ ஸ்தூலை: க்ருதம்‌ தண்டுலை: 
அர்தபக்வமனாஜ்ய மன்னமததி ப்ரீத்யைவ புஞ்ஜன்ஹஸன்‌ | 
ஷால்யன்னைர்‌ த்ருதகுல்யயா ஸ்ம சுதியஸ்சந்தர்ப்ய யோ 
மோததே 

சத்யத்யானகுரும்‌ ஸ்மராமி தமஹம்‌ வைராக்ய வாரான்‌ நிதிம்‌ 
11311 


பார்யாபந்து ஜனான்னிரஸ்ய விதுஷோ யஸ்ஸாதிகாரே பதே 
சம்யோஜ்ய வியவஹார நீதி நிபுணான்‌ வேதாந்த ராஜ்யம்‌ 
ந்வஷாத்‌ | 

முக்தத்வார மதாகரோன்‌ மதிமதாம்‌ த்ராக்ஷாதி காத்யாலயம்‌ 
சத்யத்யானகுரும்‌ ஸ்மராமி தமஹம்‌ புத்ரீக்ருத ப்ராஞகம்‌ |(4॥| 


யோ கோபாலபுரம்‌ ஹி ராஜபதபாக்‌ சத்ரயம்பரி கிராமகம 
க்ரீத்வா லக்ஷதனைஷ்‌ ஷதாதிகபுத வ்ராதைகரக்ஷா க்ருதே | 
பிரம்மஸ்வாஹரணெளக காரணதயா தஸ்யோபபோகம்‌ ஜஹெள 
சத்யத்யானகுரும்‌ ஸ்மராமி தமஹம்‌ வித்வத்குடும்பம்‌ சதா ||5|| 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சாதுர்மாஸ்ய மஹாவ்ரதம்‌ சபலதாம்‌ தத்தே ந சுக்ஞைர்வினே 
த்யேவம்‌ தான்‌ சகலான்‌ குடும்பசஹிதானாகார்ய சாத்யாகிரஹம்‌ 
| 

தத்வஞான மயாம்ருதேன சரசாபீஷ்டா ஷனைஸ்ருப்திக்குத்‌ 
சத்யத்யானகுரும்‌ ஸ்மராமி சததம்‌ புண்யாத்ம சடாமணிம்‌ ||| 


சாதுர்மாஸ்ய மகாவிரதம்‌ பஹுதராதேவே மஹாபத்தனே 
ஸ்யாச்சேத்தர்ஹ்‌்‌ மஹான்வியயோ ஹி பவிதேத்யுக்தே 
கிலாப்தைர்ஜனை: | 

பூயோ பிராம்மண புக்திரேவ ஹி மடோத்‌ கர்ஷாவஹேத்யாஹ 
ய: 

சத்யத்யானகுரும்‌ ஸ்மராமி தமஹம்‌ பிரம்மண்யவர்யம்‌ சதா 
11711 


அன்யத்ராபி விலோகிதம்‌ யதவதத்ஸா த்வா சுபர்ணா ச்ருதி 
வித்வச்சிஷ்ய குரூம்‌ மடத்ருமகதா வன்யோன்ய சக்யெள ககெள 
| 

ஏகஸ்ஸ்வாதுபலம்‌ புனக்த்யன ஹஷஹனோன்யஸ்சாகச்தி ப்ரபு: 
சத்யத்யானகுரும்‌ ஸ்மராமி தமஹம்‌ வேதார்த்தமர்மக்ரஹம்‌ ||81| 


தீர்த்தே தானமகுர்வதோ புதஜனான்‌ பந்தூனிவாரக்ஷத: 
லோபாத்‌ சங்க்ரஹ காரிணஸ்‌ ச்ருதிஷிர: பாடாதி சர்வம்‌ தப: | 
நாதிப்ரீதிகரம்‌ ஹரேரிதி சதா சத்பாத்ர தானோத்யதம்‌ 
சத்யத்யானகுரும்‌ ஸ்மராமி சுதபஸ்தத்வ ப்ரணாலோவிதம்‌ ||9|| 


தர்க்கே சங்கதிதாத்ம லக்ஷண சதவியாப்தேர்‌ மஹார்ஹஸ்தலம்‌ 
நாப்தத்வேன புரஸ்கரோதி கமபி ஞானைகலுப்தாந்தர: 
நிஸ்ஸ்வான்னைவ திரஸ்கரோதி விபுதானஸ்விப புத்யா ஸ்ம ய: 
சத்யத்யானகுரும்‌ ஸ்மராமி தமஹம்‌ ஞானிப்ரியேஷ ப்ரியம்‌ 
|110|| 


தோஷஞார்த்தம சம்விபாஜ்ய ருசிக்ருத்‌ காத்யஸ்ய யக்ஷணம்‌ 
ஹேயம்‌ தீக்ஷ்ண விஷாஷனோபமமதோ மேனே ஸ்ம 
பாபாவஹம்‌ | 

தஸ்மான்னித்யகதன்ன புக்புதஜனான்‌ சம்போஜ்ய மிஷ்டெளதனம்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





யஸ்‌ சத்யத்யானகுரும்‌ ஸ்மராமி தமஹம்‌ ஞானாம்ருதைக 
ப்ரியம்‌ 111] 


க்ராம க்ஷேத்ரசமாகதம்‌ தனமஹோ தானம்‌ ச பக்தைர்ஜனை: 
யோனைவாஸ்‌ ப்ருஷதேனசாம்‌ ஜனிபியா தானேதரானேஹஸி | 
தூரே தத்கண நாதி சஞ்சயகதா ஸ்வோ5பி நோ போகத்‌: 
சத்யத்யானகுரும்‌ ஸ்மராமி தமஹம்‌ வைராக்ய பாக்யோதயம்‌ 
1112|| 


தாத்ருஷைர்‌ குணசெளரபை: ப்ரஸ்ருமரைஸ்‌ சந்தர்ப்ப மாணாகில 
ப்ராக்ஞாலி வ்ரஜமப்ய பாஸ்தவ்ருஜினம்‌ தூரிக்ருதா சஜ்ஜனம்‌ | 
சத்யத்யான குரூத்தமஸ்ய மஹிதஸ்யான்யா வதாரத்வதோ 
விக்யாதம்‌ முனிசார்வபெளம மனிஷம்‌ சத்யப்ரமோதம்‌ ஸ்ரயே 
|13|| 


XxX 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ வாழ்க்கைச்‌ சரிதம்‌ 


யஸ்ய ஞானமயோ நிராமயதமோ யத்யானகம்யோ ஹரி: 
சத்யஞானமுனீஷ்வரோ ஜகதி யத்சன்யாச தீக்ஷாகுரு: | 

சத்யம்‌ ஞானமகாத முஜ்வலதமம்‌ யஸ்யாஸ லோகோத்தரம்‌ 
சத்யத்யான குருர்மஹாமஹிம பாக்‌ ஸ ஸ்ரேயஸே பூயஸே 
11 


ஸ்ரீசீண்டஸ்துத திவ்ய கெளஸ்துபமணி ஸ்ரீகண்ட வைகுண்டசத்‌ 
பக்த்யுத்ரிக்தமனா அவாப்தஜனன: ஸ்ரீகண்டபல்லீகுலே | 

நிர்மாயா த்யவகுண்டனஸ்ச பஜதாம்‌ பாபவ்ரஜோல்லுண்டன: 
நிஷ்குண்டாம்‌ திஷணாம்‌ குரு: ப்ரதிஷதாத்‌ துர்வாத கண்டீரவ: 
11211 

புத்யா ப்ரகல்ப சதுராத்யாபகான்‌ ஹ்ருதயசுத்யா யுதான்‌ 
புதஜனான்‌ 

அத்யாபயன்‌ ஸசதுர த்யாய சூத்ரகண மத்யாத்ம 
சாஸ்த்ரமனிஷம்‌ | 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மத்யாந்த சூர்யசத்ருஷோ5த்யாச பாஷ்யதமஸோ 
த்யாதராமசரணோ 
மேத்யாம்‌ த்ருஷம்‌ திஷது வ்ருத்யா யுதாம்‌ மதித சத்யத்யான 
தீர்த்த குருராட்‌ |131| 


கர்னாடகாந்திர சுக்ருத த்ரவசாரதுங்கா 
த்வங்கத்தரங்க பவனை: க்ருதபாப பங்கா | 
துங்கானதீ வஹதி சோபயதேஷ மத்யே 
தம்ஷ்ட்ராச்சதா சஹஜனு: கிரிசாரு மூர்த்தே : |14|| 


தஸ்யாஸ்தடே த்விஜகுலம்‌ த்விஜராஜ பாஸ்வத்‌ 
கீர்த்யுஜ்வலம்‌ ஜ்வலனபாசுர நிஷ்கலங்கம்‌ | 
ஆசாரபூததனு சாருவிசாரசித்தம்‌ 

வித்யாவதாத சரிதம்‌ சுசிரம்‌ ந்யவாத்ஸத்‌ |51| 


தத்வம்ஷஜா: குசுமவன்‌ ம்ருதுலா ப்ரக்ருத்யா 
சர்வே5ப்யுதார சரிதா அனுதார பாவா: | 

புத்யா நிரஸ்தகுரவோ குரவோ புதானாம்‌ 
மாயாதவாங்க்ரி ஷரணா: சமபாஸ்தமோஹா: |16|| 


சம்சரிணோபி விஷயே சமுதாசபாவா: 

கம்சாரி பாதகமலே க்ருததாச பாவா: | 
ஹம்ஸா: சுதீர்த்தவிஹ்ருதெள சுதப: ப்ரபாவா: 
சம்சாதி தோருசுக்ருதாஸ்ச மஹானுபாவா: ||7॥| 


பாவீ திக்விஜயஸ்‌ சுநிஸ்சித இதி ப்ரக்யாபயன்‌ னஞ்ஸா 
வித்வத்வர்ய ஜயார்ய பூசுரவராஜ்ஜை வாத்ருகாபோ ருசா | 
ஜீவோத்தார கரஸ்ச ஜீவசத்ருஷ: ப்ரக்ஞாபரேணோத பூத்‌ 
டீகாக்ருஜ்ஜயதீர்த்த நிர்மித சுதாஸ்வாத ப்ரமோதாப்தயே ||81| 


கிருஷ்ணா சம்ஸ்ம்ருதிதாயின்‌ ஷுபகுணை: க்ருஷ்ணாங்க்ரி 
சேவாரதா 

கிருஷ்ணா நாம சிதா ஹ்ருதா தனுருசா த்ருஷ்ணாதி 
தோஷோஞ்சிதா | 

சாத்வீ யம்‌ சுஷுவே ஜயார்ய தயிதா சாத்வீடிதா சாதுபி: 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சாத்வீம்‌ வாக்ஸ்ரியம்‌ உஜ்வலாம்‌ ஸு விததே மாத்வீக 
மத்வாஸ்ரயாம்‌ ||9|| 


சம்சாராம்புனிதேர்‌ ஜனஸ்ய தரணே ஹேதுஸ்ஸ சேதுர்யத: 
சக்தான்‌ ரமயன்ஸ்வயம்‌ ச ரமதே ஸ்ரீராம பூஜாதிபி: | 
தேனான்வர்த்தக சேதுராம விலசன்னாம்னா தராமண்டலே 
விக்யாதோ5பவதத்யுதார சரித: பூர்வாஸ்ரமே பூர்வதீ: ||101| 


ஸ்ர்கண்டேன சதுர்முகேன வினுதே சோத்கண்ட மாலிங்கித 
ஸ்ரீசீண்டே லமகுண்ட பக்திபரிதோ வைகுண்ட ஓஜோநிதி: | 
பாபால்லுண்டது புத்திகுண்டனகரான்‌ ஸ்ரீகண்டபல்லீகுலா 
லங்கார: பரவாதி வாரண கடானிர்பேத கண்டீரவ: |1111| 


கெளமாரே கவி காவ்ய பவ்யதிஷண: காவ்யே கவி: கெளஷலம்‌ 
ப்ராப்தோ நியாய பதானுகோ5தி படுதாம்‌ நியாயே நயே 
யெளவனே | 

பாணின்யாக மனைபுணிமபி பராம்‌ பாணிம்‌ ச புண்யாபணம்‌ 


குர்வாணோ பஹுதக்ஷிணா விதரணாத்ரேஜே சதாம்‌ தக்ஷிண: 
1112|| 


மீமாம்சாபி தஜாஸனே5பி திஷணா சீமாந்தகாம்‌ வைதுஷீம்‌ 
பாஸ்வன்‌ மாம்ஸலதாமவாப விபுதோத்தம்ஸைர்‌ ப்ருஷம்‌ 
ஷம்ஸ்திதாம்‌ | 

பாரம்யாந்த பரீசரே ப்ரஸ்ருமரா வேதாந்த விப்பாதுரீம்‌ 


வித்வத்வம்‌ தனு விஷ்வதோமுகம பூதேவம்‌ ஹி யூனோ குரோ: 
111311 


சீதா நாம சதீ சதீகுணஷதி சார்த்தாபிதானா சதீ 

சீதாம்‌ ஸ்மாரயதீவ ராமதயிதாம்‌ ஷீதாத்ரி புத்ரீ மபி | 
சாத்ராணாம்‌ ஜனனீவ போஷணரதா வாத்ஸல்ய மூர்த்திஸ்சதா 
நித்யாத்யாபன சத்க்ருதெள சஹசரீ பத்யு: பிரசத்யுத்சுகா ||14॥| 
யஸ்யாலம்‌ சரலா சுபோதனகலா வித்வஜ்ஜனே துர்லபா 


மஸ்திஷ்கம்‌ சஹஸா ப்ரவிஷ்ய ஜடதாம்‌ புத்தேர்‌ ஹரந்தி 
ப்ருஷம்‌ | 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





விஸ்பூர்ஜத்‌ ப்ரதிபாப்ருதோ விதததீ சாத்ரான்‌ க்ருபாசத்ரத 
ஸ்ராதா நாதனுதே ஸ்ம விஸ்ருத புதோத்தம்சாம்ஸ பூத்யை 
குரு: |1151| 


தாதே சித்தஜயே யஷஸ்வினி ஜயாசார்யே தபஸ்சர்யயா 

சர்வஞ ப்ரமுகோத்தராதி மடசத்‌ பீடாதிரூடே சதி | 
ஸ்ரீபாதாத்மஜதா ப்ரதீதி விஷய: ஸ்ரீசேதுராமோ குரு: 

சர்வஞாகம போதனோருசவனே த்ராக்‌ தக்ஷதீக்ஷாம்‌ ததெள 
11161] 


தாராபத்யமுகேஷு சத்ஸ்வபி பரிவாரேஷு லக்ஷாதிகம்‌ 
சர்வஸ்வம்‌ ப்ரதிஷன்‌ மடாய த்ருதிமான்‌ சன்யாச தீக்ஷாக்ரஹ: | 
ப்ராக்ஞான்‌ சிஷ்யகணான்‌ நிஜாத்மஜதியா 
சம்போஷயன்னிஸ்துலம்‌ 

வைராக்யம்‌ தததன்ய சர்வ யமினாம்‌ ஆதர்ஷ தாமாப்தவான்‌ 
111711 


ம்ருஷ்டான்னைர்‌ ததிமண்டிதோ கனக்ருதாசாரேண 
வித்வஜ்ஜனான்‌ 

சத்யோஜான்னவ நீததோஃ5பி நிதராம்‌ சந்தர்பயன்‌ நித்யஷ: | 
ரோடீமாஜ்ய விவர்ஜிதாம்‌ ஸ்வயமஹோ புங்க்தே ஸ்ம 
மோதான்விதோ 

வைராக்யைக நிதிர்பலி ப்ரதிநிதிர்தானே குரு: ப்ரீயதாம்‌ ||18|| 


ஆசன்னே நிதனே நிஜைகதுஹிது ஸ்ருத்வா5பி ஷோகாகுலா 
க்ரோஷம்‌ பந்துஜனஸ்ய யஸ்ய து மனோ நாபூத்விகாராஸ்பதம்‌ | 
கேதாத்‌ பாடமனிச்சதோ5பி பலதோ வியாக்யன்‌ 
ஸ்வசிஷ்யான்சுதாம்‌ 

சோஃயம்‌ வஜ்ரகடோரஹ்ருத்‌ குர்வரோ லோகோத்தரோ மே 
த்ருஷே |1191| 


சிஷ்யஸ்ய ப்ரதிபாவத: ப்ரயலதுர்வார்த்தா சமாகர்ணய 
ந்னைவான்‌ன கிரறஹணே மனாகபி மனோ தத்ரே தினானாம்‌ 
த்ரயம்‌ | 

நைவம்‌ வாசமுவாச கிஞ்சிதபி வா பாஷ்பாம்பு பூரேக்ஷண: 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சோஃயம்‌ மே சுமகோமலாமலமனா மோதாய பூயாத்குரு: ||20|| 


ஸ்ரீராமாமத துர்மதாவிலபனா ஆதெள ச தன்னாமத்ருத்‌ 

சுப்பா சாஸ்த்ரி ஹிரண்ய பூர்வகஷிபோ க்ரந்தோதரம்‌ தாரயன்‌ | 
காருண்யார்த்ரமனா மனீஷி ஜனதா ப்ரஹ்லாத மால்ஹாதயன்‌ 

சத்யத்யான முனீஷ்வராக்ய ந்ருஹரிர்‌ பூயான்‌ மமாபீதித: ||21॥| 


வாதே யேன பராஜிதோ புதவரஸ்சா நந்த கிருஷ்ணாபித 

சாஸ்த்ரி கின்னமனா விசுஷ்க வதனே நானந்த கிருஷ்ணோ பவத்‌ 
| 

ஹாராணோ ஹரிணான்‌ பலாயனவிதெள ஜிக்யே 
ஜிதோப்யஞ்ஜசா 

சாஸ்த்ரே ஸ்ரீகுருணா சுபர்பதருணா பக்தேஷ்டசம்பூரணே ||22|| 


வாதாஜெள வரகும்பகோண நகரே ய: கும்பகர்ணாயிதம்‌ 
தீக்ஷ்ணைர்‌ யுக்திசரைஸ்ச கும்பிசத்ருஷம்‌ தஸ்தம்ப வாதிவ்ரஜம்‌ 
| 


அம்போஜாசன பாணிபூஜித பத ஸ்ரீமூலராமார்ச்சகோ 
துர்வாதார்ணவ கும்பசம்பா முனிர்தத்யான்‌ மனீஷாம்‌ சுபாம்‌ ||23|| 


சத்யத்யானகுரெள பராத்பரஹரேர்‌ ஜீவாதிம்‌ சாதய 

த்யைக்யம்‌ நூதனதம்பதீ த்ருட்பரீரம்பே விலீனம்‌ க்ஷணாத்‌ | 

மித்யாத்வம்‌ ஜகதோ பலாப்ய ஷரணம்‌ யாதம்‌ ச வந்த்யாசுதம்‌ 
மாயா சத்வரமைந்த்ர ஜாலிககலாம்‌ ஏவான்வதாவயாத்‌ ||24|| 


காருண்யாதி குணாகரோ ஹிதகரோ தானே சதோத்யத்கரோ 
மாயாவாத்ய விபிகரோக்ரமகரோ தோஷக்ஞ தோஷாகர: | 
தோஷாங்கூரமரு: ஸ்ரீதாமரதருர்‌ துர்வாதி கண்டத்சரு 

சத்யத்யான குருர்தியா ஜிதகுரு: புஷ்ட்யை குருஸ்ரேயசாம்‌ ।|251| 


பூர்வம்‌ சம்யமனீபுரே ப்ரசலிதே பூர்வாபியோகே சிரம்‌ 

த்வைத்ய த்வைதி ஜனஸ்ய வாதசரணிம்‌ சாக்ஷி ப்ரமாணானி ச 
| 

நியாயாதீஷ யமேன சம்விம்ருஷதா மாயாவினாம்‌ ஷாசனம்‌ 
கோரம்‌ தத்தமமம்ஸ்த யஸ்ஸுரகலா வியக்திர்‌ குருஸ்தம்‌ பஜே 
|26|| 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





வைதைஸ்ச ஸ்ம்ருதிபி: புராண நிகரைஸ்‌ சபிரம்மசத்ரைஸ்‌ ததா 
பாடைகஸ்வர தஸ்ச நிஸ்சிததமம்‌ சர்வோத்தமத்வம்‌ ஹரே: | 
சத்யத்வம்‌ ஜகதஸ்தத: பரபிதாம்‌ திக்குர்வதோ மாயினோ 
கோராந்தம்‌ தம உத்கடாக குடிலான்‌ வைவஸ்வத: ப்ராபயத்‌ ||271| 


இத்யேதத்‌ விஷயம்‌ ஜனைரவிதிதம்‌ ஸ்வேனாபரோக்ஷீ க்ருதம்‌ 
ஸ்பஷ்டம்‌ போதயிதும்‌ புதாபுத ஜனான்‌ காருண்யவாராம்‌ நிதி: | 
கிரந்தான்‌ ப்ராக்ருதபாஷயா வ்யரசயத்தத்வாவ போதக்ஷமான்‌ 


சத்யத்யான முனீஷ்வரோ மம த்ருஷே பூயாத்குருணாம்‌ குரு: 
11281| 


ஸ்னானார்த்தம்‌ வித்ருதம்‌ கரேம குருணா கெளபீனமாத்ரம்‌ புரா 
ராதேர்‌ விட்டலமூர்த்னி லிங்கமிதி ஹ ஸ்ருத்வா துராத்மோதிதம்‌ 
| 

சத்ய: கண்டன பாரவஷ்யர பசாத்‌ க்ருத்வா ஸ்வதிக்வஸ்ரதா 
சிஷ்யாணாம்‌ ஹசிதம்‌ ச விஷ்ணுபரதா லக்ஷ்யேண நோ 
லக்ஷிதம்‌ ||29|| 


ராகோ நோ விஷயேஷு கிந்து தததித்யாகே தனோ 

போகோ நேந்த்ரிய சக்யதார்த்த நிசயஸ்யா ஸோத்பரம்‌ 
சுக்ஞானாம்ருத சஞ்சயஸ்ய ச ததா யோகோபி நோ 

கிந்து ஸ்ரீஹரிசிந்தனே ச சததம்‌ ஸ ஸ்ரீகுரு: ஸ்ரேயஸே |(30|| 


ப்ராணா ஏவ பஹிஸ்சரா தனமிதி க்யாதம்‌ க்ஷிதெள யத்க்ருதே 
ப்ராணானேவ சமர்ப்பயந்தி வணிஜோ துஸ்ஸாஹசாஸ்‌ தஸ்கரா: 
| 

தாத்ருக்ப்ரேமபதம்‌ சுபாத்ர புதசாத்காரி முதாப்ஜாதிகம்‌ 
கோன்யோ தன்யதமோ வினா குருவரான்மான்யோ 
வதான்யோத்தம: ||31|| 


ஹாதும்‌ ஹீதர பாந்தவேஷு சுத்ருடஸ்னேஹோ 
நரைஸ்ஷக்யதே 
ஹர்ஷக்ரந்திரிதி ஸ்ருதெள நிகதிதேஃபத்யே நிதாந்தம்‌ ப்ரியே | 
மர்மஸ்ப்ருக்‌ த்ருடமூல ரூட விததாம்‌ ப்ரீதிம்‌ பராம்‌ 
துஸ்த்யஜாம்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





கஷ்ச்சேதும்‌ ப்ரபவேத்‌ சுராம்ஷமஹிதான்‌ சத்யத்யான 
தீர்த்தான்‌வினா ||32॥| 


மன்வானஸ்‌ சஸ்வசுதானிவ ப்ரணயத: சிஷ்யான்‌ 
சஹஸ்ராதிகான்‌ 

துன்வானஸ்ச ததீயதைன்யமகிலம்‌ வித்தாதிவ்ருஷ்ட்யா சதா | 
தன்வானோஃகில சாஸ்த்ரசார விதுஷ: ப்ரேம்ணா சதாத்யாபனாத்‌ 
ஹின்வானஸ்‌ சகலாபதஸ்ச ஜயதாத்‌ சத்யானதீர்த்தோ குரு: 
11331] 


கோப: பாபிஜனே ந சூரிஷு பரம்‌ பயோ5பராதேஷ்வபி 

துர்வாதி த்விஷதாவலேஸ்ச தமனம்‌ ஸ்வீயேந்த்ரியாணா மபி | 

கிந்து ப்ராக்ஞ்ஜனஸ்ய நைவ விஹிதம்‌ சாந்த்ரானு கம்பாத்மனா 
யேனாமேய குணாகரேண தமஹம்‌ சேவே தியஷ்ஷுத்தயே ||34|| 


நித்யம்‌ சத்யமபூத்தி யஸ்ய பகவத்யானம்‌ ததா5த்யாபிதே 
சாஸ்த்ரே சாவிததைவ சித்தவபுஷோர்யத்தீர்ததா சன்னுதா | 
தைனான்வர்த்த ஷுபாபிதேய மஹிதோ மஹ்யாம்‌ 
மஹோத்யன்மஹா: 

சத்யத்யான முனிர்ஹதாகனிவஹோ மோஹ அபஹஸ்யான்மம 
113511 


KX 


ஸ்ரீசத்யத்யான ஸ்தோத்திரம்‌ 
இயற்றியவர்‌: ஸ்ரீ கட்டி கேசவாச்சார்யர்‌ 


ஸ்ரீமன்‌ மத்வமதம்‌ சுரேஷவினுதம்‌ யேனாவனெள ஸ்தாபிதம்‌ 
ஹேயம்‌ மாயிகதம்‌ ச மானரஹிதம்‌ ப்ரத்வேஷ்யதாம்‌ ப்ராபிதம்‌ | 
அக்ஞானாதிக்ருதம்‌ சதாம்‌ ஹ்ருதி ததம்‌ கோரம்‌ பயம்‌ நாஷிதம்‌ 
சத்யத்யானகுரும்‌ தமத்ய சததம்‌ வந்தே க்ருபாசம்ப்ருதம்‌ ||1|| 


ஹரோ வைராக்ய யோ பலிரேவ ச கேயோ விதரணே 
ப்ரபாவே வா சூர்யோ5ப்ய அமரகுரு வீர்யோத்த மதெள | 
க்ஷமாயாம்‌ க்ஷ்மாதுல்யோ புவனகுரு சத்யத்யான யதிராட்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பவேயுர்னஸ்த ஸ்யோத்தம சரணயோர்‌ தண்டனதய: ||2॥| 


வேதவியாஸாபிதர குபதே: சூத்ரசந்தேஷ வாக்யை: 
சீதாரூபாம்‌ ஸ்ரீதிமபயதை: சாந்த்வயித்வா5த தஸ்யா: | 
சோராஞ்சித்வா குமத நிரதாம்ஸ்தீர்ண சப்பாஸ்த்ர வார்த்திம்‌ 
ராமஸ்யாக்ரெள நதமபினவம்‌ மாருதிம்‌ சம்ப்ரபத்யே ||31| 


நைர்குண்யாக்யே முரஹர திரஸ்காரி துஷ்ஷாசனஸ்ய 
பக்ஷே கோரே சுபஹுலதம: ப்ராப்திஹேதெள ஸ்திதானாம்‌ | 
ஏகோப்யுக்ராம்‌ ப்ரதனப்ருதனாம்‌ பிரக்ஷயம்‌ ப்ராபயத்ய: 
ப்ருத்க்ஷம்‌ தஸ்மாதி மமபினவம்‌ பீமசேனம்‌ ப்ரபத்யே ||4॥| 


மாயாவதம்‌ சதஸி சதஸி ப்ராபயன்‌ மானபங்கம்‌ 
வியாக்யாச்சைல்யா யதபினவயா நந்ததீர்த்தஸ்ய தீர்த்தம்‌ | 
ஸ்தானே தஸ்மாதிம்‌ மமபினவானந்த தீர்த்தேதி நாம்னா 
க்யாதம்‌ சத்யேத்யுபபதயுதம்‌ த்யானதீர்த்தம்‌ ப்ரபத்யே |151| 
ஸ்ரீமூலராமம்‌ சக்த்யா நித்ய நூதன யாயஜத்‌ | 

யோத்தா த்ரிம்ஷத்‌ வத்சரம்‌ ஸ்ரீசத்யத்யானகுரும்‌ பஜே ||| 
சிஷ்யேஷு யஸ்ய காருண்யம்‌ வித்யார்த்திஷு விசேஷத: | 
பாராவாராதப்ய பாரம்‌ சத்யத்யான குரும்‌ பஜே ||7॥| 


யஷ்ய சிஷ்ய பிரசிஷ்யா வா புதா: சர்வே புவி ஸ்திதா: | 
தம்‌ மத்வ சாஸ்திர சம்ராஜம்‌ சத்யத்யான குரும்‌ பஜே ||81| 


பிதரம்‌ பாலனாத்‌ ஸ்வேஷாம்‌ ஷ்வஷுரம்‌ பந்துசக்ருதே | 
மாதரம்‌ போஷணாதன்னை: சத்யத்யானகுரும்‌ பஜே ||91| 


பீடாதீஷா யதிஸ்ரேஷ்டா யஸ்ய சிஷ்ய ப்ரசிஷ்யதாம்‌ | 
துர்வாதி திக்கஜா யஸ்ய நாமமாத்ராத்‌ பலாயிதா: || 10|| 


ஸு ந: பாது குவாதேப்யோ த்வைத சித்தாந்த கேசரி ||11॥| 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தாய நம இத்யேவமாதராத்‌ | 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஜபன்‌ மந்த்ரம்‌ க்ருதார்த்த: ஸ்யாத்‌ சத்யம்‌ சத்யம்‌ வதாம்யஹம்‌ 
11121] 


விஷ்ணுபாத ரதஸ்தேஜோத்வஸ்த துர்வாத கானன: | 
பாது சத்தயான மேகோ5ஸ்மான்‌ க்ருபாபீயூஷ வர்ஷண: ||13॥| 


சத்யதீர கராப்ஜோத்த சத்யக்ஞ வரபுத்ரக: | 

சத்யத்யான குருர்பூயான்‌ மம சர்வபயாபஹ: ||14|| 
தர்ஷனேன சுசாஸ்திராப்திம்‌ வர்த்தயந்தம்‌ சுநிர்மலம்‌ | 
சுதாகோபி: சதா யுக்தம்‌ சத்யத்யானேந்து மாஸ்ரயே ||15| 
கீதா ப்ரதிபதார்த்தானாம்‌ சந்திரிகாபி: சதாம்‌ மன: | 

சுகயந்தம்‌ சதா சத்யத்யானசந்த்ரம்‌ பஜே5நிஷம்‌ ||16|| 

தே தன்யதன்யாஸ்தே மான்யா: யைர்பக்த்யா சிரஸா த்ருதா: 
ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தார்ய பாதோ பாந்தரஜ: கணா: || 

யத்ர க்வாப்ஹ பூலோகே யை: கைர்வாபி யதா கதா 

ய: கோபஃபி பாக: சாஸ்த்ரஸ்ய பட்யதே பாட்யதேவபி வா ||17|| 
சர்வம்‌ தஜ்ஜனிதம்‌ புண்யம்‌ சத்சித்தாந்த ப்ரவர்த்தக: | 
ப்ராரோக்ய சேஷ குணிதம்‌ சத்யத்யாச குருத்தம: ||18|| 
யேனைவோப்த: பாலிதஸ்ச சம்வர்த்தித உத க்ரமாத்‌ | 

மத்வ சித்தாந்த அபிவிருத்தி சபாஃக்ய: கல்பபாதப: ||191| 
ப்ரபன்னானாம்‌ சம்ப்ரசூதே மோக்ஷாக்யம்‌ பலமுத்தமம்‌ | 
தம்‌ வந்தே கல்பவ்ருக்ஷஸ்ய ப்ரதாதாரம்‌ குருத்தமம்‌ ||20|| 
யஸ்மின்‌ ஷாசத்யவர்தந்த தர்மா: கார்தயுகா: கலெள | 

ஸ நூனம்‌ பீமசேனஸ்ய பூர்ணசான்னித்ய சம்யுத: ||21|| 
அப்ராயஸ்சித்த பாபானாம்‌ ப்ராயஸ்சித்தமிதம்‌ பரம்‌ | 
ஸ்ரீசத்யத்யான யோகீந்த்ர பாதாம்புருஹ வந்தனம்‌ ||22|| 


மா காசி மா கயா தஸ்ய மா கங்கா மா ச புஷ்கரம்‌ | 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீசத்யத்யான பாதாம்பு சிரசா யேன சந்த்ருதம்‌ ||23|| 


மண்டிதா சந்த்ரிகா யேன மாயிபாஷ்யம்‌ ச கண்டிதம்‌ | 
தம்‌ பண்டரபுரஸ்தம்‌ ஸ்ரீசத்யத்யான குரும்‌ பஜே |24| 


சமக்ரஹீத்யோ கீதார்த்தம்‌ ந்யக்ரஹீ துஷ்டவாதின: | 
அன்வக்ரஹீத்‌ ப்ரபன்னாம்ஸ்தம்‌ வந்தே சத்யத்யான யோகிபம்‌ 
11251] 

ஸ்னாத்வா பீமரதி ஜலே ஷுசிமனா: சத்யத்யான யோகீஷிது: 
சத்பிருந்தாவன சன்னிதெள ஸ்தவமிமம்‌ புண்யம்‌ படன்‌ ப்ரகுயாத்‌ 
| 

நிஷ்டாம்‌ மத்வமதே குவாதிவிஜயம்‌ புண்யம்‌ ச பக்திம்‌ ஹரெள 
சாக்ஷி ஸ்ரீகுருராஜ பூஜிதபத: ஸ்ரீராமசந்த்ரோ5த்ர ஹி 126 


கேஷவேன க்ருதம்‌ ஸ்தோத்ரம்‌ ஸ்ரீனிவாசார்ய சூனுனா | 
மத்வேஷ ரங்கனாதஸ்ய சம்ப்ரீத்யை கமலாபதே: ||271| 


38% 


ஸ்ரீசத்யத்யான குருத்யானம்‌ 


மானம்‌ ததததுரபிமானம்‌ துதன்னிஹ சதோ நந்தயன்னிஜ ஜனான்‌ 
தானம்‌ விலோக்ய மஹிமானம்‌ புதைஸ்த்வபின வானந்த தீர்த்த 
பதவீ | 

யானந்த ராய ஜயதாகனந்த லோக விதிதாகனந்தரம்‌ நிகதிதா 
சா5னந்த தீர்த்த சுரகோனந்தினி பவது மேனந்த செளக்ய பலதா 
| 


- ஸ்ரீ வியாஸோபாபித நாராயணாசார்யரின்‌ மகன்‌ மாதவாசார்யர்‌ 
இயற்றியது, லாத்தூர்‌ 

காலிந்தி த்வரஸே கிமத்ய, சரயூர்கந்தா-ஸ்மி லோகம்‌ விதே: 

கிம்‌ தத்ராஸ்தி மமாக்ரஜஸ்ய பவிதா சன்மான பத்ரோத்ஸவ: | 
கஸ்மாத்‌ மாயிமதம்‌ நிரஸ்ய விமலம்‌ த்வைதம்‌ ச நிர்ணீதவான்‌ 
கோ வக்தீஹ தவேஷராமரததீ: சத்யான தீர்த்தவ்ரதி || 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





- ஸ்ரீ கலகலி ராமாசார்யர்‌ இயற்றியது 


சிரஞ்சீவி யத்யப்ஷிதுமிஹ ஷக்தோகஸ்மி சததம்‌ 
வதான்யானாம்‌ வர்யோ புவி மததிஷாயிஹ பவிதா || 
கலெள சத்யத்யானோ யதிரிதி யமாலோச்ய சுதலே 
பலிர்லீன: பூர்வம்‌ ஸ பவது விபூத்யை குருவர: || 


-ஸ்ரீ கலகலி நாராயணாசார்யர்‌ இயற்றியது 


ஸ்ரீசத்யத்யான அஷ்வதாடி 


ஸ்ரீமங்களாஹ்யமஜம்‌ மந்த்ரவிஜ்ஜபதி யம்‌ மங்களாசரணக்கெ 
க்ஷேமம்‌ சுமத்வமுனினா மண்டபே சுனதிகாமம்‌ முதார்சிதபதம்‌ | 
தம்‌ மண்டிதம்‌ மணிசரைர்‌ மந்தஹாஸ லசிதாமந்த நந்தசுதனும்‌ 
ராமம்‌ சுஷோபி குருஹ்ருன்‌ மந்திரஸ்த மபிராமம்‌ நமாமி சததம்‌ 
11 


ஆஷாஸ்யதோ வித்ருத கீஷாக்ருதிஸ்ஸ்ம ரமஸே சாஷ்வதே 
ரகுபதெள 

தாஷார்ஹ ஷத்ருன்ருப வம்ஷாந்தகோ த்ருபதஜேஷார்யகோ 
யதுவரே | 

வைராஷதே ஹரிபரம்‌ ஷாஸ்த்ரமர்ப்பயஸி கோஷாலி 
க்ரிஷ்ணசுபதே 

மாம்‌ ஷாந்த பாஹி மருதம்ஷார்ய வானர மஹீஷாத்தராம்ப்ப 
சுதனோ ||2॥| 


ஸ்ரீமத்‌ சத்யத்யான குருஸ்தவனம்‌ 


லக்ஷ்மீ: கேலதி பாணிபல்லவதலே யஸ்ய ப்ரதாதுஸ்ஸதா 
வாக்தேவி ரசனாங்கணே நனு நரீனர்த்தி ப்ரசன்னாந்தரா | 
நித்யம்‌ மானஸ மந்திரே விஹரதோ பக்திர்‌ விரக்திர்முதா 
சன்யாஸேஃபி தமே:பி நைகலலனாஷ்லிஷ்டம்‌ தமீடே குரும்‌ ||1॥| 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சத்யத்யான முனீஷ திவ்ய யஷஸா வியாப்தே ஹி லோகத்ரயே 
ஸ்வர்க்கெ பூமிதலாத்‌ விசிஷ்ட கரிமா பாவாத்விஷண்ணோ 
வ்ருஷா | 

தாவல்யாதிஷயேன கீர்த்திமஹஸஸோ வ்ரீடாப்த வைவர்ண்யத 
ஸ்வர்ங்கங்கா யமுனா பபூவ கவிராட்‌ கிருஷ்ணஸ்ததைராவத: 
11211 

ராமாதூர தராந்தரோஃபி சததம்‌ ராமாங்க்ரி பத்மார்ச்சக: 
லப்தாஷாந்தமனா அபீஹ நிதராம்‌ ஷாந்தாத்ம நாமக்ரணீ | 
நித்யம்‌ தண்டதரோஃபி கிஞ்சிதபி வ சண்டோ ந கஸ்மிஞ்சன 
ப்ராதஸ்‌ சம்ஸ்மரணீய திவ்ய மஹிமா பூயாத்குரு: ஸ்ரேயஸே 
11311 

கிம்‌ கர்பூர விமுக்தவானஸி சகே ஸ்வாபாவிகீம்‌ ஷுப்ரதாம்‌ 
சத்யத்யான மடேமலாஷன புஜாம்‌ சித்தைர்ஹ்ருதா சா பலாத்‌ | 
ஹே சந்த்ராயஸ காலதால துலனாம்‌ தத்ஸே குதஸ்சாம்ப்ரதம்‌ 
தஸ்யைவோஜ்ஜ்வல கீர்த்திபாசுரருசா பீதம்‌ மதீயம்‌ மஹ: |॥14॥| 


ஸ்ரீசத்யத்யான ஸ்துதி 


ஸ்ரீமூலதிக்விஜய ராமசந்த்ரோ விஜயதே 


கருணா வருணா வாஸ: கல்யாண குணைகதான ஷுபழூர்த்தி: | 
கருணாபாலித சுக்ஞ: கமலாரமண: கரோது கல்யாணம்‌ ||1॥| 


மூலராம பிரார்த்தனை 


யதிவிருந்த வந்த்யபாத: கமிதாவித்வத்‌ குலீன ஜனதாயா: | 
பிரம்மாதி வந்திதோக வ்யார்ச்சா ராமோஸ்மான்‌ ஸ்வபக்த 
கல்பதரு: |121| 


ஜயந்து நித்யம்‌ விதுஷாம மந்தானந்த ஹேதவ: | 
சத்யாதி த்யான தீர்த்தானாம்‌ பாதபாதோக்ஞ ரேணவ: ||3|| 


ப்ரணமஜ்ஜன தாபஹாரிணெளஜக துத்தாரண சக்தி தாரிணெள | 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சததம்‌ சுபகாரிணெள குரோஷ்வரன: ஷரணம்ஹி கேவலாம்‌ |14| 


ஒளடுப்யான்‌வய பூஷணஸ்ய சுமதே: ஸ்ரீவாசுதேவாத்மன: 
சத்சித்தாந்த விஷாரதஸ்ய தனய: சிஷ்யஸ்ச ராக்ஞாபித: | 
கர்மதீந்த்ர பதாரவிந்த மதுபஸ்சேணிமன: ப்ரீயதே 

சத்யத்யான குருத்தமார்ய சரிதம்‌ வக்ஷ்யேவச: ஷுத்தயே ||5॥| 


ப்ரணம்ய வந்தாரு ஜனாபிவந்த்யே பதாரவிந்தேயதி ஷேகரஸ்ய | 
சங்க்ருஹ்ய வித்வத்வர வந்த்யகீதாம்‌ வக்ஷ்யாம்யஹம்‌ கெளரவ 
சித்ரசர்யா |6| 


மத்ப்ரரஹிதா: காதிசிச்சுத்வா நந்தந்தி சேதலம்‌ சுதிய: | 
தோஷானேன க்ருஹீத்வா ஹஸதாம்‌ பரிதோஷணாத்‌ 
கிமஸ்மாகம்‌ ||71| 


வித்வத்பத்ம விகாஸாய வாதித்வாந்த க்ஷயாயச | 
ஸ்ரீமானா விரபூமெள சத்யத்யான திவாகர: |8|| 


ஜீயாசிஷ்ய ஜனஸ்வாந்த சரோருஹ விகாசக: | 
சத்யத்யான ரவிர்தீமான்‌ துக்க த்வாந்த வினாஷக: ||9| 


ஜயந்திராம பாதாப்ஜ ப்ரமராயித மானஸா: | 
சத்யாதி த்யான தீர்த்தேந்த்ரா: ப்ராஞாததி நிஷாகரா: ||10॥| 


ஸ்ர்பூர்ணபோத மதவார்தி சம்ருத்தி சக்தம்‌ சாஸ்திராபிதேய 
ஷுசிபக்ஷ விராஜமானம்‌ | 

துர்வாதிதாபதலனம்‌ யதினாத சந்த்ர வந்தாமஹே குருவரம்‌ 
பரயைவ பக்த்யா ||11|| 


சித்ரம்யன்முக சந்த்ரா லோகாத்விகசந்தி சித்த பத்யானி | 
சிஷ்யாணாமனிஷம்‌ தான்வதேஹும்‌ த்யான தீர்த்த யதிபாதான்‌ 
1112||| 


சங்கல்பம்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீசத்யதீர குருராஜ பதாப்ஜஹம்ஸ: சத்தான கீர்த்தி பர நிர்ஜித 
கல்பவ்ருக்ஷ: | 

சக்ரேஸ்வ சேதாஸி சுராதிபதி ப்ரணீத ஸச்சாஸ்த்ர 
போஷணாதியம்‌ குருராஜ ஏஷ: ||13॥| 


தானே மானே விவேகே சுனசாஸி சுனயே சாஹஸேதாம்னி 
தைர்யே தாக்ஷியே ச த்ரபாயாம்‌ குருஜன வினதெள பாவனா 
பாந்தயாயாம்‌ | 

ஒளசித்யேவா த்ருதெளவா தரணி சுரகுலஸ்தாபனாயாம்‌ தராயாம்‌ 
ஏக: ஸ்ரஹம்ஸ ராஜோரச யதிகுரு ராண்மானசம்‌ சர்வதெய்வ 
11141] 


பூஜ்யா: பவித்ரசரிதா: துரிதாததூரா: 

ராஜந்திதே விதுவிபாஜயி சத்குணெளகா: | 
ஸ்வார்த்த விமுச்ய சுதராம்ஹி பரார்த்த சார்த்த 
சம்சாதனாய தததே நிஜமானசம்யே ||15|| 


வித்யாவ்ருத்தி கதேச பாவஹுபி தானிர்மாயத பாக்ரிமந்தத்வா 
வேத 

நமாதராத்‌ ஸ்வவிதுஷ: சம்ஸ்தாப்ய தத்தஸ்தலே | 

அத்யேத்ருன்‌ பரிபோஷயந்த மனிஷம்‌ தத்வாஷனாம்‌ ச்சாதனே 
சீதாகாந்த பதாப்ஜ ப்ருங்கமமலம்‌ ஸ்ரீத்யானதீர்த்த்ஸ்தும: ||16|| 


சீதாகாந்த சுவிட்டலாங்க்ரி சரசீசஞ்சாத ப்ருங்காயித 

ஸ்வாந்தம்‌ துர்ஜன கர்வஹாரிவசஸம்‌ காருண்ய வாராம்பதிம்‌ | 
தேவபிராம்மண பக்திஜன்ம சதனம்‌ வியாக்யான பீடஸ்திதம்‌ 
சத்யத்யான யதீஸ்வரம்‌ புதவரம்‌ வந்தேன்வஹம்‌ பக்தித: ||17॥| 


வாக்வைகரி 


ஜயந்துஸ்ரீமந்த: த்ருதி ஷிகர சாரஸ்ய மதுரா: 
சுதாசத்ரீசீனா: குமாதிமத கோலாஹலமுஷ: | 
ஸ்புரத்யுக்த சக்த்யா த்ருஹிண ரமணிஸ்ரலாத்ய விபவா: 
யாதிக்ஷோணீ பர்து: நிருபம வசோகும்ப விசரா ||181| 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





யத்வாகூ ஸ்ருதிர்‌ நராணாம்‌ பவசாகர தாரணேனெளகா | 
ஷீலிதானிகமாந்தாம்‌ ஸ்தான்வந்தே ஸ்ரீத்யான தீர்த்த 
முனிவர்யான்‌ ||19॥| 


ஆகர்ணிதாதிக குணானவலோக்ய பூஜ்யாம்பூஷாம்‌ 
வினாபினயனோத்‌ சவதான ஷெளண்டான்‌ | 
சம்பாவிதம்‌ ஹ்ருதிமயா கதகஸ்ய ஜாட்யம்‌ 
சாரித்ரவர்ண வனிதெள குருஷேகராணாம்‌ ||20|| 


யான்ஷாஸ்த்ர நிஷ்சிததிய: ப்ரவதந்தி சாக்ஷாத்த 

தர்ஷானா தகில தர்ஷன பாரபாஜ: | 

தான்‌ தைர்யஷெளர்ய லாசிதான்‌ விபுத ப்ரவீணான்‌ 
ஸ்ரீத்யானதீர்த்த யதிவர்ய குருன்னதோஸ்மி ||21|| 


யத்பாதாம்புஜ பக்திஸ்‌ தத்வ ப்ரசாதகமனனி: ஸ்ரேணி | 


தான்னத சுகாப்தி சந்த்ரான்வதேஹம்‌ த்யானதீர்த்த குருராஜான்‌ 
1122|| 


அக்ஞோப்ய ஸ்ருத சாஸ்த்ராண்‌ மாஷுகில வ்யாகரோதி யக்த்யா 
| 

நிரினல கலாகலாதினாதம்‌ தமஹம்‌ ப்ரணமாமி த்யானதீர்த்தேந்து 
|124|| 


பிரார்த்தனை 

யத்பிரசாதலவேனாபி ப்ரெளடதாமேதி மூடத்‌: | 
சசாதித்யான குருராட்‌ சமாம்க்ஷது துர்ஜனாத்‌ ||24|| 
ஸாசயபங்கவ்யதி ஷங்க நிகரனாஷம்‌ 

ஷூஷ்வத்‌ பிரசாத சலிலேன சமுஜ்வலேன | 


சிஷ்யஸ்யமே விரசயா ஷுமஹானுபாவ 
ஸ்வாமின்யதீஷஜன வந்தித பாதபத்ம |1251| 


சுராசார்ய சத்ருக்ஷ: ஸ்யாத்விராயத்‌ பதபூஜக: | 
அசேஷவைஷ்ணவ குரும்‌ த்யானதீர்த்தம்‌ தமாஸ்ரயே |126|| 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





நத் வாயத்‌ பதபத்மம்‌ வாசஸ்பதி கர்வஹாரி வாக்பதய: | 


ப்ரபவந்திஹி புவிமூகாஸ்தமஹம்‌ ப்ரணமாமி த்யானதீர்த்தார்யம்‌ 
11271| 


உத்தராதி மடாத்யக்ஷா: சத்யத்யான யதீஷ்வரா: | 
விஷுத்த மனஸோதாந்தா: ஸ்ரத்தாஷம: சமன்விதா: ||28|| 


அனதயா ஜிதக்ரோதா சாதனோதீன வத்ஸலா: | 
சச்சாஸ்த்ர பாடனிரதா: தர்மக்ஞா: பண்டிதோத்தமா: ||29|| 


கருணையை விவரித்தல்‌ 


யதன்ன தனதானத: சுஜனவிருந்தம்‌ உர்வீதலேமஹச்ச 
கதலீவனந்த தத்ருபயந்த தபர்ணந்த்வபூத்‌ | 
ப்ரசண்டதர வாக்ஞரீவிதது ஷ்ருவாதி வ்ரஜம்மரு 
பதஜய த்வஜயந்தி ஞனேச்வரம்‌ சம்ஸ்ரயே ||30|| 


விதரணதிக்லத கர்ணான்‌ க்ஷமயானிர்‌ த்ருதமேதினீ கர்வான்‌ | 


மூகீக்ருதாஷிவ தனயான்‌ வந்தே ஸ்ரீத்யான தீர்த்த குருவர்யான்‌ 
113111 


அசேதனேப்ய: சுரதேனு கல்ப மஹிருஹேப்யோ ஜகதுத்திதீர்ஷு: 
| 

ஆதாயதானம்‌ நிததே விதாதா வாமேதரே ஸ்ர்குருராட்‌ கராப்ஜே 
[321 


நிகிலமபி விப்தகுலம்‌ தஷ்ருந்து: சமயதந்த ஷூகேன | 
ப்ரசுரான்னதான க்ஷுதயா குருராட்‌ ஜீவயாமாஸ ||33॥| 


சாகாமகவ்யபினி ஷம்ய குரூருதான 
கீர்த்தி சுமேரு ஷிகரேதுவது ப்ரகீதாம்‌ | 
அத்யந்த மத்சம்ரவதீ தததேன துத்யமானா 
ஸ்வவாஞ்சித பலானி சுரவ்ரஜஸ்ய ||341| 


கல்பத்ரு சிந்தாமணி காமதேனு சமான்விதைரப்ய மரைரஹாரி | 
தெளஸ்த்யம்ஹி யத்ராகில பண்டிதானாம்‌ தஸ்லீலயாபம்‌ 
குருராட்‌ பினாத்தி ||35|| 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





புகழ்‌ பாடுதல்‌ 


கங்கா தரங்க விமலேன யஷோபரேண தானோ 
த்வவேனகில கல்பஷததஸ்திரேண | 
ஏகஸ்மில்லோக மகிலம்‌ தவலீ சகாரதி: 
காரவ்ருத்த கலரிபோர்‌ யாதி சார்வபெளம: ||36|| 


நிரங்குஷஸ்தஸ்ப யஷோமந்த கஜ: பாண்டித்ய சிந்தூர 
ரஜோருணானன: | 

நிரஸ்பயந்தார மிதஸ்ரதஸ்சரன்‌ வாதித்விபானாம்‌ 
சமஷோஷயன்மதம்‌ ||37॥| 


தாவத்ரர்ஜந்தி வாதீந்த்ரா: ஜன்னுகாவிபினேயதா | 
நகர்ஜதி மஹானுஸ்சிர்யா நத்வேதாந்தி கேசரி ||38|| 


பஜதே ஜகதிதலேதுலாம்‌ குருவர்யஸ்ய நதஸ்ய கஸ்சன | 
த்பகலஞ்சன முத்ததாரய: காலிதுர்வாதிய மானனாந்தரான்‌ ||391| 


க:ஸ்பர்த்தமானோதி மஹாஸ்கினாபசாகம்‌ க்வாசின்‌ மங்கல 
தாந்தராயாம்‌ | 
தஸ்யப்ரதீபஸ்ய விபாம்‌ விலோக்ய பதன்பதங்கோ லபதே 
வினாஷம்‌ ||40|| 


பூஜை செய்தல்‌ 


ஆஸேதுபந்த தடமாசதுஷார ஷைலான்‌ 
சிஷ்யைர்யுதாயத இமே குரவோகிலானாம்‌ | 
தஸ்மாதிமே ப்ரதம தீர்த்த சபாஜனார்ஹா: 
ஸ்ரேஷ்டோத்தராதி மட பூபதி தீர்த்தபாதா: ||41|| 


மங்களம்‌ 


சர்வசிஷ்ய ஹிதைஷித்வ ப்ராஞத்வாதி விலக்ஷண: | 
ஜயதாத்‌ சார்வபெளமோயம்‌ சத்யத்யான யதி: சதாம்‌ ||42॥| 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





யேன: பர்வத பேதே ஷதகோடி துரந்ததாதி யக்தி: | 
விஷ்வோத்தம்சித பாதான்‌ வந்தே ஸ்ரீத்யான தீர்த்த குருராஜான்‌ 
1143|| 

ஸ்ரீகீர்த்தி ப்ரதிபானாம்‌ பவதம்‌ பவிதாயதீய பதபக்த்யா | 
தாந்தாசீகத பூபான்‌ வந்தேஹம்‌ த்யான தீர்த்தயதி வர்யான்‌ ||44|| 


காலேகலாவபிகலார்த்தி ஜனோபன்ன சைப்ரீத்யைச 
பண்டிதா ஷிகாமணி மண்டலீனாம்‌ | 

த்ருஷ்ட்வா யதீந்த்ர திலகைர்‌ புதசத்சபேயமா 
சந்த்ர தார கமலம்‌ ஜயது பிரசன்னா ||45|| 


ஸ்துதிம்‌ மேதாம்‌ குருன்ன பயாரசிதாம்‌ ராஜாபிதேன சம்படதாம்‌ 
| 
கருணானீரதய: ஸ்புஸ்துஷ்டா ஸ்ரீத்யான தீர்த்த குருவர்யா: ||46|| 


- ஸ்ரீடபிராஜார்யர்‌ எழுதிய ஸ்ரீசத்யத்யான ஸ்துதி நிறைவுற்றது 


ஸ்ரீசத்யத்யானர்‌ மேல்‌ இயற்றிய ஸ்தோத்திரங்கள்‌ 


1. விக்ஞானசக்தி விரக்திபூர்வை: குணை: கணனே யதீனாம்‌ | 
லேபே பதம்‌ யோ விபுதேஷ்டதாயி தேயாத்‌ த்ருஷம்‌ மே 
யதிசக்ரவர்த்தி || 

ந தஸ்ய மஹாத்ம்ய மனன்ய லப்யம்‌ கிராமதூரே நிகிலம்‌ 
கவினாம்‌ | 

சிராய ஜீயாத்‌ ஸு நதார்த்திஹந்தா ரூப்யேர்‌ சர்வேஸ்மின்‌ 
மஹதோ மஹாத்மா || 


- ஸ்ரீ மலகி வெங்கடேசார்ய:, பாகல்கோட்‌ 


2. ்ரீசத்யத்யான தீர்த்தாக்யோ விசித்ரோயம்‌ திவாகர: 

சுதாகரோ விஜயதே வித்வத்பத்ம முதாவஹ: | 

ஸ்ரீமன்‌ மத்வமதாப்தி வ்ருத்திகரணே பூர்ணேத்ரு வ்ருந்தாயிதோ 
துவிதீப குதர்க கும்ப தலனே யோசெள ம்ருகேந்த்ராயித: || 
வித்வன்‌ மந்தமன: குஷேஷயமுதோ தானே தினேஷாயித: | 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சத்யத்யான யதீஷ்வரோ விஜயதாம்‌ சந்த்ரசூர்யம்‌ புவி || 
- ஸ்ரீ புர்லி ஸ்ரீனிவாசார்யர்‌ 


3. அத்யக்ஷீக்ருத திவ்ய தாம விபவான்‌ வேதாந்த வித்யானிதீன்‌ 
அந்தர்த்வாந்த திவாகரான்‌ ஷ்வஷஸா சம்பூரிதா ஷாந்தரான்‌ | 
துர்வாதீந்த்ர வசோவிதூன நகலா பத்தாதரானா தராத்‌ 
சத்யத்யான யதீன்‌ நதா: ஸ்ம சததம்‌ பத்வா நிஜானஞ்சலீன்‌ || 


4. ்ரீசத்யத்யான அஷ்வதாடி மங்களம்‌ 

ஸ்ரீமங்கலாஹ்வயமஜம்‌ மந்த்ரவிஜ்ஜபதியம்‌ மங்கலா சரணகெ 
க்ஷேமம்‌ சுமத்வமுனினா மண்டபே சனுதிகாமம்‌ முதார்ச்சிதபதம்‌ 
| 

தம்‌ மண்டிதம்‌ மணிசரைர்‌ மந்தஹாஸ லஸிதா மந்தனந்த 
சுதனும்‌ 

ராமம்‌ சுஷோபி குருஹ்ரன்‌ மந்திரஸ்த மபிராமம்‌ நமாமி சததம்‌ 
|| 


-- கோவிந்தாசார்ய, லாத்தூர்‌ 


5. ஆஷாஸ்பதா வித்ருதகீஷாக்ருத: ஸ்ம ரமஸே ஷாஷ்வதே 
ரகுபதெள 

தாஷார்ஹ ஷத்ருன்ருப வம்ஷாந்தகோ த்ருபதஜேஷார்யகோ 
ரகுவரே | 

வைஷாரதே ஹரிபரம்‌ சாஸ்த்ரமர்ப்பயஸி ஷோஷாலி 
க்ருஷ்ணசுபதே 

மாம்‌ ஷாந்த பாஹி மருதம்ஷார்ய வானர மஹீஷாத்தராம்ப 
சுதனோ || 


-- கோவிந்தாசார்ய, லாத்தூர்‌ 


6. காஷீசேது முகானவாப்ய விவிதான்‌ தேஷான்‌ சபாயாம்‌ சதா 
த்தாதேஷ பவாம்ஸ்ச பண்டிதவரான்‌ ஜித்வா பவத்தத்ரய: | 

ச சம்ஸ்தாப்ய சுபூர்ணபோத விலசத்‌ வயாரக்யான பூதம்‌ மனம்‌ 
சத்யத்யான யதீஷ்வரோ விஜயதாம்‌ சிஷெளத கல்பத்ரும: || 
சத்யஞான சுதாம்புதே: சமுதிதோ வித்யாகலா பூரிதோ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மாயித்வாந்த நிவாரணோ ச நிரத: ஸ்ரீவிஷ்ணுபாதே ரத: || 
நானா சாஸ்திர சுபண்டிதெளக குமுத வ்ராதஸ்ய சம்மோதத: 
சத்யத்யான சுதாகரோ விஜயதாம்‌ சூர்யமாதாரகம்‌ || 


-த்வைதவேதாந்த வித்வான்‌ ஸ்ரீகாசி கிருஷ்ணமூர்த்தியாசார்ய: 


ஸ்ரீசத்யத்யான வந்தன மாலிகா 
(தேசியக்கவி ராமாசார்ய கல்கலி) 


ஆனந்தபிரத மத்வசாஸ்திரமதுலம்‌ நித்யம்‌ சமாலோடயன்‌ | 
சிஷ்யாணாம்‌ ச நிரந்தரம்‌ ப்ரவசனாதானந்த முத்கர்ஷயன்‌ || 


யோன்வர்த்தா பிரதிதாம யாதபினவஸ்வா நந்ததீர்த்தபிதாம்‌ | 
சத்யத்யான முனீஷ்வரோ திஷது மே நித்யம்‌ மனீஷாம்‌ ஹரெள 
| 

சர்வஸ்வாந்தம்‌ உபாஸ்ப்ருஷம்‌ ஜகதி யத்தாத்ருத்வ மத்யுத்கடம்‌ 
| 

ஷாந்தஸ்வாந்தமபூச்ச யஸ்ய நிதராமா ஷாந்த பாஜஸ்ஸதா || 


ஆஷாந்தம்‌ ச ஜகாம யஸ்ய விததா கீர்த்திஸ்சுதாம்‌ சூஜ்வலா | 
சத்யத்யான முனிஸ்சுராவனிருஹ: ஸ்ரேயோகுணானாம்‌ கனி: || 


ஷாஸ்த்ரோத்ரந்தல சன்மணி ப்ரசவ பூர்பூபஸ்‌ சஹஸ்ராதிக | 
சாத்ராணாம்‌ விபுதாக்ரணீத்வ கலனே ஜாதாகிலாயுர்வ்யய: || 


வைதுஷ்யேண குவாதி வருந்த விஜயஸ்தம்பஸ்ய சம்ஸ்தாபக: | 
சத்யத்யான குருர்தியா ஜிதகுரு: புண்யைர்குரு: ஸ்ரேயஸே || 


ஆஹாரேஷு நிரிச்சதாம்‌ தவிரதிர்யஸ்யாதுலா நாரதம்‌ | 
தத்வா விஸ்மரணாந்த பக்திரமலா ஸ்ரீமூலராமே சதா || 


த்ருப்திர்ஞான சுதாரஸேன விதுஷாம்‌ ம்ருஷ்டான்ன 
சம்போஜனை: | 

பூயால்லோக விலக்ஷணோ மம தியே சத்யத்யான தீர்த்தோ 
குரு: || 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





யேனாகாரி தனெளக வ்ருஷ்டிரதிகா வித்வஜ்ஜனே சந்ததம்‌ | 
விஷ்வாஸ்சர்யாகரீ யஷஸ்ச்யுதிகரீ தாத்ருப்ரஷஸ்தாத்‌ பலே || 


ஸ்ரீ ஷானந்தகரி விவர்தானகரி பாஸ்வத்யஷ: சம்பத: | 
ஸ்ருத்வா சம்மத சன்மதாம்புதி விபு: சத்யானதீர்த்த: ஸ்ரியை || 


ஆதெள சாஸ்த்ர சதுஷ்டயே சதுரதா பாரம்ய சம்பாதனம்‌ | 
சர்வஸ்வார்ப்பணே தர்பணம்ச விதுஷாம்‌ சன்யாஸ 
போர்வோத்தரம்‌ || 


துர்வாதி வ்ரஜ நிர்ஜயேன விலசத்‌ கீர்த்தி த்வஜோத்தூனனம்‌ | 
சித்தாந்தாம்புதி வர்த்தனஞ்ச ததிதம்‌ சத்யான தீர்த்தாயனம்‌ || 


ஸ்ரீமத்‌ சத்யத்யான தீர்த்த குருஸ்தோத்திரம்‌ 


சத்யதீர கராப்ஜோத்த சத்யஞானஸ்ய புத்ரகம்‌ | 
சத்யத்யான குரும்‌ வந்தே மூலராம பதார்ச்சகம்‌ ||1॥|| 


துரந்த துர்மத த்வாந்த வித்வம்சன படீயஸே | 
ஸ்ரீ சத்யத்யான சஞ்ஞாய பானவே மஹதே நம: ||2॥| 


ஆரூடஸ்‌ சஹஸா யதீந்த்ர பதவிம்‌ கத்வா ச வாராணசீம்‌ | 
தத்ரஸ்யானு மத ப்ரசார நிரதானத்வைதி திக்தந்தின: |13| 


ப்ரெளடார்த்தே வசனை: சுயுக்தி கசிதை: சம்பீஷயன்‌ மோதயன்‌ | 
சத்யத்யான சுகேசரி விஜயதே பாதாஸ்ரித: ஸ்ரீபதே: ||4|| 


ஸ்ருத்வாத்வைத மதம்‌ த்வவைதிக மிதி ப்ரோக்தம்‌ யதீஷைபரே 
வாக்யுத்வேஷ்யேயதந்த ஜேதுமனஸ்‌: ஸ்ரீகும்பகோணே புரே | 
வாதம்‌ கர்துமதாக்ஷமஸ்‌ சரபசம்‌ மத்யேசபாஹ்ருத்திதா: 
சத்யத்யான முனீஷ்வரான்‌ ப்ரதிதினம்‌ ஞானாயதான்‌ ப்ரார்த்தயே 
11511 


தானேஃதிக்ரமதே பலிம்‌ மதிபலே வ்ருந்தாரகாணாம்‌ குரும்‌ 
வக்த்யுத்வேஹி கணாதிபம்‌ கணபதிம்‌ லம்லேகனே சத்வரம்‌ | 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





காம்பீர்யே ஜலதிம்‌ மஹீதரபதிம்‌ ஸ்தைர்யேச யஸ்சர்வதா 
சத்யத்யான யதீஷ்வரோ விஜயதாம்‌ பாயாத பாயாச்ச ந: ||6|| 


சத்யத்யான குரோ த்வதங்க்ரியுகலே பாபெளக வித்வம்சனி | 
சிஷ்யெளகை: ப்ரதிபாதிதா: ப்ரணயதஸ்த்வத்‌ ப்ரீதிகாமாத்மபி 
11711 

சிஷ்யாணாம்‌ பவதோனுக்ரஹ வஷாத்‌ க்லேஷாதினா ஷாப்தயே 


| 
பூயாசு: ஷுபதா: புன: ஷதகுணம்‌ ஸ்வானந்த சம்ப்ராப்தயே ||8।| 


ஆஸேதோராதுஷா ராத்ரே: யோ திஷோ ஜிதவான்‌ முஹு: | 
சத்யத்யானகுரு: பாது யதீந்த்ரை: அபிபூஜித: ||9|| 

நிஸ்ஸீமா காத பூர்ணப்ரமதி சுசமயக்ஷீர வாராம்‌ நிதியோ | 
மத்னாயத்னேன மத்யாகுருவர கருணஹீந்த்ரனத்‌ யேன நித்யம்‌ 
|101| 


நிர்மத்ய ப்ராப்த தத்வா ம்ருதமவனிசுரான்‌ பாபவான்‌ சம்விபாதி | 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்த ப்ரதித குருவர: சந்ததம்‌ ஷம்தனோது | 11 


ஸ்ரீசத்யத்யான ஸ்துதி 


யோ விஜிக்யே சதீத்யானம்‌ விராகு இதி தாரிணம்‌ | 
பூதிதானாத்‌ சதாம்‌ வந்தே சத்யத்யான பதோதிதம்‌ ।11| 


ஹஷுக்ரவச்சிக்ஷிதஸ்‌ சம்யக்‌ காவ்யே வியாகரணே ச யை | 
தானஹம்‌ குருராஜார்யான்‌ தாதபாதான்‌ சதா£னுவே ।21| 


அஸ்மத்‌ குரூணாம்‌ சரிதம்‌ கோ வா வர்ணயிதும்‌ க்்‌ஷம: | 
யத்வித்யா சந்ததிர்‌ லோகே பாஸ்வத்‌ பாஸந்ததீயதே |131| 


யோஸ்மஷாத்ருனாம்‌ வித்யாயா: தானமன்னஸ்ய சாவ்யயம்‌ | 
க்ருத்வாகார்ஹஷோத்‌ பித்ரூணாம்‌ ந: பித்ருத்வம்‌ பாரிபாஷிகம்‌ ||4|| 


அப்யபூதரணிம்‌ ருச்யா நானாதானைஸ்‌ ததாத்மஜம்‌ | 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





தத்பெளத்ராஅன்ன சாதச சாமினம்‌ சான்வயமத்யயாத்‌ ||5|| 


ப்ரதிவாதிமுகே கார்ஷ்ந்த யஷோ யஸ்ய திகாததம்‌ | 
அயஷோப்ய சதாதானீன்‌ ஷதஷ்ருங்க சஹோதரம்‌ ||| 
யதுபன்யா சமாகர்ண்ய பஞ்சாஸ்யஸ்யேவ கர்ஜிதம்‌ | 
நாவர்தந்தேஃத்யாபிகதா: வஞ்சகா: ப்ரதிவாதின: ||71| 


யுக்தினக்ரை: பரீதாபி ப்ரசாத குணபூரிதா | 
விபுதை: சேவ்யதேஃத்யாபி யத்வாக்‌ விஷ்ணுதோத்பவா: ||8॥| 


யுக்திம்‌ யத்வாசி சம்ரூடாம்‌ நிரீக்ஷ்ய பயகம்பித: | 
க்ருதலஜ்ஜோ திவம்‌ யாதஸ்சார்வாகோஃபி ப்ருஹஸ்பதி: ||9|| 


யச்சிஷ்யைர்‌ விஸ்த்ருதாம்‌ நைஜசித்தாந்த சரணிம்‌ குரு: | 
ஆத்ய: சந்த்ருஷ்ய நிஸ்சிந்த: வியாசாப்யஷே விராஜதே ||10| 
விவேக பவினாகாம பூப்ருதம்‌ யோ விதாரயன்‌ | 

அஷோபத சதாம்‌ மத்யே மஹேந்த்ர இவ யோகிகத்‌ |1111| 
சிந்தன்‌ யோககுடாரேண மோஹக்ஷத்ர குலாடவிம்‌ | 
ஜாமதக்ன்ய இவாபாத்ய: பிரம்மாக்ஷத்ர மஹோக்ர௬ுஹ: ||12|| 
துஸ்சாஸ்திரவஹே மூகோசசாவந்த்யோ நாரீ முகோக்ஷணே | 
குணி: பரஸ்வஹரணே பங்குர்‌ விதி விலங்கனே ||131| 

வாக்மி சச்சாஸ்திர சர்சாயாம்‌ பரபிரம்மாணி த்ருஷ்டிமான்‌ | 
ஜங்காலு: பிரதிவாதீந்த்ர தத தோஷாலிலங்கனே ||14|| 


ஹ்ருதயம்‌ சதயம்‌ யஸ்ய பாஷிதம்‌ சத்யபூஷிதம்‌ | 
காய: பரஹினோபாய: குருராஜோ வ்யபாத்புவி ||151| 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





இணைப்பு 4 


ஸ்ரீமத்‌ சத்யத்யான தீர்த்தரைப்‌ பற்றிய பாடல்கள்‌ 
1. ராகம்‌ : காம்போதி. தாளம்‌: ஜும்பக 


நித்ய திதிஜய கலிகெ தூருதிஹரோ | 
சத்யத்யானர காட தாளலாரெவோ எந்து ||ப।| 


நீ கலிபிதாதவனு தா களெது ஜனர அகனோகி 
ஜகத்சத்ய ஸ்ரீஹரியு பரனு 

ஸ்ரீசீமல பவரெல்ல தானரெந்தரு பலு 

தா கல்பிஸித பாடஷாலெ சபெகளனெந்து ||1॥| 


பூசுரரிகன்ன தன பூபுகளன்னித்து 

அத்யாச கைசித சகல தேவஷாஸ்த்ர 

ஏசுவித யத்னகள நா மாடிதரு ஜய 

ஏனு காணதெ நின்ன பளிகெ பந்தேவு எந்து ||2॥| 


இந்து தா மாடிதனு எந்தெனா ஸ்ரமதி 

ஈகந்து நம்மவராத மத மத்ஸரா 

கண்டு கோபாதிகளிகெ அந்தகனு யனிஸி 

முனி சந்ததிபனாகிருவ வெந்து நோள்பவு எந்து ||3॥| 


தாபனோத்தம சத்ய த்யானதிம்‌ பூதளதி 

பாப நரிதிது புண்ய எக்களிஸிது 

லேபிசது கதி ஜனக்கெ இவர தயதிந்தெம்ம 
வியாபார தரெயொளகெ பூப இன்யாகெந்து ||4|| 
நிருத சிரி கோவிந்த விட்டலன்ன நேவிசுதா 
வர ஹிம்ஸே தன யுவதி த்யூத தோரிதா 

வர யதிய மோஹிஸுத ஷக்தி தனகில்ல எந்து 
அருஹிதனு ப்ருத்யரிகெ கலி மனனொந்து ||5॥| 


2. ராகம்‌: காம்போதி. ஆதி தாளம்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சத்யத்யானர நித்ய ஸ்மரிஸி 
க்ருதக்ருத்யனு நீனாகு |ப॥| 


மர்த்யனே ஸ்ரீகுரு சத்யஞான சுதீர்த்தரகர 
கஞ்சோத்தராத குரு ||அப।| 


சுத்தலு பிடதே தரித்ரியொளகெ சுக்ஷேத்ரகளலி சரிஸி 
மத்தமாயிஜன ஹஸ்தி கணகெ பஞ்ச வக்த்ரரெந்து கரிஸி 
சாத்ரவர்க்க சம்யுக்தராகி சுக 

தீர்த்தர சுமதக்கெ சம்ஸ்தாபக குரு |111| 


ஏனு கருணவோ ஞானிகளனு தன தானதி தணிஸுதலி 
க்ஷோணி விபுதரிகெ நியாய சுதாரஸ பான மாடிசுதலி 
தீன ஜனகெ சுரதேனு எனிஸித 

ம ஹானு பாவரெந்து சானுராகதலி ||2॥| 


ஹேம வஜ்ரமய மண்டபதலி ஸ்ரீராமன பத பதும 
நேமதி பூஜிஸுவா மஹ வைபவ நோள்ப ஜனர ஜனும 
ஈ மஹியொளு சார்த்தகவெனிஸிது பஹு 
தீமஜ்ஜனரிகெ காமித கரியுவ ||3|| 


ஹரிபத பொந்தலு மருத சாஸ்த்ரவெம்போ தரணி 
யோள்பகலிரளு 

ஹருஷதி குளிதிஹ தரெசுதரரனு பவ ஷரதிய தாடிசலு 
கரதொளு தண்டவ தரிஸி நிந்திருவரருண வசனதலி 
பரிஷோபிததனு ||4॥| 


ஷரணு ஜனர பஹுதுரித தமகெ தினகர சமரெனிசுதலி 

சிரிகார்பர நரஹரிய சரண யுக்ம ஸ்மரிசுத ஹருஷதலி 
தரெயொளு பண்டரபுர சுக்ஷேத்ரதி வரதனுவிரிசித பரம மஹிமெ 
குரு |151| 


3. ரீஷ்யாம சுந்தர தாசர்‌ இயற்றியது 
ராகம்‌: காம்போதி. ஜும்பெ தாளம்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பாண்டு நந்தனரந்தெ தோருதிஹரு 
பண்டிதோத்தம சத்யத்யான தீர்த்தரு ||ப।| 


நிஜஞான சின்ஹதி விஜயாதி சத்குணதி 
த்விஜராஜ சத்குலதி சுஜன கணதி 

குஜன வர்கத நேகி வ்ருஜின வர்ஜிதராகி 
கஜவரதனங்க்ரி யுகபஜன தத்பரராகி ||1॥| 


தரம பல்லவராகி குருபக்தியுதராகி 
வரசு கீதார்த்த தத்வக்ஞராகி 
தரணிமேலுள்ள சுக்ஷேத்ர சுத்தீர்த்த 
சரிசுதலி கரிதுரக பரிபாலிசுவராகி ||2॥| 


ருஷிவியாசருக்தியலி நிஷி ஹகலு மனவிரிஸி 
வசுதிசுரரிகெ சம்மோஹகொளிஸி 
வசுதேவ சுத ஷ்யாம சுந்தரன வஷகொளிஸி 


தஷதிஷதி ஜயபேரி அசமரெந்தோடிசுதலி ||3॥| 


4. ்ரீ.ஹெச்‌.வி. கடலூர்‌ இயற்றியது 
ராகம்‌: பாகேஸ்ரீ. ஜும்பெ தாளம்‌ 


ஆவ காரணதிந்த அவதரிஸிதெயோ குருவே 
சேவ்ய சத்யத்யான தீர்த்த சுரதருவே ||ப।| 


க்ருதயுகதி க்ருததானவதி அனுபவெனிஸிதேயோ 
அதவா த்வாபரதித்த கர்ணகுண்டலத ந்யூ 
நதெயோனிஸியோ மத்தெ அவதார தாளி நீ 
க்ஷிதிகிளித கலியுகத பலிராய கலி கர்ண ||1॥| 


அபராத்ரியலி அந்து உபவாஸ நெபதிந்த 
த்ருபதனந்தனெகெ நீனப்ரக்ருதியனெஸ்கி பரி 
தபிஸி பஸ்சாத்தாபதிந்த பெந்தவனாகி 
அபரிமித அன்னதானவ கெய்யலோசுகவு ||2॥| 


ஆவுதது ஜெயிசுவது சர்வதா ஜகதொளகெ ? (சத்ய) 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஆவுதா சாதனவு முக்த்யர்திகளிகெ? (த்யான) 
கெய்வுதாவுது பரி ஸ்னானதிந்த கனாஷ? (தீர்த்த) 
காவ சத்யத்யான தீர்த்த குருவரனே ||31| 


அரிவ சுரகுரு விபுல சுரத்ரும தவோல்நீட 
லரிய சுரதருவு பரி நீடகும்‌ மாத்ரம்‌ 
அரியுவம்‌ சுரியுவம்‌ பொரெயுவம்‌ மரெயுவம்‌ 
வர ஞானி தானி மேண்‌ பகுதரபி மானி ||4|| 


வியக்தித்வ தெய்வஷ்ய நக்ருத்வ வைவித்ய 
யுக்தி ப்ரயுக்தியிந்‌ தெய்வ தமத தத்வம்‌ 
பித்தரிஸி ஜகதொளகெ க்ருத க்ருத்ய நெனிஸிதெ 
பக்தவத்ஸல குட்லுரேஷனடி ப்ரியதாஸ ||5|| 


5. 
குருவரா சத்யத்யான குருவரா ||ப।| 


குருவர நின்னய சரண்‌ நெரெனம்பிதவரலி கருணா 
ஆஹாத்வரிததி மாடி ஸ்ரீ ஹரிய பாதவ தோரி 
துரிதராஷிகளெல்ல தூர ஓடிசுவந்த குருவரா ||அப।| 


சத்யதிந்தர க்ருபாபலதி | சகல சச்சாஸ்திரகளனெல்ல படிஸி 
ஜகதி மத்த மாயிகளனெல்ல ஜயிஸி 
ஆஹாஸ்வோத்தமராத சத்யஞானரலி உத்தமவாகிஹ 
யத்யாஸ்ரமத கொண்ட |॥|1॥|| 


குருகள பாதவ ஸ்மரிசுத | ஜகத்குரு பீடதல்லி அலங்கரிஸி 
மிக்க குருகளிகெல்ல குருவெனிஸி 

ஆஹாஸரிஸி ஜாண்டதொளு துருளர எதெ பிட்டு 
கரேயாத வர மத்வ சாஸ்த்ரத ஸ்தாபிஸிதந்தா ||1॥| 


ஆடங்களன்னெல்ல ஜயிஸி | ஜகன்னாடக நங்க்ரிய பஜிஸி 
மிக்க யூடக ஜனர பேரொரஸி 

ஆ தாடகாந்தெகெ சமர்ப்பிஸி 

ஆஹா கோட்யாதி ஜனரொளு தீடாகி நிந்த கிரீட சாரதிய 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





சுகீதார்த்த போதிசுத ||2॥| 


பரிபரி ஜனர உத்தரிஸி கோரதுரிதாரண்யகள உத்தரிஸி 
தரமரிகெ வரதல்ப நெனிஸி 

ஆஹா கருடவாஹனனாத சிரபாண்டுரங்கன்ன புரதொளு 
தனுபிட்டகுருதல திலகனே |13॥| 


மனோவாக்காயதி நின்னஜ பாதவன்னு நம்பிதெனோ பாவன்ன 
ஜனர பின்னப கேளோ ஆபன்ன 

ஆஹா கன்ன மஹிம தந்தெ வாமன்ன விட்டலன்ன இன்னாதரு 
தோரோ மன்மனதொளு நித்ய ||4|| 


ஸ்ரீசத்யத்யான விஜயத்தில்‌ உள்ள கன்னட பாடல்கள்‌ 
இயற்றியவர்‌: கட்டி கேசவாசார்யர்‌ 


தாத தன்னய தனோஜாதனீதனு சுவி 

க்யாத புதனெனிஸி அவதூத சர்யெய தரிஸி 

பூதளதி சரிஸி அத்வைத புதரனு சோது சோதெவெந்தெனிஸி 
தணிஸி || 


சேது பர்யததி த்வைத சேதுவ மெரெஸி 

சீதா பதிய பூஜிசுதலி ராமனனு சம்‌ 

ப்ரீதிகொளிசுவனெந்து ஹெசரனிட்டனு மககெ 
சேதுராமார்யனெந்து || 


- ்ரீசத்யத்யான விஜயம்‌, சர்க்கம்‌ 1. ஸ்லோகம்‌ 9. 


சிரிராம சந்த்ரனிகெ சரண சேவகனாகி ஜ 

குரு சத்யதீரரிகெ வர சிஷ்யனாகி விஜ 

புரிகெ சச்சாஸ்திர வித்யா தனான்யகளிது குரு தந்தெ தாயியாகி 
|| 


தரெய வித்யாம்சரெல்லர முகுட மணியாகி 
துருளமதகளிகெல்ல மரண தேவதெயாகி 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பரம வைஷ்ணவ ஷாஸ்த்ர ஷரதி சந்த்ரமனாகி 
மெரெதனொப்பனே தரெயொளு || 


- ்ரீசத்யத்யான விஜயம்‌, சர்க்கம்‌ 1. ஸ்லோகம்‌ 14 


சத்ய சத்குண மாத்ர மூர்த்தியு ஸ்ரீ ஹரியு 

சத்ய மதீ ஜகக்கெ நித்யதல்லி ஈஷ்வரனு 

சத்யவிது சத்யவிது சத்யவே தத்வவெந்தெத்தி கைகளு ஷபததி 
|| 


சுத்தலு ஜகக்கெ சாருத்த ராமத்யான 

சக்த நாதுதரிந்த புத்ரனிகெ குருவினிம்‌ 

துக்க சத்யத்யான தீர்த்தனெம்புவ ஹெசரு யுக்தவாயிது 
தரெயொளு || 


- ்ரீசத்யத்யான விஜயம்‌, சர்க்கம்‌ 2. ஸ்லோகம்‌ 1 


விர சிம்ஹாசனவேரி தொடனெய வாத 
வீராக்ரணியு முட்டி ஸ்ரீராமனங்க்ரியனு 
தீர ஷபதவ தொட்டு சாரிதனு டங்குரவ தாருணீதலதொளின்னு 


ஆராதரேனு ஸ்ரீ பாரதீஷன மதவ 
தூரிதொடெ சத்யதலி வாத யுத்ததொளரவ 
ஹீரதெ பிடனஹங்காரதனு ப்ரபுவாத ஸ்ரீராமன ஆணெயெந்து || 


- ்ரீசத்யத்யான விஜயம்‌, சர்க்கம்‌ 2. ஸ்லோகம்‌ 3 


மரியாதரேனு கேசரிய ஹுங்கரிஸி மத 

கரிய கண்டஸ்தளவ ஹரிவந்தெ வேதாந்த 

தொரெயு திக்விஜயக்கெ ஹொரடுதலெ சுருவினலெ பரம 
வித்வாம்சரிந்த || 


மெரெவ வாரனாஸிபுரக்கெ பிஜயங்கைஸி 
வர மத்வ மதவந்தெ கரெய்ஹுது மிக்காத 
பரிபரிய மதகளாசுரவெ சரியெந்து டங்குர சாரி கர்ஜிஸிதனு || 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





-ஸ்ரீசத்யத்யான விஜயம்‌, சர்க்கம்‌ 2. ஸ்லோகம்‌ 7 


ஈ சர்வ ஜகவு சுள்ளஹுது ப்ரம்மனு நிர்வி 

ஷேஷனெந்தெம்ப மாயாவாத தத்வவிது 

வேஷாந்தரத பெளத்தமதவே சேவ்யத்யாஸ்‌ லேஷரில்ல 
இவுகளொளகெ || 


ஈ சங்கதியு த்ருடதினா சாதிசுவனெந்து 

காஷீபுரத பீதிபீதிகளலி த்வைத 

கேசரிய ஹஸ்த பத்ரிகெகளனு ஹஞ்சிஸி ப்ரகடிஸித நிர்பயதலி 
|| 

- ்ரீசத்யத்யான விஜயம்‌, சர்க்கம்‌ 2. ஸ்லோகம்‌ 8 


வைரி பந்தகளெம்ப காட்கிச்சினலி பெந்து 
பேரொணகி ஹதகிட்ட பஞ்சாங்க வ்ருக்ஷவனு 
சூரி வித்யாதீஸ நிர்ணயாவதரஸத தாரெயிந்தலி போஷிஸி || 


சூரசித்தாந்தத்ருக்‌ ப்ரத்யயவ விங்கடிஸி 

மூரு திதிகல திளிவ தாரியனு தாருணிகெ 

தோரி ஜ்யோதிஷாஸ்த்ர பாரக்ஞ பண்டித 
ஷிரோரத்னனெந்தெனிஸித || 


- ்ரீசத்யத்யான விஜயம்‌, சர்க்கம்‌ 2. ஸ்லோகம்‌ 19 


திக்கு திக்குகளிந்த சந்த்ரிகோத்ஸவனோள்ப 

கக்குலதெயிந்தகள பண்டிதரு பாமரரு 

கிக்கிரிது தும்பிரெ க்ஷேத்ரதொளு மேலெவே வர்களு 
விமானதிந்த || 

முக்கண்ண ஷக்ரனே மொதலாதவரு மடதி 

மக்களிந்தொடகூடி ஸ்ரீ மத்வ மதராஜ்ய 

சக்ராதிபதி யதீஷ்வரனொளு ஆசீர்வாத வாக்ய பூமளெகளெதரு || 


- ்ரீசத்யத்யான விஜயம்‌, சர்க்கம்‌ 3. ஸ்லோகம்‌ 1௦ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீ மனோஹரனாத ராமசந்த்ரன திவ்ய 

நாம ஸ்மரிசுத்த ப்ராம்ஹ காலதலெத்து 

ப்ரேம ப்ரவாஹதலி மை மரெயுவந்த அவன நிஸ்ஸ்ம குணகள 
த்யானதி || 


ரோமாஞ்ச தரிஸிர்ப காரணதி தன்னஷுப 

நாமவத்ருந்த சார்த்தகவெந்து தோரிஸித 

ஸ்வாமி சத்யத்யான ஸ்ரீ முனீஷன பாத தாமரஸகெ அபிவந்திபே 
111 


எத்து ரவியொடனெ சம்பர்த்திசுவ நிஜமுகத 
ஹ்ருத்யகிரணகளிந்த நித்ரிப த்விஜர முக 

பத்மகள சத்யதுன்னித்ரகொளிசுதெ மத்தெ ஷுத்தவித்யா சூர்யனு 
|| 


மத்வமதத உபதேஷவெம்ப கிரணகளிந்த 

வித்யார்த்திகள ஹ்ருதய பத்மவன்னரளிசித 

சத்குரூத்தமனொலிது மர்திஸலி நம்ம விவிதாஞான 
கத்தலெயனு ||2॥| 


க்ஷிப்ரதலி நிஜவாத தூலிதர்ஷனதிந்த 
விப்ர சம்மர்தக்கெ சுப்ரபாதவ பேரி 
தா ப்ராதருசித கர்மப்ரகாரகளனு தப்பதலெ நெரவேரிஸி || 


அப்ரமேயனு விஷ்ணுவப்ரதிமனெந்து 

சிஷ்ய ப்ரபஞ்சக்கெ தயதி சப்ரமாணதி தோர்த 

சுப்ரபுவு விதவிதவ தப்பகளெணிசதலெ சுப்ரீத நிரலெம்மொளு 
11311 

மோக்ஷ ஷாஸ்த்ரவனு கருணீக்ஷணனு சிஷ்யரிகெ 

சிக்ஷிசுவ காலவலக்ஷய்ய வாதேக 


லக்ஷதிந்தெட பலவ நிரீக்ஷிசதெ பாஹ்யவனு லக்ஷ சஹெ 
சிரகாலவு || 


ரூக்ஷ மர்வாதகள ராக்ஷசத்வவ சுலப 
சூக்ஷ்ம யுக்திகளிந்த சிக்ஷிசித ஸ்ருதி ராஜ்ய 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 


ரக்ஷகனிகெ எரகுத்த பேக்ஷிசுவ சச்சாஸ்திர தீக்ஷெ 
தயபாலிஸெந்து ||4|| 


முத்ரெயனு கொடுவாக ஸ்ரத்தெயிந்தலி முந்தெ 

பித்து பருவ த்விஜர கத்தலவு பெளெதந்தெ 

சத்யதி மபோத்ஸஹவ்ருத்தி ஹொந்துத தயாவார்தி தன்னய 
வதனதி || 


முத்து மந்தஸ்மிதவு எத்து நலியுத்திரெ 

கெத்து செந்த்ரமனம்ம வித்யோதிஸித முகத 

சத்குரு புஹ்ருத்யு முத்னித்ரெயம்மது களெது 
உத்தரிசலெந்தெரகுவெ ||51| 


ஆனந்ததீர்த்த மதவெம்ப சத்தீர்த்ததொள 
நானந்ததலி முளுகி சதத க்ரீடிப புண்ய 
மீனனாதே நம்ம குருவு ப்ரதி நித்யதின்மான மாடுவ ஜலதலி || 


தானாகி க்ருபெயிந்த நானா சுதீர்த்தாபி 

மானி தேவதெகளெல்லரு நெலஸி தம்ம பர 

மானுக்ரஹவ தோருதிர்ப ரிவனங்க்ரிகளிகா நமிபே பகுதியிந்த 
11611 


காஞ்சனஸ்தம்ப மத்யதி முத்து மாணிக்ய 
கொஞ்சலுகளிந்த்ர நீலத ஹொளபு வஜ்ரகள 
மிஞ்சினலி தளதளிப ரத்ன மண்டபதி நிஸ்சலனு சம்ப்ரமதலி || 


முஞ்சே சீதாப்ஞ ஜேஷ்டாகு பூபாலரிம்‌ 

தம்சித ஸ்ரீ ராமனன்னிரிஸி பக்திபு 

பஞ்சதலி பூஜிஸித குருவரன பததூலி மிஞ்சலின்னய ஷிரதொளு 
1171| 

நித்யதலி மனவெம்ப ரத்ன பீடதி ஸ்ரீர 

கோத்தமனனிரிஸி ஷட்சாஸ்த்ரதீஷகளுரிஸி 

பக்தி ப்ரவாஹவெம்புத்த மாக்ர்யோதகதி மத்தெ அபிஷேககைது 
|| 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





தத்வ ப்ரவசனவெம்ப துலஸூதலர்ப்பிசுத 
ஷாஸ்த்ர பாலனவெம்ப பக்வான்ன நைவேத்ய 


வித்து ராமன ப்ரீதி பாத்ரனாதவ தூத புத்தளிகெ ஹஷிரபாகுவே 
1181| 


க்ஷணித வீணா வேணுதணிகள ருணத்யார 
குணிது ஹாடுவ த்விஜர கன பகுதி விஸ்தார 
தணிது மச்சஸ்வரதி கும்புகும்பாகி ப்ராம்மணர வேதோச்சாரவு || 


எணிகெ தப்பித சிஷ்ய ஜனகணத பரிவார 

கணனெயில்லத நபதி சுரர சஞ்சார சம்‌ 

தணியொளகெ ஸ்ரீ ராமனன்னு பூஜிசித யதிமணிகெ மனதணி 
நமிஸு |191| 


தந்த்ரசாரோக்த க்ரமதந்தெ பூஜெய முகிஸி 

சந்தஸதி நிர்மால்ய கந்ததுலஸிய தரிஸி 

நிந்தரெ குரூத்தமன காந்தியனு நோடி மதிவந்தரிவ 
ஸனகாதியோ || 


ஷாந்திதாந்த்யாதிகுண சந்தானவோ மூர்த்தி 

மந்த ஸ்ரீமத்வ சித்தாந்த தீக்ஷெயோ எந்து 

முந்தாகி சிந்திஸிதரிந்தனவ தாஸ்யசுக சந்தததி நவமொதகலி 
1110|| 


பரம கத்தலதி சிஷ்யரிகெ தீர்த்தவ கொடுத 

நெரெத சர்வரு நானெ யிருவெ நீ அவதூத 

தொரெகெ சன்மதனெந்து திளிவந்தெ அவரவர தரத மக்கனுசாரதி 
|| 


கருண நோடதி மதுர மாதினலி சுஸ்மிததி 

கரதிந்த சப்பரிஸி ஷிரதி தீர்த்த சுரிவி 

பரிபரியலிந்து பூசுரர மனவபஹரிஸி மெரெத குருவரகெ எரகுவ 
111111 


எஷ்டு அன்னதானவ யுதிஷ்டரனு ராஜஸு 
யேஷ்ட மாத்ரதலி தா மாடிதனோ அவர பஹு 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பட்டு நைவேத்ய மத்தஷ்ட மிஷ்டான்னகளபிட்டு பிடதனுதினதலி 
|| 


நிஷ்டெயிந்தலி த்விஜஸ்ரேஷ்டரிகெ கொட்டு சம்‌ 
துஷ்டகொளிஸிதனிதகெ ஸ்ருஷ்டியே சாக்ஷியிஹு 

திட்ட ஹெசரல்லதே தர்மராஜன பதகெ சாஷ்டாங்க அபிவந்திபே 
1112|| 


பொடவிதேவர பங்க்திபங்கதிகள மத்யதலி 

நடெயுத்த வேதாந்ததொடெய சம்ப்ரமதிந்த 

பிடதெ நடுவிகெ ஷாடியனு சுத்தி தானாகி பிடிது கரதலி பாத்ரவ 
|| 


பிடிஸி விப்ரர செளக்யபடிஸி பவவேதனெய 

பிடிஸி முகுதிய மார்க்க ஹிடிஸித குரோத்தமன 

அடிய கெளகின மண்ணு ஹுடிய நம்மய சிரக்கெ ஒடவெ 
வஸ்த்ரகளாகலி ||131| 


போஜனவ முகிஸிதொடனெய வேத சாம்ராஜ்ய 

ராஜேஷ்வரனு மிக்க லோக ப்ரஜல்பகள 

கோஜகெரகதெ தன்ன சிஷ்யராகிஹ பரிவ்ராஜாதி சாத்ரகணக்கெ 
|| 


நைஜ்ய மதேகாக்ர சித்ததிந்தலி மோக்ஷ 
பீஜவஹ மத்வ சச்சாஸ்த்ர புவதேஷிசித 
ஈ ஜகத்குரு சார்வபெளம சத்யானபத ராஜீவகபிவந்திபே ||14॥| 


சந்த்யா சமயதல்லி வந்த்ய பதனுசிதவிதி 

சம்மோஹகள முகிஸி பந்த லெளகிக்தொளிஹ 

முந்த சிஷ்யர விவித சந்தேஹ சம்ப்ரஷ்ன வ்ருந்தகளிகெ 
உத்தரவனு || 


தந்து கண்ணிதுரு ஹிடிதந்ததஸி சுஸ்பஷ்ட 

திந்தித்து சம்சாரதிந்திவர தாடிஸித 

தந்தெ ஸ்ரீ குரு சரணகிந்து வந்திபெ புத்திமாந்த்ய பரிஹரிசலெந்து 
1151 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 


ராத்ரியலி சிரகால நேத்ரகள பிளுகிசதெ 

சாஸ்த்ர ஷரதிய தன்ன மதியெம்ப கிரியிந்த 

நித்யதலி நிர்மதிஸி யத்னபூர்வக மத்வ தத்வாம்ருதவ 
ஹொரடிஸி || 


மத்தெ தா விரசிஸித உத்தம க்ரந்தாக்ய 

பாத்ரதொளு சங்க்ரஹிஸி பூமிதேவரிகுணிஸி 

த்ருப்திகொளிஸித ஸ்வாமிபாத சத்யஞான புத்ரகெ 
அபிவந்திசுவேனு ||16|| 


அனவரத ஸ்ரீராமனனு பக்தி பாவதலி 
நெனிசுத்த நித்ரிசிரெ மனவ கன சம்ஸ்கார 
கனுசாரவாகி ஸ்ரீ ஜனகஜாபதி பூஜெயனு மாடிதந்தெயெம்ம || 


அனிலபொனுவின சாஸ்த்ரவ பேளிதந்தெ எம்ம 

முனிது மாயிகள மத மித்திதந்தெனொம்மெ | 

கனசினலி க்ரீடிசித முனிகுலாதிபன பதவனஜக்கெ நமஸ்கரிசுவெ 
11171] 


பிதனந்தெ முகவுள்ள சுதனன்னு நோடியதி 

பதியொள்மெ சிஷ்யசந்ததிகெ சாரூப்யத 

ஸ்திதிய விவரிசுதலே சுதனெந்து பிதனிந்தலபின்னனு 
இருதிப்பனோ || 


க்ஷிதிகெல்ல பித ரமாபதியிந்த முத்தரூ 

அதிபின்னரஹரு நிஸ்சிதவாகி தாதாத்ய 

விததவான்னுத ஹிததி ப்ரதிபாதிசித குருவு சதத சன்மதிய 
கொடலி ||181| 


பாலரொடனவதூத மெளலி ப்ராக்ருதரந்தெ 
லீலா வினோதகள தோருத்த கந்தனெ 
கேளு நீ லெளகிகதி பேளதலெ வைதிகவனோத பேகெந்தெனுத || 


மேலே பலகள தின்னலித்து சன்மதிகிடத 
மூலஜீவவபித்தி பாலிசித சத்தர்ம 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





பாலனிவன புதெந்து காலகாலதலிவன காலிகெ நமஸ்கரிசுவெ 
11191| 


ஆங்கில ஷாலெய பிடிஸி பாலரனு கரெதரிஸி 

மங்களானில சாஸ்த்ரதலி ப்ரவர்த்திஸி தன்ன 

சங்கடதலிரிஸிவர திம்பும்புவாகில மனதிங்கிதகஷெல்ல சலிஸி 
|| 


சாங்க யோகக்ஷேம நிர்வஹிஸி மாதாபி 

தங்களல்லர மரெஸி பெளெஸி சம்சார பய 

பங்ககொளிஸஷித ஜகன்னங்களன  சதக்ருபாபாங்க பாக்யவ 
பயசுவே ||20|| 


வியாமோஹிசுத ஜகவ மேலே வைதிகவெம்ப 

நாமமந்த்ரவ தரிசுதந்தரங்கதி பெளத்த 

தாமஸதுராகமத சர்வப்ரமேயகள சாம்யவன்னொள கொண்டிஹ 
|| 


ஈ மாயிமதவ நம்பதிரெ எச்சரிகெயிது 
கோமுகவ்யாக்ர விஹ்ரதெந்து சித்ரவ தெகெது 
மானுஜீவயாதி பாமரரிகருஹித ஸ்வாமிசரணனிகெ நமிபெ ||21|| 


பொடவியெம்புவ ரம்யகிடத ப்ரமேயகள 

நடுவெ ஹலவொந்து பிடிபிடி பொங்கி டிஸிலுகள 
கடியலெத்னிசுதிஹவு சார்வாக மொதலாத ஜடவாத துர்மதகளு 
|| 


கிடவிதனு புடவிரிஸி கடஹெ கொடலிய பிடிது 

கடியுதிஹ மாயாவி பெளத்த துர்வாதகள 

கடுனிந்த்யதெய சித்தபடிஸி சித்ரிஸிதவனு பிடிசலென்னய 
மோஹவ ॥22| 


விகனனாதிபனு நாஸ்திக துர்வினீதது 

ர்முகிகளேயுவ விபுல தனத ராஷிகெ பரா 

ஜ்முகனாகுதலி மத்தெ பகுதியிந்தியெ ஸ்வல்பவெ மாத்ர 
சுப்ரசன்ன || 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





முகதிந்த அனுக்ரஹோன்‌ முகனாகி ஸ்வீகரிஸி 
ப்ரகர சத்குணிகளொளு ஷிகர தானெந்தெனிஸி ஜ 
சுகதீர்த்ததலி சுகதி க்ரீடிப ஹஸன்முகனு பாலிசெம்மனு ||23॥| 


அக்ஷம்ய தப்பித்ஸரேனு பாதகெ பித்து 

நீ க்ஷமிஸபேகெந்து பேடிகொண்டொடனெய ம 

ருக்ஷணதி காருண்ய வீக்ஷணனு க்ஷமிஸி சம்ரக்ஷிசுத 
சஜ்ஜனரனு || 


ரூக்ஷஷீலர தப்பரக்ஷணவு சஹிசதலெ ஜ 

சிக்ஷிசுத தக்கந்தெ நிர்பீதியிந்த நி 

பக்ஷபாதத தர்மரக்ஷகனு நம்ம யோகக்ஷேம நிர்வஹிஸலி 
|124|| 


பூஜெயனு நோடெ தடமாடிதொடெ சம்ஸ்தான 
ராஜனவனாதரேனு ப்ரதீக்விசதெ ஆ 


ராஜ்யத திவாண நிஹலேனு மீரலு தர்மராஜனஹ தன்னாக்ஞெய 
|| 


நைஜ்ய தைர்யவல்லதவன தண்டிசுத பைகஜ்ய 
வீஜகதி யதி தர்மவல்லெம்புவனு சாரி 
ராஜிசுத லோகதி சபாஜிதன சத்யபாபாஜனதெயனு பயசுவெ ||25॥| 


எஷ்டெஷ்டு ஸ்விப பரமதகளிதெ சம்பந்த 

புட்டபுஸ்தககளே ஸ்ருஷ்டியொளகிருதிஹுவோ 
அஷ்டெல்லவுகளு இந்தஷ்டெ கடுதரவெந்து ஸ்பஷ்டதலி 
பரிமாணவ || 


கட்டுகள பண்ணத விசிஷ்ட சங்கதியிஷ்டு 

திஷ்டனே பானினொளகிஷ்டு சாலினொளெந்து 

தட்டனெ  பேளிதனுத்ருஷ்ட ப்ரதிபெய புதஸ்ரேஷ்டனிகெ 
ஷரணெம்பேனு ।261| 


ஓதுவவரிஹபரத மோத விஷயத காம 
ஹாதி தப்பித துஷ்டவாதிகளொள்‌ க்ரோத 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீதரன ப்ரீதியலி லோபாதிஷய மத்தெ மோஹ 
வித்யார்த்திகளொளு || 


வாததலி மாயிகல பாதிசுவ கண்ட்யமத 

வேதனிந்த கரேள்கெயலி மாத்ஸர்ய கா 

மாதிரிபுகளனிந்து சாதுமாதித யதிய பாதக்கெ நமஸ்கரிசுவெ 
11271| 


ஸ்வாயுதசஹாயதலி ஸ்விப படபெம்பலதி 

தாயதரனு கெத்து வீரரென்னுவரெஷ்டோ 

ஈ யதீஷ்வரனு ஸ்வதீய ப்ரமாண வெம்பாயு தனகளனு தரிசதெ 
| 


மாயிகள வாதரணதொள்ளனெ துமுகி பர 

கீயோக்தி யிந்தலே பரஹரங்காரவனு 

சாயி ஹொடதெகை வாீராக்ரகண்ய குருராயனனு ஸ்துதிசுவே 
|28|| 


கேசரிய ஹொங்கரிஸி கேசரிட்டானெகள 

ஜெயிஸிதரேனு பெளருஷவெம்ம குருவரனு 

தா சமீபகெ பந்த வார்த்தெயனு கேளுதலெ வாஸபூமியனு பிட்டு 
|| 


வாசனெய யாத்ரக்கெ திக்கெட்டு நானாவி 

தாஷெகள தோர்தரு ஹிந்திருகதலெ மாய 

ளேஸேஸு ஹிண்டுகளு கொக்கவே த்வைத கேஸரிகெ 
ஷரணெம்பேனு ||29॥| 


இல்லி நீவ்‌ பரலு நம்மெல்ல கர்ச்சனு கொடுவெ 

நில்லதொடெ நானெ நிம்மல்லி பருவேனு நீவு 
கெல்லரென்னொடெ நிமகெ சல்லிசுவெ பேகாத மெளல்ய 
தனராசிகளனு || 


கெல்லதொடெ நீவேனு கொடுவ காரணவில்ல 
நில்லரென்னொடனெ வாதக்கென்னலு மாயாவி 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மல்லரோடித ரெல்ல ரொல்லெ வெந்தீ யோகி வல்லபன 
பதகெரகுவெ ||30|| 


ப்ரம்மகத்ரகளெல்ல ஒம்மததி ஜடஜீவ 
ப்ரம்மரொளகெ அன்யோன்ய பேதவனெ போதிபவு 
நம்ம மாதல்லவிது நம்ம சங்கர பாஷ்யசம்மதிய நோடிரெந்து || 


ரம்ய சுஸ்புடனிரவகாஷ ப்ரகாரதலி 

நிர்மிசுத த்ருடதி சாங்கர பாஷ்ய கண்டனவ 

துர்மத ஹெம்மெயனு நிர்மூல கொளிஸிதனரம்ய 
சரணக்கெரகுவெ ||31|| 


வேதாந்த தத்வகள போத சுலபதி மந்த 
போதரெல்லரிகாக பேகெந்து சிந்திஸி க்ரு 
போததியு தர்மசம்யு மனிபுரத நியாயசத்மத வகீலனாகி || 


ஐது கிரந்தகள ஹொஸ ஹாதியிந்தலி ரசிஸி 

வேததீர்த்தர சுதர்போத ப்ரமேயகள 

வேதிநிகெ போதிசித மாதவன தாசனிகெ மோததி நமஸ்கரிசுவெ 
[321 


மும்பையொளகெல்லா பிஷகுத்தமரு துஸ்ஸாத்ய 

வெம்புக்ர ரோகவனு குருவரனு தன்னஹ 

ஸ்தாம்புஜத பாவன ஸ்பர்ஷமாத்ரதி களெதனெம்பு 
தேனாஸ்சர்யவு || 


நம்பிர்தவர மனதி மோக்ஷஸச்சாஸ்த்ரதொளு 

நம்பிகெய பேரூரி பவரோகவெம்ப து: 

க்காபுதிய பத்திஸுவ கும்ப சம்பவன பாதாம்புஜக்கெ 
ஷரணெம்புவெ ||33|| 

எந்தாதரே சிஷ்ய பண்டிதரு ஸ்திரவாகி 

நிந்து பாதவ பேள்வரெம்ப கனதர சிந்தெ 

எந்து சாஸ்த்ரவ பேகனோதி பாலரு புத்திவந்தஹரெம்ப சிந்தெ || 


எந்து ஸ்ரீ மத்வ சித்தாந்த சபெ கல்பக 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ல்பாந்தரதி மேரெவுதோ எம்ப ஹ்ருதயத சிந்தெ ஐ 

சுதததி ரகுவரன சிந்தனதொளிஹ சத்யசிந்தனர பதக்கெ நமிபே 
1134|| 

மகளொலளெயென ப்ரீதியிளியலிந்தெத்தி மம 

மகளியதன மாடுவந்தெ தானித்த வி 

தேயகளொளாசக்தி சுஸ்திரவாகலெந்து பந்துகளாத பண்டிதர்கே || 


பக பகெய பக்வான்ன பெள்ளி பங்கார பா 
த்ரெகள வரவக்ஷிணிய சொகசினுடுபகளித்து 
ஜகத வைஷ்ணவரளியதான மாட்வ யதிய 
பத யுகளவனு பொகளி நமிபெ ||351| 


சூரிகைதந்தெ விஸ்தார ஹொந்துவ தனவ 
பாரவுள்ளீதனு குபேரனோ சச்சாஸ்திர 
பாரகாமித்வதி ப்ரஹஸ்பதியோ தேவர்ஷி நாரதனோ சஞ்சாரதி || 


வைராக்யதலி சனகாதியோ மாயி சம்‌ 


ஹாரதி சஹப்ராரனோ எந்து நானாவி 
சாரதலி சூரிகள தூகாடிஸித பூஜ்ய சாருசரணனிகெ நமிபெ |136|| 


நெரெத சாவிர சிஷ்ய பரிவாரதலி பூர்வ 

பரிசயவில்லத க்ஷுத்ரனர வாவனோர்வனனு 

குருவு கண்டிரலவனெ திருகி பஹு வருஷ நந்தரதி கண்ணிகெ 
ப்ளலு || 


அரகளிகெ தேனிஸதெ ஸ்திரவாத நிஸ்சயதி 
புருஷனிவனவனெந்து குருதிஸெ சமர்த்தவஹ 

தரணிகச்சரியாத ஸ்மரண ஷக்திய பூஜ்ய சரணனிகெ 
ஷரணெம்பேனு ||37॥| 


மளகேடதல்லி சத்யதீரரோதித பீஜ 

மொளகெயொடொயுத சத்யஞான முனிபதியிந்த 

பளிகெம்ம குருவினிம்‌ பெளெது த்விஜரஹிதகாகி மோக்ஷதி 
பலபுஷ்பவ || 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





தளெது ஸ்ரீ மத்வசித்தாந்த சபெயெம்பந்த 
ஹொளெவ வ்ருக்ஷவு கல்பதருவ திக்கரிஸி கம்‌ 
கொளிஸிதெளெயொளு யோகிகுலபாலனிவன 
பத நளினயுகளகெ நமிசுவெ |138| 


வருஷவருஷதி பரம ஹருஷ சம்ப்ருதனாகி 

கரெஸி பண்டிதரன்னு நெரெஸி வித்யார்த்திகள 

சரசசக்ருத ஹாலுசக்கரெ சு நைவேத்யகள ஹரிஸி 
காலுவெகளன்னு || 


பரதத்வ சுதேயன்னு சுரிஸி, சம்ஷய பர 

ஹரிஸி, புருஷார்த்த மளெகரிஸி சுரசுபெயன்னு 

மரெஸி சத்புருஷரு த்பரிஸிதே வரசபெய அரசகெ நமஸ்கரிசுவெ 
113911 


நேரிகெல்லகபார வாரிதியோ மூல 
காரணப்பந்தெ தாரணிய நானா சாஸ்திர 
பாரங்கதரிகெல்ல வீர சிம்ஹாசனத நேரிர்த மாத்ரகல்ல || 


பேரி விஞ்ஞானவனு சூரியெந்தென்னுவா 

காரக்கெ தந்திர்த்த காரணதி குருவம்ஷ 

மெளகீயனெந்து சத்கார படெயிவன பாதாரவிந்தக்கெ நமிசுவெ 
11401 | 


ஒப்பரொப்பர கேளஹச்சி வித்யார்த்திகள 
நிப்பரன்னு ஹருபிகெப்பிசுத தன்னனே 
த்ராப்சதொளு சத்யதாவிர்பூத வாதந்ததப்ர காருண்யரசதி || 


உப்புதுத்ஸாஹவனு குக்கிசதெ ஹுருளிரத 
ஷப்ததாடம்பரவ ப்ரஷ்னிசதெ விக்ஞான 


ஹப்பிஸித ரம்ய ஸ்ரீமத்வசித்தாந்த துக்தாப்தி சந்த்ரகெ நமிசுவே 
[411 


மணிமஞ்சரிய பால முகதிந்த கேஷி யதி 
மணிகாத சந்தோஷவின்னு குருவிகெ முத்து 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மணிராசிகள கொட்டரஹுதெ ஜகதின்னிந்தஹ குணபக்ஷபாதி 
உண்டே || 


மணியுத்த சுதுர்தாந்த மாயாவிகள குலவ 

மணிஸி மெரெதவதூத சிம்ஹனடகெகளிகெ சிர 

மணிது குணிவ பாக்ய ஜன்ம ஜன்ம தொளேன்ன ஹணியொளகெ 
விதி பரெயலி ||42|| 


கேளிதலெல்ல ப்ரஷ்னாளிகளிகுத்தரவ 
பாலராராதரோ பேளிதரெ சச்சாஸ்திர 
லோல தா ஹேளலாரத ஹர்ஷசாகரதி லோலாடி பாலரவர || 


மெளளியலி கரவிட்டு எஷ்டூ கொட்டரு த்ருப்தி 

சாலதலெ நானு வித்யார்த்தியிருவரு உபகார 

சாலவனெதந்த தீரிபெனெந்த குருவம்ஷ மெளளிரத்னவ 
பொகளுவெ ||431| 


ஈதனிந்தலெ நால்கு மாதுகல ஹிந்தெ சம்‌ 

ப்ரீதியிந்தலெ கலிது க்யாதி ஹொந்தித புத 

வ்ராதரெல்லரு யோகினாதனொட நிந்திவ சமேதரு 
கிரிசபெயொளு || 


ஸ்ரோத: சம்ருத்திகள ஹேதுவாகிஹ நதி 

நாதவாகிதியு நானாதரங்கிணிகள ஸு 

மேதவாகிரலெசவ ரீதியலி கங்கொளிஸிதேதக்கெ நமஸ்கரிசுவெ 
1144|| 


அக்ஷய சபல மந்த்ராக்ஷதெகளன்னு நி 

ஷ்பக்ஷபாதனு கொட்டு மோக்ஷமார்க்கதி த்விஜர 

தீக்ஷிதர மாடுதிரெ வீக்ஷிசுத மேலந்தரிக்ஷதலி சாக்ஷி ஜனரனு 
|| 


லக்ஷவர்ஷாயுஷத லோகவல்லெவு கலெப 
யுக்ஷணவெ கர்மபூமியொளகொம்மெ ஜனிசெந்து 


லக்ஷ்மீஷகெ எரகுத்தபேக்ஷ இஸிதரீ மத்வ பக்ஷ போஷககெ 
நமிபே ||451| 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





தண்டதண்டதி பருவ பண்டிதரிகவரவர 

ஹிண்டு ஹிண்டின சிஷ்ய மண்டளிகெ குரு தான 

கண்ட தனராஷிகள பெள்ளி பங்காரகள பாண்டிகள கொடுதலிரலு 
|| 


கண்டூ சுரனர்த்தகருதண்ட ஹருபதலி ப்ர 

ம்மாண்டக்கெ மஹோத்ஸவ இதென்னுத மாங்கல்ய 

தாண்டவதி குணிதரெ யோகி ப்ரகாண்டனிகெ தண்ட ப்ரணாம 
மாள்பே ||46|| 


மூலராமன பாத மூலவனு மூவத்து 

மேலெரடு வர்ஷ யதிபாலகனு பூஜிசுத 

பூலோகவன்னிதர லோகவெல்லரகிந்த மேலெனிஸி மத்தெ கரிய 
|| 


காலவனு க்ருதயுகத கால சமவெனிஸி து: 

சீலமதக முரிது பாண்டுரங்கன பாத 

மூலதலி முததி கெலகாலவிர்தன பாத மூலகெ நமஸ்கரிஸுவெ 
1147|| 


பண்ணிசலு பாரதீ புவிய பாக்யத முந்தெ 

ஹெண்ணதவெம்ம லோககளெந்து ஷோகிசுவ 

சண்ணமனசின கெலவு ஸ்வர்கிகள மத்ஸரத கண்ணு ஹத்திதோ 
பூமிகெ || 


புண்யராசியோ தீரி பந்தோ பூதேவரது 

பூர்ணவாய்தந்தோ அவதார கார்யகளு ஹாஅ 

கண்ணு மரெயாக பயஸிதனேகோ சத்குருவ ரேண்யனீதகெ 
நமிசுவெ ||48|| 


பாண்டுரங்க க்ஷேத்ரதல்லி பீமாதடதி 

பாண்டித்ய வைராக்ய பூர்வ குணகணதிந்த 

பாண்டுரங்கீ வம்ஷமண்டன ஜயார்யனிவ புண்டவாதிகள ஜயிஸி 
|| 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மண்டிசலு நிஜமதவ ஷெளண்டனஹனெற்து பூ 
மண்டலத வேதாந்த யெளவராஜ்யவனித்த 
சண்டதுர்மத தமவ கண்டிசித 

யோகி மார்த்தாண்டனனு கொண்டாடுவே ||491| 


மொளகுதிரெ களிகெளளிகெகெ தேவ வாத்யகளு 

பெளகுதிரெ நவபனுஜ்ஜல சுரவிமானகளு 

இளெயொளகெ ப்ராம்மணாளிகள மனகளு தும்பி துளுகுதிரெ 
செளக்யரசதி || 


சுளிதாடுதிரெ ககனதலதி வேதத்வனிக 

ளொலிது சத்யப்ரக்ஞனெம்ப சார்த்தக சுமங்‌ 

கள நாமகரெது மககபிஷேக கைதவனு களியலெம்மகராஷிய 
1501| 


சைத்ர சுத்த அஷ்டமி திதியல்லி தஷரதன 

புத்ரனங்க்ரிகளன்னு த்யானிசுதலேகாக்ர 

சித்ததலி தன்ன சுபவித்ர கீர்த்தியனு தாரித்ரியலி ஹிந்தெ பிட்டு 
|| 


தாத்ரிசுரர சித்தவ்ருத்தியனு செளெது பர 

மாத்ஸன நைதிதே வைஷ்ணவரிகனமித்த 

மித்ரனனு ப்ரார்த்திசுவெ பக்தி வைராக்யகனித்து 
சலஹெம்மனெந்து ||51|| 


நீகலாரத கெலஸ நீகுவது சுலபதலி 

யோகீந்த்ர நீதனனுராக திந்தெம்புதனு 

கூகுவேனு ஷபததலி ஹகல்லதொடெ பேளி ஜோகி நா 
முதடனெத்த || 

ஸ்ரீகுரோத்தமன சாரித்ர கவன விதெத்த 

கைகளனு முகிதிவகெ பாகிர்த காரணதி 


கை கூடலில்ல வேனேகலிது காருண்ய சாகரனிகபி வந்திபெ 
115211 


விருந்தாவனஸ்த ஆதவனு வந்த்யனெந்து பூ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





வ்ருந்தாரகரு பெந்து பளலலேகிவனு த்விஜ 
வ்ருந்தாவன தொளத்யமந்த தீக்ஷிலி தானிந்திகாதரு பூமியொள்‌ 
|| 


நிந்திஹனு நிஸ்சயதி வந்திசுத்திவன போ 

தந்தெயே நீனே பொரெயெந்து மெரெயிடலு கர 

திந்தெத்தி ரக்ஷிசுவ நெந்தெந்திகு பிடனு வந்திசுவெ 
நிவனங்க்ரிகெ ||53|| 


ஆவ வைஷ்ணவர கருணாவலோகனவெம்ப 

நாவெயன்னேரி குருபாவன சரித்ரெயிம்‌ 

பே வனதியொளகே க்ரீடிஸிதெனோ அந்த 
பூதேவதெகளெல்லரிந்து || 


சேவகெந்தென்ன நானாவித ஸ்கலிதகள 

தாவாகி காருண்யபாவதலி க்ஷமிஸி குரு 

தேவரலி சத்பக்தி பாவவன்னித்து பவனோவன்னு பரிஹரிசலி 
11541] 


சுப்ரீதியிந்த குருஹ்ருத்‌ பத்மண்டபதி 
தப்பதலெ தயதி நெலசிப்பந்த சிம்ஹாத்ரி 
யப்பந்த வாஸி ஸ்ரீரங்கநாதன பதக்கெ ப்ரபந்தவனர்ப்பிஸி || 


க்ஷிப்ரதலி பேடுவெ குலப்ரபுவிகெம்ம பஹு 

தப்புகள க்ஷமிஸி கோவிப்ர ப்ரியனு நிருத 

சுப்ர சாததலெம்ம கோர சம்சாரவன்னு தப்பிஸலி பேகலெந்த 
115511 


நிர்மால்ய துலசீ நிர்மித ஸ்ரஜதந்தெ 

நிர்மால்ய ஸ்ரீ குருசரித்ர மாலெயனிதனு 

நிர்மலாதந்த: கருணதலொம்மெயாதரு ஜகதி சம்முததி 
தரிசுவர்கெ || 


துர்மதத மோஹ பயலாகுவரு நிஷ்காம 
கார்யதலி சம்ப்ரீதி ஹுட்டுவது சச்சாஸ்திர 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





துர்மத ஞான சித்திசுத லபிசுவரு நைஷ்கர்ம்ய குருவரன ஜயதி 
|1561| 


ஜயஜயது ஸ்ரீராம பாதபத்மத ப்ருங்க 
ஜயஜயது ஸ்ரீ மத்வசாஸ்திர சந்தத சங்க 
ஜயஜயது மாயிகஜ பங்ககொளிசுத ஜகதி கங்கொளிசிதுக்ரசிங்க || 


ஜயஜயது சச்சித்ய சம்சார பய பங்க 

ஜயஜயது பீயாஷவர்ஷண க்ருபாபாங்க 

ஜயஜயது குருகுலோத்துங்க சத்யத்யான ஸ்வாமிபத மங்கலாங்க 
115711 

மங்களம்‌ சிரிரமண ரங்கனாதன பதக்கெ 

மங்களம்‌ பாரத்யபாங்க நீருஜிதெகெ 

மங்களம்‌ ஸ்ரீ சத்யதீர சத்யஞான தீர்த்தரீர்வர பாதக்கெ || 
மங்களம்‌ ஸ்வாமி சத்யத்யான குருவரகெ 

மங்களம்‌ ப்ரேமி சத்யப்ரக்ஞ முனிபதகெ 

மங்களம்‌ சத்யபிஞ தீர்த்த ஸ்ரீபாதரிகெ மங்களம்‌ சுப மங்களம்‌ 
115811 

ஸ்ரீசத்யத்யான விஜயம்‌. இயற்றியவர்‌: ஸ்ரீ கட்டி கேஷவாச்சார்‌) 


KX 


இணைப்பு 5 


ஸ்ரீசத்யத்யானரைப்‌ பற்றி பிற ஞானிகளின்‌ கருத்து 
ஸ்ரீசத்யஞான தீர்த்தர்‌ 
ஸ்ரீீத்பஞான தீர்த்தரின்‌ இறுதிக்‌ காலத்தில்‌ அவரிடம்‌ சென்று 


சிலர்‌ - இத்தகைய ஞானிகளான தங்களுக்குப்‌ பிறகு நமது 
மற்றும்‌ மத்வ சித்தாந்தத்தின்‌ கதி என்ன என்று கவலையுடன்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





வினவியபோது அதற்கு அவர்‌ அளித்த பதில்‌ இது. நீங்கள்‌ 
எதற்கும்‌ கவலைப்பட வேண்டாம்‌. என்னைவிட ஞான, பக்தி, 
வைராக்யத்தில்‌ சிறந்தவரான ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரை 
உங்களுக்கு குருவாக கொடுத்துவிட்டுப்‌ போகிறேன்‌. என்‌ 
பூர்வாசிரமத்தின்‌ குருவான இவர்‌, அனைத்து விதங்களிலும்‌ 
சிறந்தவர்‌. ஞான, தியானங்களில்‌ சிறந்தவர்‌. ஞானத்தை விட 
தியானமே சிறந்தது என்று கீதையில்‌ ஸ்ரீகிருஷ்ணனே 
சொல்லியிருக்கிறான்‌. 


ஸ்ரீசத்யப்ரமோத தீர்த்தர்‌ 


வாயுதேவர்‌, ஹனும பீம மத்வ அவதாரங்களில்‌ சாதித்ததை 
ஸ்ரீசத்யத்யானர்‌ சாதித்திருக்கிறார்‌. ஹனுமன்‌, சீதா ராமருக்கு 
செய்தி சொன்னதைப்‌ போல, வேதார்த்தங்களின்‌ செய்தியை 
நமக்கு சொல்லியிருக்கிறார்‌. பீமசேனர்‌ ஜராசந்தன்‌, துச்சாதனனை 
வதம்‌ செய்ததைப்‌ போல, வேதங்களுக்கு தவறான பொருளை 
உணர்ந்தவர்களுக்கு மறுப்பு தெரிவித்து, அவற்றின்‌ உண்மையான 
பொருளை விவரித்திருக்கிறார்‌. மத்வாசார்யரைப்‌ போலவே 
ஸ்ரீசத்யத்யானரும்‌ ஞான பிரசாரம்‌ செய்து, பல வித்வாம்சர்களை 
ஜெயித்திருக்கிறார்‌. (பெளகாவியில்‌, ஸ்ரீசத்யத்யான 
புண்யதினத்தன்று அவரைப்‌ பற்றி பேசும்போது கூறியது). 


ஷிரூர்‌ மடத்தின்‌ ஸ்ரீலக்ஷ்மீந்த்ர தீர்த்தர்‌ 
தேவோவா தேவதாம்ஷோவா த்யான தீர்த்தோ ந மானவ: 
ஸ்ரீபண்டாரகெரெ ஸ்ரீபாதங்களவர்‌ 


ப்ராத: சம்ஸ்மரணியோ ஹி சத்யத்யான முனீஷ்வர: | 
சுதாவ்யா சத்ரயக்ஞானே குருர்மது மஹத்தம: || 


நமது வித்யாகுருவான ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌, நமக்கு சித்தாந்த 
வேதாந்த கிரந்தங்களின்‌ பாடங்களை சொல்லியது 
மட்டுமல்லாமல்‌, மாயாவாதிகளை எப்படி வெல்ல வேண்டும்‌ 
என்பதையும்‌, மேற்கத்திய கலாச்சாரத்தினால்‌ பாதிக்கப்பட்ட 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





மக்களின்‌ கேள்விகளுக்கு, சுவாரசியமான பதில்களை சொல்லி 
எப்படி அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும்‌ என்று தமது 
அனுபவங்களால்‌ கண்டவற்றையும்‌ நமக்கு கற்றுத்‌ 
தந்திருக்கிறார்கள்‌. கீதையின்‌ விஷயத்தில்‌ எப்படிப்பட்ட 
கேள்விகளைக்‌ கேட்டாலும்‌, அதற்கு சரியான விடைகளைத்‌ தந்து 
கேள்வி கேட்டவர்களை சம்மதிக்க வைத்திருக்கிறார்‌. தாம்‌ யார்‌ 
என்று நமக்கு சொல்லாவிட்டாலும்‌, ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ ஒரு 
அவதார புருஷர்‌ என்பதை தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


பண்டாரகெரெ மடாதீசரான ஸ்ரீவித்யாமான்ய தீர்த்தர்‌ 


1972 ஸ்ரீமத்‌ உத்தராதி மடம்‌, மைசூரின்‌ வைரவிழா மலரில்‌ வந்த 
உரையின்‌ ஒரு பகுதி ஸ்வஸ்தி ஸ்ரீமத்‌ பரமஹம்ஸ பரிவ்ராஜக 
ஜகத்குரு ஸ்ரீமத்‌ மத்வாசார்ய முக்யசம்ஸ்தான ஸ்ரீமத்‌ உத்தராதி 
மடாதீசரான ஸ்ரீசத்யத்யான தீர்த்த ஸ்ரீபாதங்களவர்‌ 
பிரதிவாதிகளை கண்டிப்பாக வெல்பவர்‌ என்பது இமயம்‌ முதல்‌ 
குமரி வரை அனைவருக்கும்‌ தெரிந்த விஷயம்‌. 
ஆயிரக்கணக்கான பண்டிதர்களுக்கு இவர்‌ குருவானவர்‌. 
தானத்தில்‌ கர்ணனுக்கு ஒப்பானவர்‌ என்பது பிரசித்தி. இவர்‌ நம்‌ 
வித்யாகுருகள்‌. எப்போதும்‌ வணங்கத்தக்கவர்‌. 


பண்டாரகெரெ மடாதீசரான ஸ்ரீவித்யாமான்ய தீர்த்தர்‌ 


ஷ்ரவணாதிவினா நைவக்ஷணம்‌ திஷ்டேதபி க்வசித்‌ | 
அத்யஷக்யேது நித்ராதெள புனரேவ சமப்யசேத்‌ || 


என்று ஸ்ரீமதாசார்யர்‌ மோக்ஷ சாதனத்தை உபதேசிக்கிறார்‌. 
மிகவும்‌ முக்கியமான தூக்கம்‌ வரும்போது, சிறிது தூங்கிவிட்டு 
மறுபடி ஸ்ரவணம்‌ செய்யவேண்டும்‌. அதாவது ஸ்ரவணத்தை 
எப்போதும்‌ விடக்கூடாது. துர்வாதிகளை ஜெயித்து, 
சஜ்ஜனர்களுக்கு தத்வஞானத்தை போதித்தவாறு 
இருக்கவேண்டும்‌. விரக்தி, பக்தி என இவை தினமும்‌ 
வளர்ந்தவாறு இருக்கவேண்டும்‌. சிஷ்யர்களுக்கு பிரவசனம்‌ 
செய்யவேண்டும்‌. தாம்‌ சதாசாரத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாக 
திகழ்ந்து, மற்றவர்களுக்கு சதாசாரத்தைப்‌ பற்றி விளக்கியவாறு 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





இருக்கவேண்டும்‌. இப்படியாக தமது வாழ்க்கையை நடத்தி 
வருபவர்கள்‌, இந்த கொடிய கலியுகத்தில்‌ இருக்கிறார்கள்‌ என்றால்‌ 
அவர்‌ ஒரு மிகப்பெரிய சிறந்த புருஷர்‌ என்று நிச்சயமாக 
சொல்லலாம்‌. 


இப்படிப்பவர்‌ ஒரே ஒருவர்‌ மட்டுமே என்‌ கண்ணிற்கு தெரிகிறார்‌. 
அவரே நம்‌ குருவான ஸ்ரீசத்யத்யான தீர்த்த ஸ்ரீபாதங்களவர்‌. 
அவரை நினைத்தால்‌ அனைத்து பாவங்களும்‌ பரிகாரம்‌ 
ஆகின்றன. காலையில்‌ எழுந்தவுடனேயே, இந்த மகாபுருஷரை 
நினைத்து, அவரது அபாரமான நற்குணங்களில்‌ சிலவற்றையாவது 
நாம்‌ பெறவேண்டுமென்று வேண்டுவோம்‌. 


பண்டாரகெரெ மடாதீசரான ஸ்ரீவித்யாமான்ய தீர்த்தர்‌ 


அபினவ ஆனந்ததீர்த்தர்‌ என்று போற்றப்படும்‌ ஸ்ரீசத்யத்யான 
தீர்த்தரைப்‌ பற்றிய புத்தகம்‌ ஒன்றிற்கு ஸ்ரீவித்யாமான்ய தீர்த்தர்‌ 
எழுதி அனுப்பிய குறிப்புகளிலிருந்து தொகுத்தவை. 


* ஸ்ரீத்யத்யான தீர்த்தர்‌ என்னும்‌ ஞானசூரியன்‌ உதித்து, அவைதிக 
இருளைப்‌ போக்கி, சஜ்ஜனர்களின்‌ இதய-கமலங்களை பூக்க 
வைத்தார்‌. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ என்னும்‌ சிங்கம்‌, தனது 
கர்ஜனையால்‌ நாஸ்திகர்களை பத்து திசைகளிலும்‌ ஓடச்‌ 
செய்தார்‌. 

*.. ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ சிஷ்யர்கள்‌, பிரசிஷ்யர்கள்‌, 
கிருஹஸ்தர்களும்கூட அவரிடம்‌ கற்றுக்கொண்டவற்றினால்‌ 
இந்த உலகத்திற்கு நல்வழி காட்டுகிறார்கள்‌. 

* ஸ்ரீசத்யத்யானரின்‌ கருணை, தைரியம்‌, காம்பீர்யம்‌ ஆகியவை 


முன்னிருந்த சக்ரவர்த்திகளை மறக்கடிப்பதாக உள்ளது. 


* ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரை வணங்குபவர்களுக்கு அவர்‌ கலியுகத்து 
கல்பவிருக்ஷம்‌, காமதேனுவாக திகழ்கிறார்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





* ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌, ஜகத்குரு ஸ்ரீமத்‌ ஆனந்ததீர்த்தரின்‌ 
பீடத்தை அலங்கரித்து ஸ்ரீமூலராம தேவரின்‌ பாதபத்மங்களை 
பூஜித்து லட்சோபலட்ச சிஷ்யர்களினால்‌ வணங்கப்பட்டு 
வருகிறார்‌. 


புத்திகெ மடாதீசரான ஸ்ரீசுதீந்த்ர தீர்த்தர்‌ 
சத்யம்‌ சத்யத்யான தீர்த்தா: தைர்ய துர்மா யதீஷ்வரா: 


யோக்யர்களுக்கு பாராட்டு; அயோக்யர்களுக்கு விலக்கு என்று 
காட்டிய ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ தைரியத்தைக்‌ கண்டு 
ீபுத்திகே மடாதீசர்‌ கூறியது இது. 


பேஜாவர்‌ மடாதீசரான ஸ்ரீவிஷ்வேஷ தீர்த்தர்‌ 


எப்போதும்‌ நினைக்க வேண்டியவரான ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ 
அபூர்வமான ஞானம்‌, அற்புதமான தானம்‌, உலகப்புகழ்‌ பெற்ற 
அன்னதானம்‌, பண்டிதர்களுக்குக்‌ கொடுத்த சம்பாவனை, 
மாணவர்களை அரவணைத்தது, வாதிகளை நிராகரித்தது, 
தக்விணை தானம்‌ ஆகியவற்றை நாம்‌ சிறிய வயதில்‌ 
இருந்தபோது கேட்டு மகிழ்ந்திருந்தேன்‌. நான்‌ அவரை நேரடியாகப்‌ 
பார்த்திராவிடினும்‌, அவரது உருவம்‌ என்னில்‌ இருக்கிறது. பிறகு 
நான்‌ பெரியவனானதும்‌, அவர்‌ செய்த மத்வ சித்தாந்த சேவை, 
திக்விஜயம்‌, பண்டித பரம்பரையை நிர்மாணித்தல்‌, கிரந்தங்களை 
எழுதியது, பாட பிரவசனங்கள்‌, மாத்வ சமூகத்தினை மேம்படுத்தல்‌, 
ஆகிய அனைத்தையும்‌ அறிந்து இவர்‌ ஒரு அசாதாரணமான 
விபூதி புருஷர்‌ என்பதை அறிந்தேன்‌. 


பேஜாவர்‌ மடாதீசரான ஸ்ரீவிஷ்வேஷ தீர்த்தர்‌ 


மத்வ சித்தாந்தத்தின்‌ தத்வங்களை பாரதம்‌ முழுக்கச்‌ சென்று 
பரப்பிய மகானுபாவர்‌ ஸ்ரீரீத்பத்யான தீர்த்தர்‌. அவரது 
பாண்டித்யம்‌, கருணை, ஆளுமைகளின்‌ சங்கமமாகக்‌ கருதப்படும்‌ 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌, தமது அசாதாரண செயல்களால்‌ மாத்வ 
சமூகத்தில்‌ ஒரு பூரண சந்திரனாக திகழ்ந்தவர்‌. 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





நூற்றுக்கணக்கான பண்டிதர்களை தயார்‌ செய்து, ஞான 
கங்கையை நிரந்தரமாக ஓடச்செய்து நவீன பகீரதனாக இந்த 
நூற்றாண்டின்‌ சிறந்த ஆளுமை என்று அழைக்கப்படும்‌ 
ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ ஷதமானோத்ஸவத்தை இந்தியாவின்‌ 
அனைத்து பகுதிகளிலிருந்தும்‌ வந்திருக்கக்கூடிய மாத்வ சமூகம்‌ 
மிகவும்‌ சிறப்புடன்‌ நடத்தி வருவது நமது கடமையாகும்‌. 
ஸ்ரீவித்யாமான்‌ய தீர்த்தரின்‌ வித்யாகுருவான ஸ்ரீசத்யத்யானர்‌ 
நமக்கு பரமகுருகளாவார்‌. 


ஸ்ரீவல்லபாசார்ய பீடாதிபதி ஸ்ரீ கோஸ்வாமி தீக்ஷித்‌ 
மகாராஜா, மும்பை 


'பேத பராண்யேவ கலு ப்ரம்மசூத்ராணி' என்னும்‌ மிகப்பெரிய 
கிரந்தத்தை எழுதிய நம்‌ குருவான ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ இந்த 
நூற்றாண்டின்‌ முதல்‌ மற்றும்‌ கடைசி கிரந்தகாரர்‌ ஆவார்‌. 
பண்டிதர்‌ ராமாசார்ய கலகலி 

லக்ஷ்மீகேலதி பாணிபல்லவதலே யஸ்ய ப்ரதாசது: சதா 

ஜ வாக்யேவ ரசனாங்கணே கில... நித்யம்‌ மானசமந்திரே 


விஹரதோ பக்திர்விரக்திர்முதா ஜ சன்யாஸேபி தயேபி 
லலனா ஸ்லிஷ்டம்‌ தமீடே குரும்‌ || 


லோகமான்ய திலகர்‌ 


சத்யத்யான தீர்த்தரைப்‌ போன்ற ஞானிகளின்‌ எதிரில்‌ நிற்கக்கூட 
தகுதியில்லாதவன்‌, அவரின்‌ எதிரில்‌ அமர்வது எப்படி? 
எசிக்கோடியில்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌ மற்றும்‌ லோகமான்ய திலகரும்‌ 
நடந்த சந்திப்பின்போது, ஸ்ரீகளவர்‌, திலகரை அமருங்கள்‌ 
என்றபோது திலகர்‌ கூறியது இது. 


மகாமகோபாத்யாய சீதாராம, காசி 


சேஷ: கிம்‌ வா கணேஷ: அதா கிமுஹோ ப்ருஹஸ்பதி 
ஸ்சாவதீர்ண: || 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





தாசர்‌ 
ரிஷி வியாசருக்தியலி நிஷி ஹகலு மனவிரிஸி | வசுதி 
பூசுரரிகெ  சம்மோதவிரிஸி |  வசுதேவசுத சாமசுந்தரன 


வஷகொளிஸி திஷதிஷதி ஜயபேரி அசமரேத்ஹொடிசுதலி | 
பாண்டுனந்தனரந்தெ தோருதிஹ பண்டிதோத்தம சத்யத்யான 
தீர்த்தரு || 


நிஜஞான சின்ஹதீ விஜயாதி சத்குணதி த்விஜராஜ சத்குலதி 
சுஜனகணதி | குஜனகர்வவ நேகி வைஜின வர்ஜிதராகி 
கஜவரதனங்க்ரியுக பஜனதத்வரராகி சத்யத்யான தீர்த்தரு || 


பூசுரரிகன்ன தன பூஷணகளித்து அப்யாசகைஸிதி சகல 
வேதஷாஸ்திர | ஏஸுவித யத்னகளு நாவு மாடிதரு ஜய | 
லேஷகாணதெ நின்ன பளிகெ பந்தெவு எந்து | நித்ய திதிஜய 
கலிகெ தொருதிஹரு | சத்யத்யானர காட தாளலாரதெந்து || 


XXX 


Pandit Mahuli Gopalacharya 
(‘The Sage Sathyadhyana thirtha', Bombay) 


Dedication 


| dedicate this booklet, with profound reverence and deep devotion, to the sacred feet 
of my master, Jagadguru, the great pontiff of Sri Uttaradi Mutt, his Holiness Srimat 
Sathyadhyana thirtha, the Saint of Saints, the prince of Philosophers and the monarch of 
meta-physicians who bratched fresh life into me as into millions of his disciples and 
followers, whose magnetic personality, the bubbling fountain of never fading 
inspiration, galvanized my being as that of many many earnest seekers of truth into 
spiritual strength and energy and to whom | owe all that | am and all that | have. 


Pandit Mahuli Gopalacharya 
(‘The Heart of RigVeda', Somaiya Publication, Bombay, 1971) 


XxX 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 


இணைப்பு 6 


ஸ்ரீசத்யத்யானரின்‌ பீட மற்றும்‌ வித்யா பரம்பரை 








ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ 
'நசத்யப்ரக்கு தீர்த்தர்‌ 
'நீசத்யாபிக்கு தீர்த்தர்‌ 
'நீசத்யபிரமோத தீர்த்தர்‌ 


, ட. ட 
ஸ்ரீசத்யாத்ம தீர்த்தர்‌ 





ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ 


ரன்ன ராமாசார்ய 


வட்டங்காடு ரங்கநாதாசார்ய 
வடவி மாதவாசார்ய 
முண்டரகி சுப்பண்ணாசார்ய 
முண்டரகி வெங்கண்ணாசார்ய 
முண்டரகி ரங்கநாதாசார்ய 








ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ 








* 
ஸ்ரீசத்யப்ரக்ஞ தீர்த்தர்‌ 
* 
ஸ்ரீசத்யாபிக்ஞு தீர்த்தர்‌ 
v 
ஸ்ரீசத்யபிரமோத தீர்த்தர்‌ 
* 
பூஜ்ய குசனூர்‌ ராமாசார்யர்‌, சிலிக்ராம குண்டாசார்ய, 
பெங்களூரு திருக்கோயிலூர்‌ 
பூஜ்ய குத்தல்‌ ரங்க நாதாசார்ய, | ஹயக்ரீவ ரங்காசார்ய, 
பெங்களூரு தாவணகெரெ 


டங்கசாலி வாதிராஜாசார்ய, 
பெங்களூரு 

வட்டங்காடு ஹயக்ரீ வாசார்யர்‌, 
பெங்களூரு 

அடவி ஜயதீர்த்தாசார்யர்‌, 
பெங்களூரு 


கொப்பர வெங்கட நரசிம்மாசார்‌, 


பெங்களூரு 

கெளலகி நாகராஜாசார்யர்‌, 
சென்னை 

உபாத்யாய ப்ரஹ்லாதாசார்ய, 
பெங்களூரு 

கடப்பா கிருஷ்ணாசார்ய, 
பெங்களூரு 

பகடால வேதவியாசாசார்ய, 
ஹைதராபாத்‌ 

ராயச்சூர்‌ கோபாலாசார்ய, 
மைசூர்‌ 

பூஜார தீரேந்திராசார்‌, ஹனும 





யதுபத்யாசார்‌, பிதரள்ளி 
கல்லாபுர குருராஜாசார்ய, 
பெங்களூரு 

உமர்ஜி ப்ரஹ்லாதாசார்ய, 
பெங்களூரு 

உபாத்யாய ராமாசார்ய, 
சித்ரதுர்கா 

மத்ராஸ்‌ ராமசந்த்ராசார்ய, 
ஸ்ரீரங்கம்‌ 

உமர்ஜி ஸ்ரீகராசார்ய, 
ஹொஸ்பேட்‌ 

வர்கேடி பீமசேனாசார்ய, 
பண்டரபுரம்‌ 

பாண்டுரங்கி கோவிந்தாசார்ய 
ராமசந்த்ராசார்ய உபாத்யாய, 
ஜமகண்டி 

நரசிம்மாசார்ய யலபுர்கி 
பாண்டுரங்காசார்ய யலபுர்கி, 
முதோள 








ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 











நகர 

ஆயாசித தீரேந்த்ராசார்‌, 
பெங்களூரு 

ஆலூரு ஸ்ரீனிவாசாச்சார்‌, 
பெங்களூரு 








ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ 
* 


ஸ்ரீசத்யப்ரக்ஞ தீர்த்தர்‌ 


* 


ஸ்ரீசத்யாபிக்ஞ தீர்த்தர்‌ 


ஸ்ரீசத்யபிரமோத தீர்த்தர்‌ 


* 


ஸ்ரீசத்யாத்ம தீர்த்தர்‌ 


பூ 








பகடல ஜயதீர்த்தாச்சார்‌, 
ஹைதராபாத்‌ 

எஸ்‌.எஸ்‌. வாதிராஜாசார்ய, 
பெங்களூரு 

ஜோஷி அனந்தாசார்ய, 
மெஹபூப்‌ நகர்‌ 
பிதரஹள்ளி ஸ்ரீகராசார்ய, 
பெங்களூரு 
வாதிராஜாசார்ய கரணம்‌, 
பெங்களூரு 
மதுகூதனாசார்ய பாண்டுரங்கி, 
பெங்களூரு 


ஆனந்ததீர்த்தாசார்ய சிம்மலகி, 


திருக்கோயிலூர்‌ 
ஸ்ரீனிவாசாசார்ய நவரத்ன, 





அண்ணய்யாசார்ய ஜோஷி, 
சென்னை 

ஸ்ரீனாதாசார்ய கொப்பர 
மஹிதாசாசார்ய ஜோஷி, 
பெங்களூரு 
காந்தேஷாசார்ய 
கதரமண்டலகி, பெங்களூரு 
ராகவேந்த்ராசார்ய பள்ளாரி, 
பெங்களூரு 

பீமசேனாசார்ய அதனூர்‌, 
பெங்களூரு 
ராமசந்த்ராசார்ய உமர்ஜி, 
ஹொஸ்பேட்‌ 
பிரபஞ்சனாசார்ய உபாத்யாய, 
பெங்களூரு 











ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 








ஹொளெஹுன்னூர்‌ 
ப்ரமோதாசார்‌ புஜார, 
ஹனுமசாகர 


பிரமோதாசார்ய பொஜ்ஜி, 


மூடலகி 





ராகவேந்த்ராசார்ய திக்கி, 


சமீராசார்ய கெளலகி, சித்தாபுர 
மாதவாசார்ய நாடபுரோஹித 











திருப்பதி நரசிம்ஹாசார்ய சூளிபாவி 
வெங்கடேஷாசார்ய பி.ஆர்‌. 

பெங்களூரு 

முரளி ஆசார்ய வினாயகாசார்ய ஹனுமந்தாசார்ய 
உபாத்யாய, ஜோஹி குல்கர்ணி 
திருக்கோயிலூர்‌ சஞ்சீவாசார்ய நவீனாசார்ய 
ப்ரஹ்லாதாசார்ய ஜேவணகி அச்யுதாசார்ய 
ஜோஷி, பெங்களூரு | கிரீஷாசார்ய கலகலி 
அருணாசார்ய மாசிகணி அஜிதாசார்ய 
காகண்டகி, பவனாசார்ய ஹனமண்டி 
பெங்களூரு ஹுனகுந்த சந்தர்ஷனாசார்ய 
பீமசேனாசார்ய பிரவீணாசார்ய காஞ்சி 
பாண்டுரங்கி ஹுனகுந்த சுகோஷாசார்ய 
கமலாபுர புருஷோத்தமாசார்ய கொர்லஹள்ளி 
குருராஜாசார்ய, நவரத்ன முரளிதராச்சார்‌ 
பெங்களூரு ஷாமாசார்ய கிருஷ்ணாசார்ய 
கபிலாசார்ய வினோதாசார்ய சென்னகிரி 
குலகர்ணி, கலகலி ஸ்ரீபதி ஆசார்ய 
பெங்களூரு ஸ்ரீகாந்தாசார்ய பாண்டுரங்கி 
ராகவேந்த்ராசார்ய ஹிப்பகரி கோவிந்தாசார்ய 
ராசூரி, பெங்களூரு | வேதவியாசாசார்ய கேரூர்‌ 
வாசுதேவாசார்ய ஜோஷி கேஷவாசார்ய 
நம்பி வரதாசார்ய சிடகுப்ப கேரூர்‌ 
பவமானாசார்ய ஹரிவம்ஷாசார்ய ஸ்ரீவத்ஸலாசார்ய 
கல்லாபுர வேணுகோபாலாசார்ய | சத்யநாதாசார்ய 
பிந்துமாதவாசார்ய | நம்பி புரோஹித்‌ 
ஜோஷி, அதணி ஸ்ரீனிவாசாசார்ய குருராஜாசார்ய 














ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 

















குருராஜாசார்ய திருக்கோயிலூர்‌ பகடல 

மடத, பெங்களூரு ரகுவீராசார்ய சந்தி ராமசந்த்ராசார்ய 
ரங்கவிட்டலாசார்ய | சத்யபோதாசார்ய ருத்ராபூர்‌ 

சந்தி ரட்டிஹள்ளி லக்ஷ்மீஷாசார்‌ 
ப்ரகாஷாசார்ய வாதிராஜாசார்ய சுதாகராசார்ய 
சவணூரு பாடீல்‌ கல்லுரகர்‌ 
ஜயதீர்த்தாசார்ய ஸ்ரீநிதி ஆசார்ய குருப்ரசாதாசார்ய 
ஹுண்டேகார்‌ ஜமனீஸ்‌ நிப்பாணி 
ஜிதேந்த்ராசார்ய அனந்தாசார்ய சந்த்ரகாந்தாசார்ய 
ஸ்ரீதராசார்ய குமாஸ்தெ சாஹுகார்‌ 
ஹெச்‌.எஸ்‌ 

ஸ்ரீபதி ஆசார்ய 

உமர்ஜி 

சசிதராசார்ய 

அனந்தாசார்ய 

ஜோஷி 





ஸ்ரீஜயதீர்த்த வித்யாபீடத்தில்‌ சுமார்‌ 250 மாணவர்கள்‌ சாஸ்திர 
அத்யயனத்தை ஸ்ரீகளவரின்‌ தலைமையில்‌ படித்து வருகின்றனர்‌. 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ 


ர விரண்கானிய்‌ தீர்த்தர்‌, பலிமாரு மற்றும்‌ பண்டாரகெரெ மடம்‌ 














ன சிஷ்யர்கள்‌ கிருஹஸ்த சிஷ்யர்கள்‌ 
ஸ்ரீ விஸ்வேஷ தீர்த்தர்‌, காபு ஹயக்ரீ வாசார்ய 
பேஜாவர்‌ மடம்‌ வெங்கடரமண ஐதாளரு 
ஸ்ரீ விஷ்வப்ரிய தீர்த்தர்‌, பன்னஞ்செ கோவிந்தாசார்‌ 
அதமார்‌ மடம்‌ கட்டி வாதிராஜாசார்‌ 











ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 











ஸ்ரீ சுகுணேந்த்ர தீர்த்தர்‌, 


புத்திகெ மடம்‌ 


ஸ்ரீ வித்யாதீஷ தீர்த்தர்‌, 


பலிமார்‌ மடம்‌ 
ஸ்ரீ வித்யேஷ தீர்த்தர்‌, 
பண்டாரகெரெ மடம்‌ 





கொர்லஹள்ளி ஜயதீர்த்தாசார்‌ 
கொர்லஹள்ளி நரசிம்மாச்சார்‌ 
ஜோலி குருராஜாசார்ய 
கோயம்பத்தூர்‌ வாதிராஜாசார்‌ 
பி.கெ. ஹரிதாசாசார்ய 
கோடம்ப லக்ஷ்மி 
நாராயணாசார்‌ 

பிதரஹள்ளி ஸ்ரீனிவாசாசார்ய 
ஜாலிஹாள ராகவேந்த்ராசார்ய 
மஹிஷி வெங்கண்ணாசார்ய 





ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ 


அ ன்திலாம்ர்ன்ற்‌ தீர்த்தர்‌, பலிமாரு மற்றும்‌ பண்டாரகெரெ மடம்‌ 


நவிஸ்வேஷ தீர்த்தர்‌, பேஜாவர்‌ மடம்‌ 





சன்யாச சிஷ்யர்கள்‌ 


கிருஹஸ்த சிஷ்யர்கள்‌ 








ஸ்ரீவிஷ்வபிரசன்ன 
தீர்த்தர்‌ 

ஸ்ரீ வித்யாவல்லப 
தீர்த்தர்‌ 
ஸ்ரீவிஷ்வபூஷண 
தீர்த்தர்‌ 

ஸ்ரீ விஷ்வனந்தன 
தீர்த்தர்‌ 

ஸ்ரீ ரகுபூஷண 
தீர்த்தர்‌ 





பி. சேஷகிரிராயர்‌, 
மைசூர்‌ 

டி. ப்ரஹ்லாதாசார்‌, 
பெங்களூரு 

மலகி ராமாசார்ய, 
பெங்களூரு 

டி. ராமாசார்ய, 
பெங்களூரு 
டாக்டர்‌. சி.ஹெச்‌. 
ீனிவாசமூர்த்தி, 
பெங்களூரு 

கே. 
விடலோபாத்யாய, 





டாக்டர்‌. 
அனந்ததீர்த்தாசார்ய 
நாகசம்பிகெ, 
பெங்களூரு 

மடத 
குருராஜாசார்ய, 
பெங்களூரு 
ரகூத்தமாசார்ய 
நாகசம்பிகெ, 
பாகலகோடெ 
ஷிவரூர ஹயக்ரீவ 
தந்த்ரிகளு, உடுப்பி 
கட்டி வாதிராஜாசார்‌, 











ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





























பெங்களூரு உடுப்பி 
கேட குஞ்சார விட்டல 
வேதவியாசாச்சார்‌, உபாத்யாய, மைதர்‌ 
பெங்களூரு ஹயவதன புராணிக்‌, 
பிதரஹள்ளி பெங்களூரு 
கிருஷ்ணாசார்ய, கேஷவ பாயரி, 
ஹொன்னாளி பெங்களூரு 
ஜி. வெங்கடேச பாயரி, 
குருவெங்கடாச்சார்‌ | பெங்களூரு 
ஸ்ரீ சுவித்யேந்த்ர சக்ரீ ராகவேந்த்ர 
தீர்த்தர்‌ உபாத்யாய, உடுப்பி 
குரகுண்டி ஹரிதாச பட்டர்‌, 
வாசுதேவாசார்ய, பெங்களூரு 
உடுப்பி 

பி.ஜே. நாகராஜாச்சார்‌, வெங்கடேஷாசார்ய 


பெங்களூரு 

டாக்டர்‌. ஹெச்‌. கே. 
சுரேஷாசார்ய, உடுப்பி 
ஸ்ரீனிவாச தந்த்ரிகளு, 
பெங்களூரு 


சங்கர நாராயண அடிக, 


பெங்களூரு 

வாதிராஜ 
அக்னிஹோத்ரி, 
பெங்களூரு 

டாக்டர்‌. சத்ய 
நாராயணாசார்ய, 
பெங்களூரு 

டாக்டர்‌. வீரநாராயண 
பாண்டுரங்கி 





குலகர்ணி, பெங்களூரு 
வியாசமுனி ஆசார்ய, 
பெங்களூரு 
வரதேந்த்ராசார்ய ஜோஷி, 
சென்னை 
வாதிராஜாசார்ய பட்‌ 
சேஷாசலாசார்ய 
விஷ்ணுதீர்த்தாசார்ய 
கொப்பர 
சேஷாசலாசார்ய கட்டி 
சங்கரநாராயணாசார்ய 
கோபாலகிருஷ்ணாசார்ய 
சுதீந்திராசார்ய ஹத்வார 
ரகோத்தமாசார்ய 
த்வைத்ய 














ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 











திருமல குல்கர்ணி, 
பெங்களூரு 

டாக்டர்‌. ஸ்ரீனிவாச 
வரகேடி, திருப்பதி 

ஸ்ரீ ஜனார்த்தனாசார்ய 
கே. பெங்களூரு 
ஜயதீர்த்தாச்சார்‌ 
நாமாவளி, பெங்களூரு 
ராகவேந்திராச்சார்ய, 
பெங்களூரு 
தீரேந்திராசார்ய, 
பெங்களூரு 
விஜயீந்திராசார்ய, 
பெங்களூரு 





டி. ராகவேந்த்ராசார்ய 
ராகவேந்த்ராசார்ய அடிக 
கே. கணேஷாசார்ய பட்‌ 





ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ 











்‌ மலகி வேதவியாசாச்சார்‌ வரகேடி 
நரசிம்மாச்சார்‌ 

ஜாலிஹாள்‌ கங்கூர கலகலி பாபாசார்‌ வரகேடி 

ராமாசார்ய அரகேரி ஜயாசார்ய | கிருஷ்ணாச்சார்‌ 

குன்னாள்‌ கட்டி கேஷவாச்சார்‌ | ஜாலிஹாள்‌ 

வெங்கடேசாசார்ய த்வைபாயன ஸ்ரீனிவாசாச்சார்‌ 

பன்னிகோள்‌ ஸ்ரீனிவாசாச்சார்‌ உமர்ஜி 

வெங்கண்ணாசார்ய ஹனுமந்தாசார்ய நரசிம்ஹாச்சார்‌ 

கலகலி மலகி ஜோஷி 

அண்ணய்யாசார்ய முண்டரகி குருராஜாச்சார்‌ 

கலகலி மத்வாசார்ய 

நாராயணாசார்ய படதேனாள 

மஹாஹுலி ஷாமாசார்ய 

கோபாலாசார்ய பி.ஜே.ஜோஷி 

கலகலி கலகலி ஷுகாசார்ய 

















ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 











நாராயணாசார்ய அளவண்டி 
ஆர்‌.எஸ்‌.பஞ்சமுகி ஹனுமந்தாசார்‌ 
கட்டி தம்மண்ணாசார்‌ | குசனூர்‌ ராமாசார்ய 
மடத குருராஜாசார்‌ | ஹனுமந்தராவ்‌ 
உமர்ஜி அணேகர 
நரசிம்ஹாச்சார்‌ பளவந்தராவ்‌ 
உமர்ஜி மஜும்தார்‌ 
தாமோதராசார்ய பீமாசார்ய காஞ்சி 
கலகலி 

பண்டரிநாதாசார்‌ 











ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ 








ணை மஹாஹுலி 
கோபாலாசார்யர்‌ 

வாணி விஹார்‌ சம்ஸ்கிருத 
மஹாவித்யாலயா (1936) 
ஸ்ரீசத்யத்யான வித்யாபீடம்‌ 
(1956) 


ஆத்ய விட்டலாசார்ய, மும்பை 
ராமாசார்ய நாகரஹள்ளி, 
பிஜாபுர 

லக்ஷ்மணாசார்ய பாங்க்ரி, 
தாரவாட்‌ 

கங்காசார்ய கலகலி, மும்பை 
கிருஷ்ணாசார்ய வரகேடி, 
தாவணகெரெ 
ராகவேந்திராசார்ய சாங்கலி, 
மும்பை 

அஸ்வத்தாசார்ய மாஹுலி, 
மும்பை 





ஸ்ரீனிவாசாசார்ய நாகரஹள்ளி, 
மும்பை 

விஜயீந்த்ர ஷர்மா நாகரஹள்ளி, 
பெளகாம்‌ 

ஜயதீர்த்தாசார்ய மலகி, 
தாரவாட 

மத்வாசார்ய மொகாகி, பிஜாபுர 
ஸ்ரீனிவாசாசார்ய உமர்ஜி, 
ஒனாபுர 

த்ருவாசார்ய ஜோஷி, ராயதர்‌ 
அனந்தாசார்ய சாங்க்லி, 
ஹுப்பள்ளி 
வித்யாசிம்ஹாசார்ய மாஹுலி 
(குலபதிகளு, மும்பை) 











ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 











கிருஷ்ணாசார்ய பாஷ்வாபுர, 


மும்பை 


ரங்காசார்ய மதனபள்ளி, 


மும்பை 








%%% 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ 


ம்‌ மாஹுலி கோபாலாசார்யர்‌ 


ம்‌ பண்டிதர்‌ வித்யாசிம்மாச்சார்‌, மும்பை 








சர்வக்ஞாசார்ய 
குத்தல்‌ 

(ஸ்ரீ1008 ஸ்ரீசத்யாத்ம 
தீர்த்தர்‌) 
வரதராஜாசார்ய 
ஆத்ய, பள்ளாரி 
கிருஷ்ணாசார்ய 
சுரபுர, நாசிக்‌ 
வாதிராஜாசார்ய 
ஜோஷி, பத்ராவதி 
சுதாகராசார்ய 
மதனபள்ளி, 
திருப்பதி 
கிரீஷாசார்ய 
அவதானி, குல்பர்கா 
குருராஜாசார்ய 
கலகலி, புனே 
அனந்தாசார்ய 





வசந்தாசார்ய 
ஜஹகிர்தார்‌, 
பரோடா 
ப்ரத்யும்னாசார்ய 
ஜோஷி, 
ஹுப்பள்ளி 


நரசிம்மாசார்‌ கட்டி, 


பெங்களூரு 
ராமமூர்த்தி 
ஆசார்ய கரணம்‌, 
பெங்களூரு 
முரளிதராசார்ய 
மதனபள்ளி, 
கர்னூல்‌ 
தாமோதராசார்ய 
வாஜபேயி, ஈரோடு 
பி.ஏ. ராகவேந்திர 
பட்‌, ஆய்னூர்‌ 





ராமாசார்ய கடகேரி, 
ஆரணி 
பத்மனாபாசார்ய 
சிடகுப்ப, 
ஹைதராபாத்‌ 
வெங்கண்ணாசார்ய 
பூஜாரி, மலகேட 
பாண்டுரங்காசார்ய 
ரெட்டி, திருமல 
திருப்பதி 
ஸ்ரீதராசார்ய ஜோவி, 
சென்னை 
முகுந்தாசார்ய 
பாஷ்சாபுர, மும்பை 
சமீராசார்ய கட்டி, 
சாங்கலி 
பிரமோதாசார்ய கட்டி, 
சாங்கலி 














ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 








அகமஞ்ச, மண்ணார்‌ 
ப்ரஹ்லாதாசார்ய 
கலகலி, ராய்ச்சூர்‌ 
கோவிந்தாசார்ய 
ஆத்ய, மைசூர்‌ 
ஸ்ரீனிவாசாசார்ய 
கரணம்‌, பள்ளாரி 
ராகவேந்த்ராசார்ய 
நாகரஹள்ளி, 
மைசூர்‌ 


ரமேஷாசார்ய, 
கிருஷ்ணகிரி 
புரந்தராசார்ய 
மோக்ரெ, மலகேட 
வாமனாசார்ய 


ஜோஷி, லாதூர்‌ 








ராமகிருஷ்ணாசார்ய 
ரெட்டி, மும்பை 
ஸ்ரீதராசார்ய கட்டி, 
ஷிவமொக்க 
ராகவேந்திராசார்ய 
ஜயமங்கல, 
ஹைதராபாத்‌ 
புருஷோத்தமாசார்ய 
புரோஹித்‌, மைசூர்‌ 
யாதவாசார்ய 
திவாகர்‌, தில்லி 
ப்ரசன்னாசார்ய கட்டி, 
பிஜாபுர்‌ 








ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 











சத்யாபிக்ஞாசார்‌, 
மஹிஷி 
சத்யப்ரக்ஞாசார்‌, 
மஹிஷி 

சுதாகர ஷர்மா, 
ஹைதராபாத்‌ 
வாசுதேவாசார்ய 
காங்கோவி, 
ராஜமஹேந்திரி 
வாதிராஜாசார்ய 
கர்ணம்‌, பெங்களூரு 
ஆனந்ததீர்த்தாச்சார்‌ 
ஜோஷி, மஹபூப்‌ 
நகர்‌ 
வித்யாதீசாசார்ய 
குத்தல்‌, பெங்களூரு 
சத்யவிஜயாச்சார்‌, 
ஆரணி 
சத்யப்ரியாச்சார்‌, 
சென்னை 
ஸ்ரீனிவாசதீர்த்தாச்‌ 
சார்‌ 
ஜயதீர்த்தாச்சார்‌ வி. 
புராணிக்‌ 

லக்ஷ்மி 
நாராயணாச்சார்‌, 
ஹைதராபாத்‌ 
சத்யசந்தாசார்‌, 
ஷிவமொக்கா 
புஷ்கராசார்ய 
ஹுணசகி, 
ஹுப்பள்ளி 
வாசுதேவாசார்‌ 


ீஹரிசார்ய 
ஜோலி, ராயதர்‌ 
வேதநிதியாசார்ய 
குல்கர்ணி, பிஜபூர்‌ 
வேதவியாசாசார்ய 
இடகி, பெங்களூரு 
பாதராயணாசார்‌, 
பெங்களூரு 
பதரீனாதாச்சார்‌, 
பெங்களூரு 
ஸ்ர்காந்தாச்சார்‌, 
தாரவாட 
பவனாசார்ய, 
மதனபள்ளி 
ஜயராமாச்சார்‌ 
மதனபள்ளி, ஆரணி 
மதுகூதனாசார்ய 
கட்டி, பிஜாபுர 
வரதராஜாச்சார்‌ 
கர்ணம்‌, கொல்லாபுர 
ரமாகாந்தாச்சார்‌, 
பெங்களூரு 
சத்யவிரதாச்சார்‌, 
ஹைதராபாத்‌ 
வியாசராஜாச்சார்‌, 
ஹைதராபாத்‌ 
சத்யபோதாசார்‌,பி. 
ஜெ. பெங்களூரு 
ஸ்ரீகராசார்ய ஆடவி, 
ஹுப்பள்ளி 
கஷ்பாசார்ய, புனே 








மத்வசார்ய ஜோஷி 
வேணுகோபாலாசார்‌ 
ய ஜி. குல்கர்ணி 
சேஷகிரி ஆசார்ய 
கே 

சுதீந்த்ராசார்ய என்‌. 
கத்தனகேரி, திருப்பதி 
பிராணேசாச்சார்‌, 
தாவணகெரெ 
ரமேஷாசார்ய 
ஹிப்பகரி, யலகூரு 
அசோகாசார்ய, மீரஜ்‌ 
சந்தோஷாசார்ய 
நரசிம்மாசார்ய கட்டி 
புரந்தராசார்ய, 
மலகேட 
ஸ்ரீனிவாசாசார்ய 
ருக்வேதி, கங்காவதி 
நரஹரியாசார்ய ப.ப. 
பெங்களூரு 
ஸ்ரீநாதாசார்ய 
தீரேந்த்ராசார்ய 
நாகரஹள்ளி, 
ஹைதராபாத்‌ 
சஞ்சீவாசார்ய 
ஜோஷி, கோகக்‌ 
கிருஷ்ணமூர்த்யாசார்‌ 
ய டி.என்‌. பெங்களூரு 
சத்யசங்கல்பாசார்ய, 
பெங்களூரு 
ஜகன்னாதாசார்ய 
ஆத்ய, பெங்களூரு 
நாகராஜாசார்ய, 








ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 











கங்கோவி, பெங்களூரு 
விஜயவாடா மாருதி ஆசார்ய, 
விஷ்வப்ரக்ஞாசார்‌ பெங்களூரு 

ய மாஹுலி, 
மும்பை 
சஞ்சீவாசார்ய 
மதபாவி, பிஜாபுர 
வாதிராஜாசார்ய 
மடத, தாரவாட 














ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 











சத்யப்ரியாசார்ய 
எஸ்‌, சென்னை 
த்ரிவிக்ரமாசார்ய 
திலீபாசார்ய 
ராகவேந்த்ராசார்ய 
பி. 
ராகவேந்த்ராசார்ய 


வசிஷ்டாசார்ய ஜி, 


பெங்களூரு 
நரசிம்மாசார்ய 
புராணிக்‌ 
பவனாசார்ய 
புராணிக்‌ 
அக்ஷயாசார்ய 
நரசிம்மாசார்ய 
கோடெ 
ப்ராணேஷாசார்ய 
செட்டி 

தத்‌ வபிரதீபாசார்‌ 
ஸ்ரீகாந்தாசார்ய 
பூஜாரி 
வாசுதேவாசார்ய 
புஜாரி 
ரகுராமாசார்ய 
புஜாரி 
முரளிதராசார்ய 
மலகி 
ப்ரசன்னாசார்ய 
ஜோஷி 
யதுநாதாசார்ய 
மண்ணூர்‌ 





சத்யநாதாசார்ய 
பகடல 

பீமாசார்ய செட்டி 
வாதிராஜாசார்ய 
சுஸ்வரம்‌ 
ராதாகிருஷ்ணாசார்ய 
பவமானாசார்ய 
ஜோஷி 
ஜயப்ரகாஷாசார்ய 
சும்மலகி 
ராகவேந்த்ராசார்ய 
பனகனபள்ளி 
அஜயாசார்ய 
மனிஷாசார்ய 
ராஜபுரோஹித 
வாகீஷாசார்ய 
ராஜபுரோஹித 
புஷ்கராசார்ய 
ருசிராசார்ய புர்லி 
ஸ்ரீனிவாசாசார்ய 
புர்லி 
விஜயசிம்ஹாசார்ய 
ஹிந்துபுர்‌ 
சத்யநிதி ஆசார்ய 
ஹிம்துபுர்‌ 
நரசிம்மமூர்த்தி 
ஆசார்ய 
பூர்ணப்ரக்ஞாசார்ய 
மலகி 

ஸ்ரீபதி ஆசார்ய 
யலிமேலி 





சத்யத்யானாசார்ய 
ஜோஷி 

ஜைமினி ஆசார்ய 
௯௬ 
ஹேமந்தாசார்ய குடி 
வேணுகோபாலாசார 
குடி 

கோபாலாசார்ய 
ஷிரிவார 
ஸ்ரீஷாசார்ய மஹிஷி 
விட்டலாசார்ய 
கலகலி 
ஸ்ரீபாதாசார்ய 
குணஸகி 
வித்யாநிதி ஆசார்ய 
மலகி 

ப்ரவீணாசார்ய பாடக்‌ 
ஹ்ருஷிகேஷாசார்ய 
கத்ரி 
பிரசன்னாசார்ய 
முஜந்தார 
சமீரணாசார்ய 
குல்கர்ணி 
சங்கர்ஷணாசார்ய 
சர்வோத்தமாசார்ய 
முக்குந்தி 
த்வைபாயனாசார்ய 
போதலீகர்‌ 
மஞ்சுநாதாசார்ய 
நவரத்ன 








ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ 


1 மலகி வேதவியாசாச்சார்‌ 


ஆதி 


குன்னாள வெங்கோபாச்சார்‌ 








¥ 

ஸ்ரீபாத புத்ர ராஜா 
எஸ்‌. குருராஜாச்சார்‌ 
ஸ்ரீ அர்சக ராமாசார்ய 
குகனூர்‌ கிருஷ்ண 
சாஸ்திரி 

குகனூர சங்கர 
சாஸ்திரி 
ஹனுமந்தாசார்ய 
ஸ்ரீ பாதபுத்ர ராஜா 
எஸ்‌. லக்ஷ்மி 
நாராயணாச்சார்‌ 
ரித்தி 
குருராஜாசார்யர்‌ 
ரித்தி 
வெங்கண்ணாசார்யர்‌ 
மாதனூர்‌ 
நரசிம்மாசார்யர்‌ 





ரித்தி 
சுப்பண்ணாச்சார்யர்‌ 
குருடி 
சுசிலேந்த்ராசார்யர்‌ 
அர்சக 
வெங்கோபாச்சார்‌ 
பீமப்பய்ய தேவரு 
குஞ்சீஹாள 
வாதீந்த்ராசார்‌ 
புராணிக 
ப்ரஹ்லாதாசார்ய 
ஸ்ரீவிக்ரம 
க்ருஷ்ணாசார்யர்‌ 
அர்சக 
க்ருஷ்ணாசார்ய 
உபாத்யாய 
குருராஜாசார்ய 
முண்டரகி 
சுப்பண்ணாசார்ய 





ஆசர்ய 
வியாசராஜாசார்ய 
குஷ்டகி 
ப்ரஹ்லாதாசார்ய 
ராகவேந்த்ராசார்ய 
மாதனூர்‌ 

ஹுலி க்ர௬ு. 
வேதவியாசாசார்ய 
எஸ்‌.வி. 
நஞ்சனகூட 

எஸ்‌. 
வெங்கடேஷராய 
குடகுந்தி ஜோஷி 
கிருஷ்ணாசார்ய 
ராகவேந்த்ராசார்ய 
குலகர்ணி 
கும்ஜீஹள்ளி 
வாசுதேவாச்சார்ய 
குருடி 
கோபாலாசார்ய 





%%% 


ஸ்ரீசத்யத்யான தீர்த்தர்‌ 


 ரனிவ்னாள்‌ ஸ்ரீனிவாசாச்சார்‌ 





ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





எண்ன கேஷவாசார்ய, கதக்‌ 
உமர்ஜி த்ரிவிக்ரமாசார்யர்‌, பிஜாபுர 
பண்ட்யாள நரசிம்மாசார்யர்‌ 
சந்தேபிதனூர்‌ பீமசேனாசார்யர்‌, பள்ளாரி 
ஸ்ரீ பிராணேஷாச்சார்‌ 

ஷிரட்டி நரசிம்மாச்சார்‌ 

ஹொம்பாளி ஸ்ரீனிவாசாச்சார்‌ 
ரானேபென்னூர்‌ குருராஜாச்சார்‌ 

ஸ்ரீகுடி குருராஜாசார்‌, தாரவாட்‌ 
பாளுகாரு ஸ்ரீனிவாசாசார்‌, பெங்களூரு 
தாமிரவரணி ஸ்ரீனிவாசாசார்‌, பெங்களூரு 
த்வாரகாநாதாச்சார்‌, பெங்களூரு 
சத்திகேரி தீரேந்த்ராசார்ய, பெங்களூரு 
ஸ்ரீ சேஷகிரியாசார்ய, பெங்களூரு 


Kx 


ஆதார கிரந்தங்கள்‌ 


* ஸ்ரீசத்தீசுதா ஆத்ய - அனந்தாசார்ய - கன்னடம்‌ - 1936 

* ஸ்ரீ சத்யத்யானரின்‌ தக்ஷிண தேச திக்விஜயம்‌ அதவா த்வைத 
விஜயம்‌ - துந்துபி பீமாசார்ய, காஞ்சி - கன்னடம்‌ - 1948 

* ஸ்ரீ சத்யத்யான விஜயம்‌ - கட்டி கேசவாச்சார்‌ - கன்னட ஷட்பதி 
மகாகாவியம்‌ - 1948 

* குருவாரத ஹாடு - கட்டி கேசவாச்சார்‌ 

* ஸ்ரீசத்யத்யான விஜயம்‌ - கட்டி கேசவாச்சார்‌ - சம்ஸ்க்ருத 
மகாகாவியம்‌ - 1948 

* ஸ்ரீசத்யத்யான திக்விஜயம்‌ - காசி கிருஷ்ணாசார்யர்‌ 
சம்ஸ்க்ருத மகாகாவியம்‌ - 1949 

* ்ரீசத்யத்யானர சரித்ரே - சிக்கெரூர கோவிந்தாச்சார்‌ - கன்னடம்‌ 
- 1961 

* ஸ்ரீசத்யத்யான தீர்த்த சரித்ர - ராமாசார்ய அதவானி - மராத்தி - 
1968 

* My Master - Dஹாஹுலி கோபாலாசாரியர்‌ - ஆங்கிலம்‌ 


ஸ்ரீசத்ய த்யான தீர்த்தர்‌ 





* Abhinava Anandatirtha - Our Souvenir 
* Sage Sathyadhyana Tirtha 


* குருவைபவம்‌ மகாகாவியம்‌ - ஜாலீஹாள்‌ ஸ்ரீனிவாசாச்சார்‌ - 
கன்னட மகாகாவியம்‌ - 1981 


* ஸ்ரீசத்யத்யான சுப்ரபாத ஷதகம்‌ - கலகலி ராமாசார்யர்‌ 
சம்ஸ்கிருதம்‌ 
* ஸ்ரீசத்யத்யான ஷதகம்‌ - பண்டரிநாதாசார்ய கலகலி 


சம்ஸ்கிருதம்‌ - 1981 

* ்ர்சத்யத்யானர்‌ - மலகி ஜயதீர்த்தாச்சார்யர்‌ - கன்னடம்‌ - 1980 
* ்ரீசத்யத்யானர நுடிமுத்துகளு - மலகி ஜயதீர்த்தாச்சார்‌ - 1989 
* ்ரீசத்யத்யான ஜீவனரஷ்மி - மலகி ஜயதீர்த்தாச்சார்‌ - 1990 

* ்ரீசத்யத்யானர சந்தேஷ - கங்கூர ஹனுமேஷாச்சார்‌ - 1985 

* ஸ்ரீசத்யத்யானர்‌ - ஸ்ரீஅரபட்ட - மராத்தி - 1974 

* தத்வ வாத - பத்திரிக்கை 

* வித்யா - பத்திரிக்கை 

* நியாயசுதா பரிமள 

* மாத்வ வாங்மய தபஸ்விகளு 

* ஸ்ரீ பேஜாவர ப்ரஷஸ்தி 

* தாபஸ 

* விஷ்ணுர்கர்ஷ வைபவ 

* ஸ்ரீ சத்யத்யான பாதசேவா 

* மதுராஞ்சலி 

* மதுரவாணி - பத்திரிக்கை 


XxX 


